| 





46 
47 


48. 
49. 
50. 
51. 
2 
வி 
54. 
22. 


56. 


21 


58. 
59. 


மத்தேயு, 4 
செல்லர்ஸ்‌ கிரெய்ன்‌ 

. விவாகரத்தைக்‌ குறித்து. கேள்வி கேட்கப்படூதல்‌ (19:1-12) 
.சிறு பிள்ளைகளை ஆசிர்வதித்தல்‌ (19:13-15) 
ஐசுவரியத்தையும்‌ சீஷத்துவத்தையும்‌ குறித்த போதனை (19:16-30) 
தவறான உள்நோக்கம்‌ (20:1-34) 
வெற்றிகரமான நுழைவு (21:1-11) 
எருசலேமில்‌ (21:12-27) 
உவமைகளின்‌ வரிசை (21::28-22:14) 
இயேசு தமது எதிரிகளுக்கு அளித்த பதில்கள்‌ (22:15-46) 
தலைமைத்துவத்திற்கு அவரின்‌ எச்சரிக்கை (23:1-12) 
ஏழுமுறை அவர்‌ கூறும்‌ ஐயோவும்‌ எருசலேமைக்‌ குறித்த 
அவருடைய புலம்பலும்‌ (23:13-39) 
தேவாலய அழிவு குறித்து இயேசு முன்னுரைத்தலும்‌ 
சீஷாகளின்‌ கேள்விகளும்‌ (24:1-3) 
பட்டண அழிவுக்கு முந்தைய சூழ்நிலை (24:4-14) 
எருசலேமின்‌ அழிவு (24:15-35) 
இரண்டாம்‌ வருகை (24:36-51) 
படிப்பு உதவிகள்‌ 


46 


விவாகரத்தைக்‌ குறித்து 
ககள்வி 8கட்கப்பருகுல்‌ 


[19:1-12) 


மத்தேயு 19, 20 அதிகாரங்கள்‌ இயேசுவின்‌ பிரயாண ஊழியம்‌ 
குறித்துக்‌ காட்டப்படுகிற ஒரு பகுதி. அவரது பயணம்‌ பெரேயாவுக்கு 
வடக்கே கலிலேயாவிலிருந்து தெற்கே யூதேயா வரைக்கும்‌, தமது வழியை 
எருசலேமையும்‌ அங்கு சிலுவையையும்‌ நோக்கியதாக ஒரே உறுதியிட்ட 
நோக்கமாயிருந்தது. இந்த அதிகாரங்கள்‌ இயேசுவின்‌ பல்வேறு கூட்ட 
ஜனங்களிடத்தில்‌ நடப்பித்த எதிர்ச்‌ செயல்களை நினைவுகூரச்‌ செய்கிறது. 
பொதுவாகக்‌ குறிப்பிட்டால்‌, அவர்‌ கூட்டத்தின்‌ மத்தியில்‌ தாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட தாகக்‌ கண்டார்‌. 

அதிகாரம்‌ 19 - மூன்று பெரிய பிரிவுகளாக பகுக்கப்படக்கூடும்‌. முதல்‌ 
பிரிவில்‌, இயேசு விவாகரத்து குறித்து பரிசேயர்கள்‌ கேட்ட கேள்விக்கு 
பதிலளிக்கிறார்‌ (19:1-12). இரண்டாமதில்‌, சிறு பிள்ளைகளை வரவேற்று 
அவர்களை ஆசீர்வதிக்கறொர்‌ (19:13-15). கடைசி பிரிவு ஐசுவரியத்தைக்‌ குறித்த 
பிரச்சனையையும்‌ ஐசுவரிய வாலிபனுடனான இயேசுவின்‌ உரையாடலைச்‌ 
சுற்றியும்‌ அமைந்தது (19:16-30). 





பெரேயாவுக்கு இயேசுவின்‌ பயணம்‌ (19:1, 2) 


இயேசு இந்த வசனங்களைச்‌ சொல்லி முடித்த பின்பு, அவர்‌ கலிலேயாவை 
விட்டு யோர்தானுக்கு அக்கரையான யூதேயாவின்‌ எல்லைகளில்‌ வந்தார்‌. 

2திரளான ஜனங்கள்‌ அவருக்குப்‌ பின்‌ சென்றார்கள்‌; அவ்விடத்தில்‌ 
அவர்களை சொஸ்தமாக்கினார்‌. 


வசனம்‌ 1. இந்த நிலைமாற்றச்‌ சொற்றொடர்‌ மத்தேயுவில்‌ ஐந்து 
முறை வெளிப்படுத்தப்படுநறெது: இயேசு இந்த வசனங்களைச்‌ சொல்லி 
முடித்த பின்பு (காண்க 7:28; 11:1; 13:53; 26:1). இங்கே, அது இயேசுவின்‌ 
நான்காவது போதகப்‌ பகுதியின்‌ முடிவைக்‌ குறிப்பிடுறெது (அதிகாரம்‌ 18). 
இச்சமயத்தில்‌ இயேசு கலிலேயாவை கடைசியாக விட்டுப்போய்‌ தம்முடைய 
உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு அவர்‌ குறித்திருந்த மலைக்குவரத்திட்ட மிட்டுள்ள 
தமது சந்திப்பு வரை சுற்றித்திரிந்தார்‌ (28:16, 17; யோவான்‌ 21:1). 

19:1-20:28 வரையிலான ஊழிய நிகழ்வுகளான “பெரேயா ஊழியத்தில்‌,” 
கும்மை ஈடுபடுத்திக்‌ கொள்ள இயேசு போனார்‌. ' “பெரேயா,” யோர்தானுக்கு 
அக்கரையில்‌ (இழக்கே) யூதாவின்‌ எல்லைக்கு கொடுக்கப்பட்ட பெயர்‌, அது 


7 


கிரேக்க வார்த்தையான ற, “அக்கரை,” “மறுபக்கம்‌,” அல்லது “அடுத்த 
பக்கம்‌” என்றெல்லாம்‌ பொருள்படும்‌. அந்தப்‌ பகுதி யூதேயா வார்த்தையில்‌ 
“யோர்தானுக்கு அக்கரை” என்று விவரிக்கப்படுறெது (4:25; 19:1; மாற்கு 3:8; 
10:1; யோவான்‌ 1:28; 3:26; 10:40). “பெரேயா” எனும்‌ வார்த்தை உண்மையில்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ இல்லை ஆனால்‌ ஜோசிபஸ்‌ என்பவரின்‌ புத்தகங்களில்‌ 
காணப்படுகிறது.” இந்த பிரதேசம்‌ வடக்கே யார்மக்‌ நதி தொடங்கி தெற்கே 
அர்னான்‌ வரைக்கும்‌ பரவியிருந்தது. அந்தப்பகுதி சிலவேளைகளில்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்தில்‌ என்றும்‌ அமைக்கப்பட்டது. இன்றைக்கு, 
இந்தப்‌ பிரதேசத்தை ஆக்கிரமித்துள்ள (மேலும்‌ வேறு சில பகுதிகளையும்‌ 
உள்ளடக்கிய) நாடு யோர்தான்‌ என்று சாதாரணமாக அறியப்பட்டுள்ளது. 

பெரேயா யூதேயாவின்‌ ஒரு பகுதியாக முறைப்படி அறிவிக்கப்படாததால்‌, 
மத்தேயு குறிப்பிடுவது ஒரு கேள்வியை எழச்‌ செய்கிறது. யோர்தான்‌ நதி 
சாதாரணமாகவே இரண்டு பிரதேசங்களை நடுவாக பிரிக்கக்‌ கூடிய அமைப்பில்‌ 
உள்ளது, மாற்கு 10:1ல்‌ ஒரு சுருக்கமான குறிப்பில்‌ இயேசு “யோர்தானுக்கு 
அக்கரையிலுள்ள தேசத்தின்‌ வழியாய்‌ யூதேயாவின்‌ எல்லைகளில்‌ வந்தார்‌” 
என்று சொல்லப்படுகிறது, இப்படி இரண்டு இடங்களின்‌ பெயர்களையும்‌ 
பிரித்து பெயரிட்டுக்‌ காட்டுகிறது. 

யூதமத யாத்ரீகர்கள்‌ கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்குப்‌ போக வடக்கில்‌ 





யோர்தானைக்‌ கடந்து, கிழக்குப்‌ பக்கமாக பெரேயா வழியாகப்‌ பயணித்து, 
பிறகு தெற்காக யூதேயாவுக்குள்‌ மறுபடியும்கடந்து வந்து சேருவார்கள்‌. 
இப்படிச்‌ செய்வதினால்‌, சமாரியா தேசத்துக்குள்ளே போகாமல்‌ ஓரமாக வந்து 
சேருவர்‌, சமாரியர்கள்‌ அவர்களுடைய எதிரிகளாக கருதப்பட்டவர்கள்‌. இந்த 
சம்பவத்தில்‌ இயேசு அந்த வழியாக கடந்து போகவில்லை. மாறாக, லூக்கா 
சொன்னபடி, கலிலேயாவுக்கும்‌ சமாரியாவுக்குமிடையிலே கடந்து போய்‌ 
பிறகு பெரேயாவுக்குள்‌ போனார்‌ லூக்கா 9:51-56; 13:22; 17:11). 

இயேசு பெரேயாவைச்‌ சுற்றிப்‌ பயணித்து, பிறகு யூதேயாவுக்கு வந்தார்‌. 
எரிகோ வழியாகப்‌ போய்‌ (20:29), தொடர்ந்து எருசலேமுக்குப்‌ போனார்‌ 
(20:17; 21:1, 10). இந்தப்‌ பகுதியில்‌ இயேசு தமது போதனையையும்‌ அற்புதக்‌ 
கிரியைகளையும்‌ நிறைவு செய்திருந்தார்‌, எதிர்‌ வரும்‌ தமது மரணத்துக்கு முன்‌ 
நோக்கி ஏகத்தாழ தமது கோணத்தைத்‌ திருப்பத்‌ துவங்கியிருந்தார்‌. 

வசனம்‌ 2. திறளான கூட்டம்‌ இயேசுவைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்தார்கள்‌. அவர்தம்‌ 
வழக்கம்‌ போலவே, திரளான ஜனங்களைக்‌ கண்டு மனதுருகி, அவ்விடத்தில்‌ 
அவர்களைச்‌ சொஸ்தமாக்கினார்‌ (4:23, 24; 9:35; 14:35, 36; 15:30, 31). 





பரிசேயா்களின்‌ கேள்வி (19:3-9) 


அப்பொழுது, பரிசேயர்‌ அவரைச்‌ சோதிக்க வேண்டுமென்று 
அவரிடத்தில்‌ வந்து: புருஷனானவன்‌ தன்‌ மனைவியை எந்த 
முகாந்திரத்தினாலாகிலும்‌ தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள்‌. 

“அவர்களுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக: ஆதியிலே மனுஷரை 
உண்டாக்கினவர்‌ அவர்களை ஆணும்‌ பெண்ணுமாக உண்டாக்கினார்‌ 
என்பதையும்‌, 


*இதனிமித்தம்‌ புருஷனானவன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 


விட்டுத்‌ தன்‌ மனைவியோடே இசைந்திருப்பான்‌; அவர்கள்‌ இருவரும்‌ 
ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌ என்று அவர்‌ சொன்னதையும்‌, நீங்கள்‌ 
வாசிக்கவில்லையா? 

£இப்படியிருக்றெ படியினால்‌, அவர்கள்‌ இருவராயிராமல்‌, 
ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள்‌; ஆகையால்‌ தேவன்‌ இணைத்ததை மனுஷன்‌ 
பிரிக்காதிருக்கக்‌ கடவன்‌ என்றார்‌. 

7அதற்கு அவர்கள்‌ அப்படியானால்‌, தள்ளுதற்‌ சீட்டைக்‌ கொடுத்து, 
அவளைத்‌ தள்ளிவிடலாமென்று மோசே ஏன்‌ கட்டளையிட்டார்‌ 
என்றார்கள்‌. 

அதற்கு அவர்‌: உங்கள்‌ மனைவிகளைத்‌ தள்ளிவிடலாமென்று உங்கள்‌ 
இருதயக்‌ கடினத்தினிமித்தம்‌ மோசே உங்களுக்கு இடங்கொடுத்தார்‌; ஆதி 
முதலாய்‌ அப்படி யிருக்கவில்லை. 

“ஆதலால்‌, எவனாகிலும்‌ தன்‌ மனைவி வேசித்தனஞ்‌ 
செய்ததினிமித்த மேயன்றி, அவளைத்‌ தள்ளிவிட்டு வேறொருத்தியை 
விவாகம்‌ பண்ணினால்‌, அவன்‌ விபச்சாரஞ்‌ செய்கிறவனாயிருப்பான்‌; தள்ளி 
விடப்பட்டவளை விவாகம்‌ பண்ணுகிறவனும்‌ விபச்சாரஞ்‌ 
செய்கிறவனாயிருப்பான்‌ என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


விவாகரத்து மற்றும்‌ மறுமணம்‌ பற்றிய குழப்பமான பாடம்‌ இந்த 
இடத்தில்‌ இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இந்த வசனப்பகுதி இன்று 
போலவே, அன்று கிறிஸ்துவின்‌ நாட்களிலும்‌ ஒரு வினயமான பிரச்சனையாக 
இருந்துள்ளதைத்‌ தெரிவிக்கிறது. விவாகரத்து என்னும்‌ பெயரில்‌ புருஷர்கள்‌ 
தங்கள்‌ மனைவிகளை சாப்பாட்டை அடிபிடிக்க வைத்தாள்‌ அல்லது பொது 
இடத்தில்‌ தன்னை அவமதித்து விட்டாள்‌ போன்ற அற்பக்‌ காரணங்களுக்காக 
குள்ளி வைப்பது ஒரு சர்வ சாதாரண விஷயமா விட்டது. 

இயேசு கொடுக்கும்‌ பதிலைக்‌ கூர்ந்து கவனித்தால்‌, அவர்‌ விவாகரத்தை 
பரிந்துரைக்கவில்லை, நிச்சயமாக அவர்‌ அதைக்‌ கட்டளையிடவுமில்லை 
என்பது தெளிவாகிறது. மாறாக, விவாகரத்தின்‌ தீமைகளைக்‌ சுட்டிக்‌ காட்டி, 
அது எப்படி விபச்சாரத்துக்கும்‌ தீட்டுப்படுதலுக்கும்‌ உட்படுத்துறெது 
என்பதைக்‌ காட்டினார்‌. 

தயக்கத்துடன்‌ தேவன்‌ அனுமதித்தது தெய்வீகக்‌ குறிப்பாக 
மாற்றப்பட்டுள்ளது. மோசேயின்‌ மூலம்‌, தேவன்‌ விவாகரத்தை 
(குள்ளிவிடுதலை) ஏற்றுக்‌ கொண்டார்‌, அனுமதித்தார்‌; ஆதலும்‌ இயேசு அது 
தேவனுடைய மூலாதாரமான எண்ணமாக ஒருபோதும்‌ இருந்ததில்லை என்று 





போதித்தார்‌. தள்ளி விடுதலை அவர்‌ அவ்வளவு எளிமையான விஷயமாக 
விட்டு விடவில்லை; அவர்‌ அகைக்‌ கட்டுப்படுத்தினார்‌. உண்மையில்‌, அதை 
அமல்படுத்துவதை இன்னும்‌ அதிகமாக கடுமையாக்கினார்‌. விவாக பந்தத்தை 





ஆரம்பத்தைப்‌ போன்ற பரிசுத்தமுள்ளதாக மீட்க இயேசு வகை தேடினார்‌. 
வசனம்‌ 3. பெரேயா ஏரோது அந்திப்பாவினால்‌ ஆட்சி செய்யப்பட்ட 
தேசம்‌. ஜோசிப்பஸ்‌ எழுகியுள்ளபடி. பெரேயாவில்தான்‌ யோவான்‌ ஸ்னானன்‌ 
சிறைவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்‌. ஏரோதுவின்‌ முறையற்ற 
விவாக உறவை தீர்க்கதரிசி கண்டனம்‌ பண்ணி பேசியதன்‌ விளைவாக இந்த 
அநீதி அவருக்கு நடந்தது. ஏரோதியாளை மனைவியாக்கிக்கொள்ள அவன்‌ 


9 


குனது நபாட்டியன்‌ மனைவியை கள்ளி விட்டான்‌, மறு மணம்‌ செய்த 
ஏரோதியாள்‌, அவனுடைய சகோதரன்‌ முதலாம்‌ ஏரோது பிலிப்புவின்‌ மனைவி 
(காண்க 14:8, 4ன்‌ விளக்கவுரை). இந்த வரலாற்றுப்‌ பின்னணியின்‌ கருத்து 
மிக அதிகமாய்‌ - விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு பரிசேயர்கள்‌ இயேசுவிடம்‌ 
விவாகரத்து குறித்து கேள்வி கேட்க காரணமாயிருந்த ஆலோசனையும்‌ 
இதுதான்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. ஒரு வேளை ஏரோது மற்றும்‌ 
ஏரோதியாளைக்‌ குறித்த முரண்பாட்டை முன்‌ வைத்து அவரைக்‌ குழப்பி, 
யோவான்‌ பட்ட பாடுகளை இயேசுவும்‌ அடைய வேண்டுமென நம்பி 
அப்படிச்‌ செய்திருக்கலாம்‌. 

பரிசேயர்கள்‌, புருஷனானவன்‌ எந்த முகாந்தரத்தினாலாகிலும்‌ தன்‌ 
மனைவியைத்‌ தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்‌. கள்ளி விடுதல்‌ 
என்பது யூதமார்க்கத்தில்‌ ஆண்களுக்கான சிறப்புரிமையாகக்‌ கருதப்பட்டது.” 
சில சூழ்நிலைகளில்‌, ஒரு பெண்‌ தன்னை தன்னுடைய புருஷன்‌ தள்ளிவிட 
ஏதுவாக விசாரணைக்‌ கூடங்களையே சம்மதிக்க வைக்க முடிந்தது.” 
ஏரோதுவின்‌ குடும்ப வரிசையில்‌ ஒரு சில ஸ்திரீகள்‌ தங்களுடைய புருஷர்களை 
விவாகரத்து செய்தனர்‌, ஆகிலும்‌ இதைப்‌ பெரும்பாலான யூதர்கள்‌ ஒரு 
மூர்க்கத்தனமான செயலாகவே எண்ணினர்‌. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தைக்‌ 
குறித்து, ஜோசிபஸ்‌ எழுதினார்‌, 





சலோமி (பெரிய ஏரோதுவின்‌ சகோதரி) காஸ்டோபராவுடன்‌ சண்டையி! 
நேர்ந்த பொழுது, அவள்‌ தள்ளுதல்‌ சீட்டை அனுப்பி வைத்தாள்‌, 
அவனுடனான தனது விவாகப்பந்தத்தை முறித்துக்‌ கொண்டாள்‌, இது 
யுதமத முறைமையாக இருக்கவில்லையெனினும்‌ அப்படி நடந்தது; 
நம்மைப்‌ பொறுத்தமட்டில்‌ ஒரு புருஷன்‌ அப்படிச்‌ செய்வது முறையானது; 
ஆனால்‌ ஒரு மனைவி, தன்‌ புருஷனை விட்டுப்‌ பிரிந்துபோனால்‌, தனது 
புருஷன்‌ தன்னைத்‌ கள்ளிவிட்டாலொழிய அவள்‌ வேறொருவனை அவள்‌ 
விவாகம்‌ செய்துகொள்ளக்கூடாது.” 


பின்னதாக, அவர்‌ எழுதினார்‌, “ஏரோதியாள்‌ நமது நாட்டின்‌ சட்டத்தைக்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு அதைக்குலைத்துப்‌ போட்டாள்‌, தனது புருஷன்‌ 
உயிரோடு இருக்கும்போதே அவனிடத்திலிருந்து அவள்‌ தன்னை விவாகரத்து 
செய்து கொண்டு, ஏரோது (அந்திப்பாவு)க்கு மணமுடிக்கப்பட்டாள்‌, 
அவன்‌ அவளுடைய தகப்பனின்‌ பகுதியில்‌ அவள்‌ புருஷனின்‌ சகோதரன்‌. ”” 
இந்த உயர்குடி ஸ்திரீ கிரேக்க - ரோமக்‌ கலாச்சாரத்தின்‌ செல்வாக்கால்‌ 
மேற்கொள்ளப்பட்டு, ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ புருஷர்களை தள்ளி விடலாம்‌ 





என்கிற காரியம்‌ அதிக ஏற்புடையதாகக்‌ காட்டப்பட்டது (காண்க 
1 கொரிந்தியர்‌ 7:12, 13). 
மத்தேயு புத்தகம்‌ பரிசேயர்களின்‌ கேள்வியான 


“எந்த 
முகாந்தரத்தினாலாகிலும்‌” எனும்‌ வாக்கியத்தை தகுதிபடுத்தியது (காண்க 
மாற்கு 10:2). அவருடைய யூத வாசகர்கள்‌ எருசலேமில்‌ நடந்த சமகால 
விவாதத்தை நினைத்துப்‌ பார்க்க ஏதுவாக்கியது. பரிசேயர்கள்‌ தள்ளுதற்‌ சீட்டுக்‌ 
கொடுப்பது அனுமதிக்க,/_௨்‌டதசஎன்று கேட்கவில்லை, ஏனெனில்‌ அது எல்லா 
யூதனும்‌ சரியென்றே ஏற்றுக்‌ கொண்டிருந்தான்‌. மாறாக, கள்ளிவிடுதலுக்கான 
முகந்த கைக்‌ கேட்டார்கள்‌, “எந்த முகாந்திரத்தினாலாகிலும்‌”” என்பது 





10 


“புருஷன்‌ தனது தள்ளிவிடுதலுக்கு ஏதாவது முகாந்தரத்தைப்‌ குறிப்பிட்டுச்‌ 
சொல்லக்‌ கூடுமா” என்று கேட்பதாகப்‌ பொருள்‌. ஜோசிப்பஸ்‌ ஒரு புருஷன்‌ 
தனது மனைவிக்கு தள்ளுதல்‌ சட்டை “எந்த முகாந்தரமாயிருந்தாலும்‌ 
கொடுக்கலாம்‌” என்றும்‌ தொடர்ந்து புருஷர்களிடத்தில்‌ அப்படிப்பட்ட 
அநேக சம்பவங்கள்‌” நடந்துள்ளது என்றும்‌ சொன்னார்‌.” 

சில யூத ரபீமார்கள்‌ விவாகரத்துக்‌ (குள்ளிவிடுதலைக்‌) குறித்து 
உபாகமம்‌ 24:1-4ல்‌ மோசே போதித்தவைகளை தவறான அர்த்தம்‌ 
செய்திருந்ததின்‌ அடிப்படையில்‌ எடுத்துக்‌ கொண்டனர்‌. இயேசுவின்‌ 
நாட்களில்‌ விவாகரத்துக்கான முறையான முகாந்தரம்‌ குறித்து இரண்டு 
விதக்‌ கருத்துக்கள்‌ நிலவியது. இரண்டு கருத்துக்களுமே உபாகமம்‌ 24:1-4ஐ 
அடிப்படையாக கொண்ட போதனைகள்‌ (5:31 ற்கான விளக்கவுரையைக்‌ 
காண்க). அவர்களின்‌ மிகவும்‌ பூர்வகால நம்பிக்கையுடைய ஸாமாய்‌ பிரிவினர்‌, 
மோசே பேசின “நாகரீகமற்ற” காரியம்‌ விபச்சாரம்‌ என்று நம்பினர்‌. அவர்‌ 
எப்படி தனது கருத்தை நியாயப்பிரமாணத்துக்கு நிகராக்கினார்‌ என்று 
நமக்குத்‌ தெரியவில்லை, அந்தப்‌ பாவத்துக்குத்‌ தண்டனை மரணமேயன்றி, 
குள்ளுதற்சீட்டைக்‌ கொடுப்பதல்ல என்றனர்‌ (லேவியராகமம்‌ 20:10- 
14; உபாகமம்‌ 22:22). இரண்டு பிரிவினரிலும்‌ அதிக சுதந்திரம்‌ எடுத்துக்‌ 
கொண்டு போதித்த ஹில்லல்‌, புருஷனை பிரியப்படுத்தாத எந்த காரியமும்‌ 
“நாகரீகமற்றதே” என்று போதித்தனர்‌.” 

இந்த இறையியல்‌ பின்னணியுடன்‌, இந்த பரிசேயர்கள்‌ இயேசுவை 
சோதிக்கும்படி அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌. இங்கு குறிப்பிடப்படும்‌ 
“சோதிக்கும்படி ” என்பது சோதித்துப்‌ பார்க்கும்படி என்று மொழிபெயர்க்கலாம்‌ 








(16:1ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). சத்தியத்தை தீர்மானிப்பது அவர்களின்‌ 
நோக்கமல்ல, மாறாக இயேசு ஒரு இறையியல்‌ குழப்பவாதி என்று குற்றம்‌ பிறக்க 
அவர்கள்‌ வகை தேடினார்கள்‌. அவருடைய பதிலைக்‌ கொண்டே கூட்டத்தை 
அவருக்கு எதிராக திருப்பி விட ஒருவேளை அவர்கள்‌ முயற்சித்திருக்கலாம்‌. 

அவர்களுக்குப்‌ பதில்‌ கொடுக்கும்போது, அந்த இருபிரிவினரின்‌ 
ரபீமார்களின்‌ கருத்துக்குச்‌ சாயாமல்‌ பதில்‌ கொடுத்த இயேசு தம்மை கேள்வி 
கேட்டவர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்க வேண்டும்‌. உபாகமத்தில்‌ மோசே 
குறிப்பிட்ட போதனையை அவர்‌ பார்க்கக்‌ கூட இல்லை. மாறாக, இயேசு 
துவக்கத்துக்குப்‌ போய்‌ தேவனுடைய மூலாதாரமான திருமணத்‌ திட்டத்தின்‌ 
மீது கவனம்‌ செலுத்தினார்‌ (ஆதியாகமம்‌ 1:27; 2:24). 

வசனம்‌ 4. இயேசு தமது பதிலை ஒரு கேள்வியுடன்‌ துவங்கி ... நீங்கள்‌ 





வாசிக்கவில்லையா என்று கேட்டார்‌ (காண்க 12:3; 21:16, 42; 22:31). 
தேவன்‌ இருவேறு பாலினங்களான, ஆணும்‌ பெண்ணுமாக உண்டாக்க, 
இனப்பெருக்கத்துக்காகவும்‌ அவர்களை  தோழமைக்காகவும்‌ உண்டு 
பண்ணினார்‌. அவர்‌ தம்முடன்‌ வாதிடுபவர்களை சிருஷ்டிப்புக்கு கொண்டு 
செல்வகன்‌ மூலம்‌, உச்சக்கட்ட பலமான தர்க்கத்கைச்‌ செய்தார்‌. ரபீமார்கள்‌ 





“அதிக உண்மையானது, கனமானது” என்றனர்‌.” தேவனுடைய மூலாதாரக்‌ 
காரியங்கள்‌ உண்மையானதும்‌ கனமானதுமான மிகவும்‌ உயர்வான 
அதிகாரத்தை வெளிப்படுத்துவதுமாகும்‌. 

கிரேக்க மேற்கோளிட்டு காட்டுறெப்டி ஆதியாகமம்‌ 1:27 லிருந்து 
செப்துவஜிந்த்‌ குறிப்பிடுவது: தேவன்‌ தமது சாயாலாக மனுஷனைச்‌ 


11 


சிருஷ்டித்தார்‌; அவனைத்‌ தேவசாயலாகவே சிருஷ்டித்தார்‌; ஆணும்‌ 
பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்‌ (வலியுறுத்தல்‌ என்னுடையது). 
ஆதியாகமம்‌ 5:2ல்‌ அவர்களை ஆணும்‌ பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை 
ஆசீர்வதித்து, அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர்‌ என்று 
பேரிட்டார்‌ (வலியுறுத்தல்‌ என்னுடையது). 

தேவன்‌ ஆணையும்‌ பெண்ணையும்‌ ஒருவருக்கொருவர்‌ பாராட்டிக்‌ 





கொள்ளவும்‌ முழுமை பெற்றவர்களாகவும்‌ அக்க உண்டாக்கினார்‌ (ஆதியாகமம்‌ 
2:18, 24). இந்த மூலாதார வடிவமைப்பு அதற்குப்‌ பின்பு வரும்‌ அனைத்து 
எதிர்கால பாலுறவு ஒற்றுமைக்கு முன்மாதிரியானது. அதனுடைய முக்கியமான 
இயல்பினால்‌, பலதார மணங்களைத்‌ தவிர்க்றெது,! ஒரே சமயத்தைச்‌ சார்ந்த 
பலதார மணங்களையும்‌, தள்ளுதற்‌ சீட்டைக்‌ கொடுத்தல்‌ மற்றும்‌ மறுமணம்‌ 
புரிதலையும்‌ இல்லாமற்‌ செய்கிறது. ஜான்‌ கிரைசோஸ்டம்‌, “மனிதன்‌ தன்‌ 
ஒரு மனைவியைத்‌ தள்ளி விட்டு, மற்றொருத்தியை, பிறகு மற்றொருத்தியை 
விவாகம்‌ செய்யலாம்‌ என்பது அவருடைய சித்தமாக இருந்திருந்தால்‌, அவர்‌ 
ஒருவனை உண்டாக்கின போதே, அநேக பெண்களை உண்டா க்கியிருக்க 
வேண்டும்‌” என்று எழுதினார்‌.!! “தேவனுடைய எண்ணத்தின்‌ உட்கருத்து 
ஓரினச்‌ சேர்க்கையையும்‌ தவிர்க்கிறது” (ரோமர்‌ 1:26, 27). ஆணோடு ஆண்‌ 
பெண்ணோடு பெண்‌ என்று அவர்‌ திட்டமிட்டிருந்திருப்பாரேயானால்‌, 
ஆதாமுக்கு இணையாக இன்னொரு ஆணையும்‌, ஏவாளுக்கு இன்னொரு 
பெண்ணையும்‌ உண்டாக்கியிருப்பார்‌. தேவனுடைய நோக்கத்துடன்‌ 
மனிதர்கள்‌ விளையாடும்‌ போது, அதன்‌ விளைவு பேராபத்தில்‌ போய்‌ முடியும்‌. 

வசனம்‌ 5. அடுத்ததாக ஆதியாகமம்‌ 2:24ஐ இயேசு மேற்கோள்‌ 
காட்டினார்‌: இதனிமித்தம்‌ புருஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ 
விட்டுத்‌ தன்‌ மனைவியோடே இசைந்திருப்பான்‌; அவர்கள்‌ ஒரே 
மாம்சமாயிருப்பார்கள்‌ புருஷன்‌ மனைவிக்கு இடையேயான உறவு 
மற்றெல்லா உறவுகளையும்‌ முக்கியத்துவமற்றதாக்கி விடுகிறது. ஒரு ஆணுக்கும்‌ 
அவனுடைய பெற்றோருக்குமிடையேயான உறவுமுறையைக்‌ கடந்த 
கணவன்‌ மனைவி உறவு “விட்டுப்‌ போய்‌” “இசைந்திருத்தல்‌” கொள்கையை 
உட்படுத்தியது (காண்க K/]V). புருஷன்‌ தன்‌ பெற்றோர்களை “விட்டு” அவன்‌ 
குன்‌ மனைவியோடே “இசைந்திருக்க” வேண்டும்‌ அல்லது “இணையுண்டிருக்க” 
வேண்டும்‌. “விட்டு” என்ற கிரேக்க வார்த்தை (&எஎliற௦) யின்‌ பொருள்‌ “கை 
விடுதல்‌.” மனிதன்‌ தன்‌ பெற்றோர்களை முற்றிலும்‌ கைவிடாதவனானபடியால்‌ 
(15:3-6), தெளிவான பிரிந்திருத்தல்‌ இடம்‌ பெற வேண்டும்‌. “இசைந்திருத்தல்‌” 
அல்லது “இணையுண்டிருக்க” வேண்டும்‌ (௦/௦) என்பதன்‌ மூலப்‌ பொருள்‌ 
“பசை” அல்லது “சிமெண்டால்‌” பலமாக ஓட்டுவதைக்‌ குறிக்கிறது. விவாகத்தில்‌, 
ஒரு கணவனும்‌ மனைவியும்‌ “ஓரே மாம்சமாகிறார்கள்‌” (எபேசியர்‌ 
5:28-31). இந்த ஒருமை அவர்களுடைய பாலுறவில்‌ மாமிசப்‌ பிரகாரமாக 
வெளிப்படுத்தப்படுகிறது (காண்க 1 கொரிந்தியர்‌ 6:16; 7:2-4). 

வசனம்‌ 6. சிருஷ்டிப்பை அடிப்படையாகக்‌ கொண்டு, இயேசு இந்தக்‌ 
கட்டளையைக்‌ கொடுத்தார்‌: தேவன்‌ இணைத்ததை மனிதன்‌ பிரிக்காதிருக்கக்‌ 
கடவன்‌. “இணைத்ததை” எனும்‌ கிரேக்க வார்த்தைக்கு (/2//1ய1)) நேரடிப்‌ 
பொருள்‌ “ஒன்றாக பிணைக்கப்படுதல்‌.” தேவன்‌ முதல்‌ தம்பதியை ஒன்றாக 





பிணைக்கார்‌, திருமணச்‌ சடங்கை துவக்கி வைத்ததன்‌ மூலம்‌ அப்படிச்‌ செய்தார்‌. 


12 


திருமணம்‌ ஒரு தெய்வீக நிறுவனம்‌. தேவனுடைய மூலாதாரத்திட்டமே 
ஒரு ஆணுக்கு ஒரு பெண்‌ என்பது வாழ்நாள்‌ முழுவதற்குமான கட்டளை 
(ஆதியாகமம்‌ 2:21-25). இந்த ஓற்றுமை நித்தியமானது என்ற பொருளில்‌ 
தேவன்‌ குறிப்பிட்டார்‌. நம்முடைய நாட்களில்‌ உள்ளது போலவே 
இருமணம்‌ குறித்த இந்த உயர்ந்த கண்ணோட்டம்‌ இயேசுவின்‌ நாட்களிலும்‌ 
புரட்சிகரமானதாக இருந்தது. R. 1. France என்பவர்‌, “விவாகரத்து என்பதை 
தேவனுடைய கிரியையை மணன்‌ இல்லாததாக்குவது என்பது, இந்த 
விவகாரம்‌ முழுவதையுமே ஒரு புதிய வித்தியாசமான கோணத்தில்‌ இடுகிறது” 
என்பதாக விளக்கினார்‌. ' 

தேவன்‌ ஒருவரே முதல்‌ தம்பதியரை ஒரே மம்சமாக இருக்கும்படி 
விவாகத்தில்‌ இணைத்தபடியால்‌, அவர்‌ ஒருவருக்கே, எந்த அடிப்படையில்‌ 
இந்த இணைப்பு முறிக்கப்படலாம்‌ என்று அறிவிக்க நியாயமான அதிகாரம்‌ 
உள்ளது. அவர்‌ அளித்தக்‌ திட்டத்தின்படி, திருமண பந்தம்‌ மரணத்தில்‌ 
மட்டுமே முடிவுறுறெது, அது விடப்பட்டிருக்கும்‌ துணைவரை மறுவிவாகம்‌ 
செய்ய விடுதலையாக்குறெது (ரோமர்‌ 7:1-8; 1 கொரிந்தியர்‌ 7:39). தம்பதிகளில்‌ 
ஒருவரது உண்மை நிலைக்குப்‌ புறம்பான பாலுறவு காரணமாயிருப்பின்‌, 
திருமணம்‌ முறிவதுடன்‌ தவறு செய்த மற்றொருவர்‌ மறுமணம்‌ செய்ய 
விடுதலை பெற்று இருக்கிறார்‌. 


வசனம்‌ 7. பிறகு பரிசேயர்கள்‌ கேட்டார்கள்‌, அப்படியானால்‌, தள்ளுதல்‌ 








சீட்டைக்‌ கொடுத்து, அவளைத்‌ தள்ளிவிடலாமென்று மோசே ஏன்‌ 
கட்டளையிட்டார்‌ என்றார்கள்‌? இந்த உரையாடலின்‌ வரிசைதிரமம்‌ மாற்குப்‌ 
புத்தகத்தில்‌ மாறியிருக்கிறது. இயேசு கேட்டார்‌, “மோசே உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறது என்ன?” (மாற்கு 10:3, 4), அதற்கு பரிசேயர்கள்‌ 
பிரதியுத்தரமாக, “கள்ளுதற்சட்டை எழுதிக்‌ கொடுத்து அவளைத்‌ தள்ளி 
விடலாமென்று மோசே உத்தரவு கொடுத்திருக்றொர்‌” என்றார்கள்‌. விவாகம்‌ 
குறித்த பிரச்சனைக்கு உபாகமம்‌ 24:1-4ஐ யூதர்களின்‌ விவாதத்திற்கான 
அடிப்படையாகக்‌ கொண்டனர்‌. பரிசேயர்கள்‌ தர்க்கித்து ஒரு மனிதன்‌ தள்ளுதற்‌ 
சீட்டை எழுதி தனது மனைவியை விவாகரத்து செய்து விடலாம்‌ என்று மோசே 
கட்டளையிட்டிருப்பதாகக்‌ கூறினர்‌ (காண்க 5:31ன்‌ விளக்கவுறை). 

வசனம்‌ 8. இயேசு திருமண பந்தத்தின்‌ உறுதித்‌ தன்மையை 
நியாயப்படுத்தி அவர்களிடம்‌ பேசினார்‌. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு 
அவர்கள்‌ கவனத்தை கொண்டு சென்றார்‌ (ஆதியாகமம்‌ 1; 2). ஜனங்கள்‌ 
மோசேயின்‌ போதனையைப்‌ பயன்படுத்திப்‌ பேசி (உபாகமம்‌ 24:1-4) 





அவர்களின்‌ திருமண பந்தத்தை உடைப்பதை நியாயப்படுத்தினர்‌. அவருடைய 
இந்தப்‌ போதனைகள்‌, உண்மையில்‌, திருமணத்தின்‌ பரிசுத்தத்தைக்‌ காக்கக்‌ 
கூடிய வகையில்‌ திட்டமிடப்பட்டது.” இந்த பரிசேயர்கள்‌ குறிப்பிடுவது 
போல மோசேயின்‌ போதனைகள்‌ கள்ளிவிடுதலை கட்டளையிடவில்லை 
(19:7). உங்கள்‌ மனைவிகளைத்‌ தள்ளிவிடலாமென்று மோசே உங்களுக்கு 
இடங்கொடுித்தான்‌ என்று சொல்லிய போது இயேசு அந்த சத்தியத்தை 
அடிக்கோடிட்டுக்‌ காட்டினார்‌ (வலியுறுத்தல்‌ என்னுடையது). மோசே 





விவாகரத்தை ஊக்கப்படுத்த எழுதிக்‌ கொண்டிருக்க வில்லை, ஆனால்‌ 
கட்டுப்படுத்த முடியாமல்‌ போன ஒரு சூழ்நிலையை ஓழுங்குபடுத்தவே 
எழுதினார்‌. இந்தப்‌ பரிசேயர்களுக்கு கர்த்தருடைய பதிலானது மோசேயின்‌ 


13 


நோக்கத்தை உறுதிப்படுத்துறெது. 
மோசே ஏன்‌ இந்த சலுகையை அளித்தார்‌? இயேசு, அது அவர்களுடைய 





இருதயக்‌ கடினத்தினிமித்தம்‌ என்று சொன்னார்‌. தேவனுடைய சித்தத்தினால்‌ 
விவாகரத்து விளையவில்லை அனால்‌ மனிதனுடைய மாறுபாடான 
குன்மையினாலேயே நேர்ந்தது. தேவனுடைய மக்கள்‌ (துவக்கத்தில்‌ இருந்தே) 
அவருடைய பிரமாணத்தின்‌ முதன்மையான நோக்கத்திலிருந்து வழுவிச்‌ 
சென்றிருந்தனர்‌. ஆகையால்‌, அவர்‌ தமது கிருபையால்‌, நடப்பு முறையில்‌ 
மேற்கொண்டு தவறுகள்‌ நேரிடாதபடிக்கு வீடு மற்றும்‌ குடும்பத்தைக்‌ குறித்த 
ஒழுங்கு முறைகளைக்‌ கொடுக்க மோசேயை அனுமதித்தார்‌. கர்க்கதரிசியாகிய 
மல்கியா “கள்ளிவிடுதலை தேவன்‌ வெறுக்கிறார்‌” என்று எழுதினார்‌ (மல்கியா 
2:14-16). புதிய ஏற்பாடு இந்த விஷயத்தில்‌ அவர்‌ தமது மனதை மாற்றிக்‌ 
கொண்டதாக ஒரு இடத்தில்‌ கூட குறிப்பிடுவதில்லை. உண்மையில்‌ மத்தேயு 
19:3-9 தேவனுடைய துவக்க நோக்கத்தின்‌ திருமண அமைப்பை மீட்டமைக்க 
இயேசுவின்‌ முயற்சியை முன்வைக்கிறது. 

வசனம்‌ 9. இயேசு முடிவுரையாக, எவனாகிலும்‌ தன்‌ மனைவி 





வேசித்தனஞ்‌ செய்ததினிமித்த மேயன்றி, அவளைத்‌ தள்ளிவிட்டு 
வேறொருத்தியை விவாகம்‌ பண்ணினால்‌, அவன்‌ விபச்சாரஞ்‌ 
செய்கிறவனாயிருப்பான்‌ ... என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 
மாற்கு 10:10 சீஷார்களின்‌ கேள்விக்கு ஒரு வீட்டில்‌ பதிலளித்தார்‌ என்று 
சொல்லுகிறது. இயேசுவால்‌ அமைதியாக்கப்பட்ட பரிசேயர்கள்‌, இந்த 
வார்த்தைகளை இயேசு பேசுவதற்கு முன்பே வெளியேறியிருக்கலாம்‌. இந்த 
அதிகாரத்தில்‌, வசனம்‌ 10 வரை சீஷர்களைப்‌ பற்றி குறிப்பிடப்படுவதில்லை. 

குள்ளி விடுதலையும்‌ மற்றும்‌ மறுமணத்தையும்‌ குறித்த கர்த்தருடைய 
போதனை அவர்‌ மலைப்பிரசங்கத்தில்‌ சொன்னவைகளோடு இங்கே 
ஒத்துப்போகிறது: “தன்‌ மனைவியைத்‌ தள்ளிவிடுகிற எவனும்‌ வேசித்தன 
முகாந்தரத்தினாலேயன்றி தள்ளிவிட்டால்‌, அவளை ி,சரரத்‌ செ 
பண்ணுகிறவனாமந.பாரண்‌; அப்படித்‌ கள்ளிவிடப்பட்டவளை விவாகம்‌ 
பண்ணுகிறவனும்‌ விபச்சாரம்‌ செய்றெவனாயிருப்பான்‌” என்றார்‌ (5:32; 
வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 

பரிசேயர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ “எந்த முகாந்தரத்தினாலாகிலும்‌” ஒருவன்‌ 
குன்‌ மனைவியைத்‌ கள்ளிவிடலாமா என்று கேட்டிருந்தனர்‌ (19:3). அதற்கு 








அவருடைய பதில்‌ தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ திட்டத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டிருந்தது, எனவே பதில்‌ “இல்லை!” என்பது தான்‌. பின்னதாக, இயேசு 
தமது ஷேர்களிடத்தில்‌ இந்தப்‌ பொதுவான விதிக்கு “விபச்சாரம்தான்‌” விதி 
விலக்கு என்று சொன்னார்‌.” “விபச்சாரம்‌” என்பது கிரேக்க மொழியிலிருந்து 
சிலவேளைகளில்‌ “வேசித்தனம்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டது (8757) 
மற்றும்‌ “திருமண காரியத்தில்‌ உண்மையின்மை” (NIV), அதோடு porneia, 
எல்லாவித சட்ட விரோத பாலுறவுகளும்‌ அடங்கும்‌ “விபச்சாரம்‌” எனும்‌ 





பதத்தகைக்‌ காட்டிலும்‌ விசாலமான பொருளை (௱m௦icheia), உடையது. அதாவது 
திருமணம்‌ செய்து கொண்ட இருவரில்‌ ஒருவர்‌ திருமண பந்தத்திற்கு அப்பால்‌ 
கொள்ளும்‌ அதிகப்படியான உடலுறவு.” 

விதிவிலக்காகக்‌ கூறப்பட்டதன்‌ அடிப்படையில்‌ மனிதன்‌ தன்னுடைய 
அவிசுவாசமுள்ள மனைவியை கதள்ளிவிடலாமென்றிருந்தாலும்‌, அப்படிச்‌ 


14 


செய்யவேண்டுமென்று அவனுக்கு (ரபீமார்களின்‌ பாரம்பரியம்‌ போதிப்பது 
போல!) கட்டளையிட ப்படவில்லை. ஒருவேளை உண்மையான 
மனந்திரும்புதலினாலும்‌ மன்னிப்பதனாலும்‌ திருமண பந்தத்தை மீட்டமைக்க 
வழிவகுக்கலாம்‌. 





சீஷார்களின்‌ பதில்கள்‌ (19:10-12) 


அவருடைய சீஷர்கள்‌ அவரை நோக்கி; மனைவியைப்‌ பற்றிப்‌ 
புருஷனுடைய காரியம்‌ இப்படியிருந்தால்‌, விவாகம்‌ பண்ணுகிறது நல்லதல்ல 
என்றார்கள்‌. 

அதற்கு அவர்‌: வரம்‌ பெற்றவர்களே தவிர மற்றவர்கள்‌ இந்த வசனத்தை 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. தாயின்‌ வயிற்றிலிருந்து அண்ணகர்களாய்ப்‌ 
பிறந்தவர்களும்‌ உண்டு; மனுஷர்களால்‌ அண்ணகர்களாக்கப்பட்ட வர்களும்‌ 
உண்டு; 

22 ரலோக ராஜ்யத்தினிமித்தம்‌ தங்களை அண்ணகர்களாக்கிக்‌ 
கொண்டவர்களும்‌ உண்டு; இதை ஏற்றுக்‌ கொள்ள வல்லவன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளக்‌ கடவன்‌ என்றார்‌. 


வசனம்‌ 10. பரிசேயர்களுடனான இயேசுவின்‌ திறந்த வெளி 
விவாதத்திலிருந்து காட்சி ஒரு வீட்டிலே அவருடைய சீஷர்களுடன்துவங்குகிறது 
(மாற்கு 10:10). இப்பொழுதும்‌ அதே தலைப்பு பரிசீலிக்கப்படுகிறது. சீஷர்கள்‌ 
தங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி தம்மைப்‌ பின்பற்றி வருவோர்‌ 
விவாகரத்து விஷயத்தில்‌ தெரிவுசெய்து செயல்படுவதல்ல - ஓரே விதிவிலக்கு 
வேசித்தனம்‌ அல்லது பாலுறவு ஒழுங்கீனம்‌, திருமணம்‌ செய்து கொண்ட 
இருவரில்‌ எந்த ஒருவரிடத்தில்‌ இருந்தாலும்‌ தள்ளிவிடலாம்‌ என்பதாக இயேசு 
கூறினார்‌ என்பதை புரிந்து கொண்டார்கள்‌. இதிலிருந்த உண்மையைப்‌ 
புரிந்து கொள்வதில்‌ இருக்கிற கடினத்தால்‌ அவர்கள்‌, மனைவியைப்‌ பற்றிப்‌ 
புருஷனுடைய காரியம்‌ இப்படியிருந்தால்‌, விவாகம்‌ பண்ணுகிறது நல்லதல்ல 








என்றார்கள்‌. அவர்களின்‌ புரிந்து கொள்ளல்‌ இதுதான்‌: “இருமணம்‌ கெட்டதாக 
மாறும்போது வேசித்தனம்‌ அல்லது மரணம்‌ நேரிட்டாலொழிய அதிலிருந்து 
விடுபட முடியாது என்றால்‌, திருமணம்‌ செய்து கொள்ளாமலேயே இருந்து 
விடுவது நல்லது.” 

இதற்கு முன்‌, சீஷர்கள்‌ விவாகரத்துக்கான அடிப்படையாக ஹில்லலின்‌ 
சுயாதீன கண்ணோட்டத்தை ஏற்றுக்‌ கொண்டவர்களாக இருந்துள்ளனர்‌. 





எந்தக்‌ காரணமாயிருந்தாலும்‌ விவாகரத்து கொடுக்கலாம்‌ என்று அவர்களுடைய 
கண்ணோட்டம்‌ இருந்ததோடல்லாமல்‌, மோசமான மனைவியை தள்ளிவிட 
ஒருவன்‌ கடமைப்‌ பட்டிருக்கிறான்‌ என்ற எண்ணத்தையும்‌ சில யூதர்கள்‌ 
கொண்டிருந்தனர்‌. !” 

வசனம்‌ 11. இயேசு தமது ஷேர்களிடம்‌: வரம்‌ பெற்றவர்களே தவிர 
மற்றவர்கள்‌ இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்‌, என்றார்‌. 
அவருடைய வார்த்தைகள்‌ குறைந்த பட்சம்‌ இரண்டு வித்தியாசப்பட்ட 
வழிகளில்‌ புரிந்து கொள்ளப்பட்டிருந்தன. ஒரு கண்ணோட்டம்‌ “இந்த 
வாக்கியத்தை” அல்லது “இந்த வார்த்தை” (/௦2௦5) என்பது இயேசு இதற்கு 





15 


முன்பு போதித்த விவாகத்தைப்‌ பற்றிய (19:3-9) வைகளைக்‌ குறிப்பிடுகிறது 
என்கின்றனர்‌. புதிய யூத வேதாகமத்தில்‌ இந்த விளக்கத்தை அது 
தெளிவாக்குகிறது: “அவர்‌ மறுமொழியாக, நான்‌ சொன்னவைகளை எல்லோரும்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. ஆகிலும்‌ யாருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி 
அளிக்கப்பட்டிருக்றெதோ அவர்கள்‌ ஏற்றுக்கொள்வார்கள்‌.” ” இந்த இடத்தில்‌, 
திருமணம்‌ என்பது தேவனுடைய வரமாக பார்க்கப்படுகிறது. இதை 
“ஏற்றுக்கொள்ளாதவர்கள்‌” பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டவர்களாகவே 
இருப்பவர்கள்தான்‌ (19:12). 

இன்னொரு கண்ணோட்டத்தில்‌ “இந்த வாக்கியத்தை” (வசனத்தை) 
என்பது “விவாகம்‌ பண்ணுகிறது நல்லதல்ல” என்ற சீஷர்களின்‌ வார்த்தைகளை 
குறிப்பிடுவதாகக்‌ கூறுகின்றனர்‌ (19:10). இங்கே, கஷர்களின்‌ அடிப்படை 
முடிவை இயேசு ஏற்றுக்கொண்டு - அதாவது, சிலர்‌ திருமணம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளாமலேயே இருப்பது நலம்‌ என்பதை ஏற்றுக்‌ கொண்டார்‌. 
எப்படியிருப்பினும்‌, எல்லாருமே பிரம்மச்சாரிய வாழ்வை வாழ்ந்து 
விட முடியாது என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 7:2). 
பவுல்‌ திருமணத்தைக்‌ குறித்த உறுதித்தன்மை “தேவனிடத்திலிருந்து வந்த 
வரம்‌” என்ற வகையில்‌ காணுறொர்‌ (1 கொரிந்தியர்‌ 7:7). 

வசனம்‌ 12. ஜனங்கள்‌ ஏன்‌ திருமணம்‌ செய்து கொள்வதில்லை என்பதற்கு 
மூன்று காரணங்களை இயேசு கொடுக்கிறார்‌. முதலாவதும்‌ இரண்டாவதும்‌ 
சரீரத்தின்‌ தன்மையைக்‌ குறிப்பிடுகிறது. அவை மூன்றாவது காரணத்துக்கு, 
ஆவிக்குரிய தெரிவுக்கு வழிகாட்டுகிறது. கடைசி காரணமே வசனத்தின்‌ 
ஒருமுகப்படுத்தலுக்குரியதாகிறது. 

முதலாவதாக, கர்த்தர்‌ சொன்னார்‌, தாயின்‌ வயிற்றிலிருந்தே 
அண்ணகர்களாய்‌ பிறந்தவர்களும்‌ உண்டு. “பிறப்பின்‌ பாதிப்பு சில 








மனுஷர்களை அண்ணகர்களாக்கியுள்ளது.”  ரபீமார்களின்‌ இலக்கியம்‌ 
அவர்களை “இயல்பில்‌ அண்ணகர்கள்‌” என்று குறிப்பிடுகிறது.” மணமாகாதோர்‌, 
தங்கள்‌ பாலுறவு ஆசைகளைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள அவர்களுக்கு ஒரு கடினமான 
சவால்களாக இருப்பதில்லை. 

இரண்டாவதாக, இயேசு சொன்னார்‌, மனுஷர்களால்‌ 
அண்ணகர்களாக்கப்பட்ட வர்களும்‌ உண்டு, “மனுஷனால்‌ 
அண்ணகராகப்படுதல்‌” எனும்‌ சொற்கள்‌ கூட ரபீமார்களின்‌ பொதுவான 
வெளிப்படுத்துதல்களாய்‌ இருந்தன.” அது இனப்பெருக்க ஆற்றலை 
அழித்து விட்ட மனுஷர்களைக்‌ குறிப்பிட்டது. இந்த செயல்கள்‌ யூதர்களால்‌ 
ஏற்புடையதாக இருக்கவில்லை, ஏனெனில்‌ அப்படிப்பட்ட மனுஷர்கள்‌ 
கார்க்கருடைய சபைக்கு உட்படலாகாது என்று நியாயப்பிரமாணம்‌ 
அவர்களை விலக்கி வைத்தது (உபாகமம்‌ 23:1), அல்லது பலி பீடத்தண்டையில்‌ 
அவர்கள்‌ ஊழியம்‌ செய்யலாகாது (லேவியராகமம்‌ 21:20, 21). இருப்பினும்‌ 
இனப்பெருக்க ஆற்றலை அழித்தல்‌ என்பது புறஜாதிமக்களிடையே பொதுவாக 
இருந்த ஒரு பழக்கம்‌. பழங்கால கிழக்கத்திய நாடுகளில்‌, இப்பழக்கம்‌ 
கிரிமினல்‌ குற்றாளிகளுக்குத்‌ தண்டனையாக கொடுக்கப்பட்டது.” கூடுதலாக, 
சில அஞ்ஞான ஆசாரியர்கள்‌ மத நோக்கத்தினிமித்தம்‌ இனப்பெருக்க 
ஆற்றல்கள்‌ அழிக்கப்பட்டனர்‌. இராஜாவின்‌ அரண்மனை அந்தப்புரத்துக்கு 
பொறுப்புள்ளவர்கள்‌ தனக்குக்‌ கீழ்ப்பணியாற்றும்‌ பெண்களால்‌ எந்த 


16 


பிள்ளைகளுக்கும்‌ தான்‌ தகப்பனாகாதபடிக்கு தடுக்கும்‌ பொருட்டு 
அண்ணகராக்கப்பட்டனர்‌ (காண்க எஸ்தர்‌ 2:14). சில ஆட்சியாளர்கள்‌ 
அண்ணகர்களைத்‌ தங்களுக்கு உயர்‌ அதிகாரிகளாக அமர்த்துவகைத்‌ தெரிந்து 
கொண்டனர்‌, ஏனெனில்‌ இந்த மனுஷர்கள்‌ தான்‌ அமைதியானவர்களும்‌ 
அதிகக்‌ கடமைப்‌ பற்றுள்ளவர்களாயுமிருப்பார்கள்‌ என்று அவர்கள்‌ 





நினைத்தார்கள்‌.2? 

அப்படிப்பட்ட ராஜரீக அதிகாரிகளுக்கு முன்மாதிரிகளை பழைய 
ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ காணலாம்‌. தானியேலும்‌ அவருடைய 
மூன்று நண்பர்களும்‌ பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது 
அண்ணகர்களாக்கப்பட்டனர்‌. “இராஜ குடும்பத்தைச்‌ சேர்ந்த சில 
குமாரர்கள்‌ பாபிலோன்‌” அரண்மனையில்‌ வேலைக்காரர்களாக 
(அண்ணகர்களாக) அமர்த்தப்படுவார்கள்‌ என்ற தீர்க்கதரிசன வாக்கியமும்‌ 
இதற்கு ஒத்திருக்கிறது (2 இராஜாக்கள்‌ 20:18; ஏசாயா 39:7; KIV). உண்மை 
என்னவெனில்‌, “இந்த நால்வரும்‌ [ராஜாவின்‌] பிரதானிகளின்‌ தலைவனுக்கு 
ஒப்புவிக்கப்பட்டிருந்தார்கள்‌” (தானியேல்‌ 1:3, 4; KIV).” புதிய ஏற்பாட்டில்‌ 
எத்தியோப்பிய மந்திரி (ஒரு அண்ணகன்‌), நன்கு அறியப்பட்ட வன்‌, ராணியின்‌ 
பொக்கிஷத்திற்கு அதிகாரியாக நம்பிக்கைக்குரியவனாய்‌ அமர்த்தப்பட்ட வன்‌ 
பிலிப்புவினால்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டான்‌ (நடபடிகள்‌ 8:27). 





மூன்றாவதாகக்‌ கர்த்தர்‌ சொன்னார்‌, பரலோகராஜ்யத்தினிமித்தம்‌ 
தங்களை அண்ணகர்களாக்கிக்‌ கொண்டவர்களும்‌ உண்டு. இந்தக்‌ கடைசி 
பிரிவினரை உருவகமாகப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌.”” இந்த ஆண்கள்‌ 
விருப்பப்பட்டிருந்தால்‌ மணமாகி, பிள்ளைகளைப்‌ பெற்றிருக்கக்‌ கூடும்‌. 
எப்படியிருப்பினும்‌, அவர்கள்‌, பவுலைப்‌ போல, குடும்பப்‌ பொறுப்புக்களான 
பயம்‌, அக்கரை, கவலைகளாகிய தடைகள்‌ ஏதுவுமில்லாமல்‌ தேவனுக்குச்‌ 
சுதந்திரமாக ஊழியஞ்செய்ய ஏதுவாக திருமணம்‌ செய்து கொள்ளாமல்‌ 
இருப்பதை தெரிவு செய்து கொள்பவர்கள்‌ (1 கொரிந்தியர்‌ 7:32-34). 

இயேசு முடிவுரையாக, “இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளக்கடவன்‌” என்றார்‌. “ஏற்றுக்கொள்ளக்கடவன்‌” எனும்‌ வார்த்தை 
(choreod) வசனம்‌ 11 லிருந்து மறுபடியும்‌ சொல்லப்படும்‌ வார்த்தை. அவருடைய 
இந்த வாக்கியம்‌ அவரது திருமணம்‌ குறித்த போதனையை ஏற்றுக்‌ கொள்வதை 
ஒருவேளை குறிப்பிடலாம்‌. அது பிரம்மச்சாரியத்தை ஏற்றுக்கொள்வதை ஒரு 
வேளை குறிப்பிடலாம்‌. இந்த இடத்தில்‌, தம்மைப்‌ பின்பற்றுவோரில்‌ ஒரு 
சிலர்‌ மட்டுமே பிரம்மச்சாரிய வாழ்வை மேற்கொள்ளக்‌ கூடும்‌ என்று இயேசு 
அறிந்திருந்தார்‌.2£ முடிவில்‌ இயேசு தமது சீஷர்களுக்கு இரண்டு தெரிவுகளை 
மாத்திரம்‌ முன்வைத்தார்‌: கள்ளி விடுதலில்லாத (கணவன்‌ மனைவியிடையே 
நம்பிக்கைக்‌ துரோகம்‌ இல்லாத பட்சத்தில்‌) திருமணம்‌ செய்து கொள்ளுதல்‌ 
அல்லது பிரம்மச்சாரியம்‌. 


௮௮ பாடங்கள்‌ 55 


திருமணத்தைப்பற்றி (19:3-12) 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ விவாகரத்து என்பது தொற்று நோய்‌ 
போன்றது. இன்று நடக்கிற திருமணங்களில்‌ 40 சதவீதம்‌ நன்கு அறிந்தே 


17 


முடிவுறும்‌.” விவாகரத்து என்பது ரணமானதும்‌ மிகுந்த வலியுமுடையது; அது 
திருமணத்தின்‌ சாவு. நமது வசனப்‌ பகுதியில்‌ விவாகம்‌, விவாகரத்து, மற்றும்‌ 
மறுமணம்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்படுவது என்ன? 

குழப்பம்‌ மிதந்த ஓர்‌ குழ்றிலை - எதிர்க்கும்‌ இரண்டு கோணங்கள்‌ 
(19:3). இயேசுவின்‌ நாட்களில்‌ எதிர்க்கும்‌ இரண்டு கோணங்கள்‌ 
பரவலாகக்‌ காணப்பட்டன. ஷமாய்‌ (“பூர்வகாலத்து முறையில்‌ மாற்றம்‌ 
விரும்பாதோர்‌”) உபாகமம்‌ 24:1-4ல்‌ சொல்லப்படும்‌ “இச்சையான காரியம்‌” 
விபச்சாரமாக மட்டுமே இருக்க முடியும்‌ எனும்‌ கருத்தைக்‌ கொண்டவர்கள்‌. 
ஹிலல்‌ (“சுயாதீன கொள்கையுடையோர்‌”) இலச்சையான காரியம்‌ என்பது 
கணவனை வெறுப்படையச்‌ செய்கிற எந்த செயலும்‌ தள்ளுதற்‌ சீட்டைக்‌ 
கொடுப்பதற்கு ஏதுவானது என்று சொன்னார்கள்‌. 

இவைகளே இயேசுவிடம்‌ கேள்விகேட்ட பரிசேயார்களின்‌ முரண்பட்ட 





கருத்துக்கள்‌. உண்மையில்‌ சத்தியத்தை தெளிவாக கண்டறிவது அவர்களின்‌ 
நோக்கமல்ல; அவர்கள்‌ இயேசுவை சிக்கவைக்க வகை தேடினர்‌. அவர்‌ இரண்டு 
கருத்துகளில்‌ எந்தபக்கமும்‌ சாயாமல்‌ விவாதத்தின்‌ போது கூடியிருந்தவர்களை 
ஆச்சரியத்தில்‌ ஆழ்த்தினார்‌. 

இ்சகரால்‌ ஓரு திருத்தம்‌ - அதெஷ்டிகரிடம்‌ திரும்புதல்‌” (19:4-6). 
குள்ளிவிடுகலை இயேசு எளிமையாக்கவோ சுயாதனமுடையகதாக்காவோ 
முயற்சிக்கவில்லை. தள்ளிவிடுதலை அவர்‌ பிரிந்துரைக்கவோ, பாராட்டவோ 
செய்யவில்லை. இந்த கருத்துக்களின்‌ போதனைக்காக எந்த பிரசித்தி பெற்ற 
நிலையையும்‌ முன்வைக்கவில்லை, இந்த நோக்கத்துக்காக அவர்‌ மோசே 
சொன்ன கருத்துக்களையும்‌ முன்வைக்கவில்லை, அவர்‌ தேவனுடைய மூலாதார 
துவக்க நிலைக்கே அதியாகமத்தில்‌ கூறப்பட்ட கருத்துக்குப்‌ போனார்‌. 

தேவனுடைய திட்டத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே வாழ்நாள்‌ 
நியமமாக உட்படுத்தப்பட்டது (ஆதியாகமம்‌ 2:21-25). இதினால்‌ பலதார 
மறுமணம்‌, ஒரே நேரத்தில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட வருடன்‌ வாழுதல்‌, ஓரின 
பாலியல்‌ சேர்கை ஆகியவை தவிர்க்கப்படுகிறது (ரோமர்‌ 1:26, 27). தேவனுடைய 
ஏற்பாட்டிலிருந்து ஜனங்கள்‌ விலகிப்‌ போகும்போது, பாவமும்‌ சந்தோஷக்‌ 
குறைவுமே பின்‌ தொடரும்‌. 

குறப்பறிகுதத ஒரு ஆரதி - “மொ தன்னிவிதலை 
அனுமதித்தார்‌” (19:7-9). யூதூர்கள்‌ தங்கள்‌ விவாதத்தில்‌ மோசேயை 
தேவனுக்கு விரோதமாக நிறுத்த முயற்சித்தனர்‌. அவர்களுடைய வாதிடுதலின்‌ 
நோக்கம்‌ திருமணத்தின்‌ பரிசுத்தத்தை பாதுகாப்பது அல்ல மாறாக விவாகத்தை 





முடிவுக்குக்‌ கொண்டுவர மோசேயின்‌ கட்டளையைப்‌ பயன்படுத்த 
முற்பட்டனர்‌. 

“அப்படியானால்‌ குள்ளுதற்சீட்டைக்‌ கொடுத்து, அவளைத்‌ 
குள்ளிவிடலாமென்று மோசே ஏன்‌ கட்டளையிட்டார்‌” என்று கேட்டார்கள்‌. 
இன்னமும்‌ இது ஒரு நல்ல கேள்விதான்‌. இயேசுவின்‌ பதிலில்‌, “உங்கள்‌ 
இருதயக்‌ கடினத்தினிமித்தம்‌ மோசே உங்களுக்கு இடங்கொடுத்தார்‌” என்றார்‌. 
உண்மையில்‌ மோசே தள்ளிவிடுகலுக்குக்‌ கட்டளையிட வில்லை; ஏற்கனவே 
இருந்த ஒரு முறையை அவர்‌ ஒழுங்குபடுத்தி திருமண பந்தத்தை பாதுகாத்தார்‌. 

அவரிடத்தில்‌ கேட்கப்பட்ட கேள்வி, “புருஷனானவன்‌ எந்த 
முகாந்தரத்தினாலாகிலும்‌ மனைவியைத்‌ கள்ளிவிடுவது நியாயமா?” 


18 


அவர்‌ பதிலளித்து சட்டரீதியாக இதற்கு ஓரே ஒரு காரணம்‌ மட்டுமே 
உண்டு, அது ஒருவர்‌ மற்றவருக்கு எதிராக “வேசித்தனம்‌” (பாலுறவு 
சம்பந்தப்பட்ட நம்பிக்கைத்‌ துரோகம்‌) செய்தல்‌. இயேசு தாமே 
மறுமணம்‌ செய்தலைக்குறித்த பாடத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. ஒருவரது 
துணை வேசித்தன முகாந்தரத்தினிமித்தம்‌ தள்ளிவைக்கப்பட்டால்‌ மறுமணம்‌ 
அனுமதிக்கப்பட்டது. 

இக்கட்டான சூழ்நிலை! - ATs பண்ணாரு ஐம்‌” (19:10-12). 
சீஷார்கள்‌ இந்த பாடத்தின்‌ கருத்துக்கள்‌ குறித்து கர்த்தர்‌ போதித்தவைகளை 
கடினமானதாகக்‌ கருதினர்‌. அநேகர்‌ இன்று இந்தக்‌ கண்ணோட்டத்தைப்‌ 
பகிர்ந்து கொண்டுள்ளனர்‌. முடிவுக்குக்‌ கொண்டு வருவது மிகவும்‌ கஷ்டம்‌ 
என்றிருக்கும்‌ ஒரு திருமண பந்தத்தில்‌ நுழைவகைக்‌ காட்டிலும்‌ திருமணமே 
செய்யாமலிருந்துகொள்வது நல்லது என்பதை சீஷர்கள்‌ காணமுடிந்தது. 

கும்முடைய போதனையை அவர்கள்‌ புரிந்துகொண்டிருந்த விதத்தை 
இயேசு ஒப்புக்‌ கொண்டார்‌. அவை கடினமான உபதேசம்‌ என்றும்‌ எல்லாருமே 
இதை ஏற்று அதன்படி வாழ இயலாது என்றும்‌ அவர்‌ அறிக்கையிட்டார்‌. எனவே 
விவாகம்‌ செய்து திருமணபந்தத்தின்‌ பரிசுத்தத்தை மீறுவதைப்‌ பார்க்கிலும்‌ 

















ஒருவர்‌ “அண்ணகராக” (பிரம்மச்சாரியத்தைக்‌ கைக்‌ கொண்டவராக) பரலோக 
ராஜ்யத்தினிமித்தம்‌ நிலைத்திருப்பது மிக நன்று. 





விவாகரத்து: ஒரு தொற்றுவியாதி (19:3-12) 
திருமணம்‌ தோல்வியடைவது ஏன்‌? பரிசீலனைக்கென்று இங்கே நான்கு 
காரணங்கள்‌ கொடுக்கப்படுகின்றன. 

1. திருமணம்‌ என்பத தேவனால்‌ (047203 என்ற கோணத்தில்‌ 
Liam, Cojo ணத முற்‌. .ராழுசிணால்‌ 12 TD Care Gd 
டரர்ர்ப்பது. தேவன்தான்‌ திருமணத்தை திட்டமிட்டு (முதலில்‌) அமைத்தார்‌ 
என்று நமது சமுதாயம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளையினால்‌ வீடும்‌ குடும்பமும்‌ உருவாயிற்று (ஆதியாகமம்‌ 1:27, 28; 2:18- 
24). முதல்‌ தம்பதியை தேவன்‌ இணைத்தார்‌ என்றும்‌ அது ஒரு வாழ்நாள்‌ (வரை) 
ஒப்புக்‌ கொடுத்தல்‌ ஆதலால்‌ அவர்‌ மட்டுமே அந்த ஐக்கியத்தை குலைக்கக்‌ 
கூடிய காரணத்தை கொடுக்கக்‌ கூடும்‌ என்று இயேசு சொன்னார்‌. 

திருணத்தின்‌ மேல்‌ தேவனுக்கு அதிகாரமில்லை என்று சிலர்‌ 
நினைக்கலாம்‌. திருமண அங்கீகாரம்‌ இல்லாமலேயே அநேக தம்பதிகள்‌ 
அதன்பயனை அறியாமல்‌ ஒன்றாக சேர்ந்து வாழ்கன்றனர்‌. மற்றவர்கள்‌ 
அந்தந்த நாட்டின்‌ சட்டங்களோடு ஓத்துப்‌ போய்‌ மணம்‌ புரிகின்றனர்‌ 
அனாலும்‌ அதைக்‌ காட்டிலும்‌ மேலான அதிகாரத்தை அவர்கள்‌ ஏற்பதில்லை. 
தேவனுடைய பிரமாணமே (சட்டங்களே) அதிகாரம்‌ மிக்கவை, அவை மனித 











மேம்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டவை. 

2. திருமணம்‌ என்பதை க்‌ முழுகும்‌ PLE DBPL 
கட்டனளையாகக்‌ காணாமல்‌ இருவரில்‌ ஒருவர்‌ 07 வெது MOANA 
வரை ஒப்ப்க்கொடுத்தலாக காணுகின்ற திருமணத்தின்‌ போது செய்யும்‌ 





வாக்குமூலத்தை மிக லேசான காரியமாக பெரும்பாலானவர்கள்‌ எடுத்துக்‌ 
கொள்கின்றனர்‌. அவிசுவாசிகளிடம்‌ இதை எதிர்பார்க்கலாம்‌, ஆனால்‌ 
கிறிஸ்தவர்களிடம்‌ அல்ல. 


19 


எனவே, அறியாமை, திருமண தோல்விக்கு செயலூக்கம்‌ கொடுக்கிற 
விளையாட்டை நடப்பிக்கக்கூடும்‌. திருமணம்‌ குறித்த தேவனுடைய 
திட்டம்‌ போதிக்கப்படாதவர்கள்‌ உணர்வடையாகவர்களாய்‌ சமுதாயத்தில்‌ 
காணப்படும்‌ விவாகரத்து, மறுமணம்‌ என்பவை தவறு என்றுகூட 
அறியாதிருக்றொர்கள்‌. தேவனுடைய சட்டம்‌ ஜனங்களுக்குப்‌ போதிக்கப்படும்‌ 
போது அது வெற்றிகொள்ள வேண்டும்‌. மனிதன்‌ தன்னில்‌ அனுமதிக்கும்‌ 
அனைத்துக்‌ காரியங்களையும்‌ தேவன்‌ ஏற்றுக்‌ கொள்வதில்லை. தேசத்தின்‌ 
சட்டங்களுக்கு (ரோமர்‌ 13:1, 2) நாம்‌ கீழ்ப்படிய தேவனுடைய பிரமாணத்துக்கு 
முரண்பாடாக அமைந்துவிடக்‌ கூடாது. 

3. திருமணத்துக்கென்று அவிக்குரிட ஒப்பந்தம்‌ துைரில்லை 
“கலப்புத்‌” திருமணங்கள்‌ இஸ்ரவேலருக்கு வாதையாக அமைந்தது 
(எஸ்றா 9; 10; நெகேமியா 13:23-27). இன ரீதியில்‌ கலப்புத்தருமணம்‌ 
பிரச்சனையாயிருக்கவில்லை, மார்க்க (பக்தி) ரீதியில்‌ நடந்த கலப்புத்திருமணம்‌ 
தான்‌ பிரச்சனையாயிற்று. ஒரு கிறிஸ்தவன்‌ தனது சொந்த விசுவாசத்துக்குப்‌ 
புறம்பே மணம்‌ முடிக்கும்போது ஆயத்தப்படுத்தப்பட்ட பேராபத்து 
குயாராயிருக்கிறது. வெற்றி வரலாறுகள்‌ நிச்சயமாக சிறுபான்மையினரிட மே 
உண்டு. 

விசுவாசமுள்ள ஒரு கிறிஸ்தவராக ஒருவரை மனமாற்ற முடியும்‌ என்று 
நம்புகிறவர்கள்‌ திருமணத்துக்கு முன்பே அப்படிச்‌ செய்ய வேண்டும்‌. 
அப்பொழுது அவனோ அவளோ திருமணத்துக்குள்‌ நுழையும்‌ முன்‌ 
போதியஅளவு காத்திருந்து அவர்களின்‌ மனமாற்றம்‌ உண்மையானது தான்‌ 
என்று உறுதிப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 

4. தருமணம்‌ உண்மையான அன்பை உட்படுத்துவுதில்லை. 














எல்லா திருமணங்களும்‌ தெய்வீக அன்பை YY LLL யாகம்‌ 
கொண்மாரு பதில்லை சில திருமணங்கள்‌ வெறும்‌ சரீரக்‌ கவர்ச்சியை 
அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கின்றன. மற்றவைகள்‌ பொருளாதார 
பாதுகாப்பு அல்லது சமுதாயச்‌ சுழல்‌ போன்ற அடிப்படைகளில்‌ அமைகின்றன. 
ஜனங்கள்‌ வேண்டா வெறுப்புடன்‌ கூட மணம்‌ முடிப்பதுண்டு, ஆனால்‌ 





முடிவில்‌ அவர்கள்‌ தங்களையே பாதிப்புக்குள்ளாக்கிக்‌ கொள்வர்‌. 

தம்பதிகள்‌ உண்மையான அன்பை ஒருவருக்கொருவர்‌ காட்டும்போது, 
எந்த வித பிரச்சனையையும்‌ தீர்த்துக்‌ கொள்ளக்‌ கூடும்‌. தவறுகள்‌ 
மன்னிக்கப்படலாம்‌, சுயநலம்‌ புறந்தள்ளப்படலாம்‌ (எபேசியர்‌ 5:22, 23, 
28, 29). 

ஆயத்தப்படுத்துவதிலுள்ள குறையே பொதுவாய்க்‌ காணும்‌ ஒரு பிரச்சனை. 
சிலகம்பதிகள்‌, குறிப்பாக இளந்தம்பதிகள்‌, வினயமான சிந்தனையின்றி 
அவசரமாக திருமணத்துக்குள்‌ நுழைந்து ஆயத்தமின்றி மணமுடிப்பார்‌. 
சில உறவுகள்‌ ஏன்‌ முறிந்து போகின்றன என்னும்‌ உணர்வே வழியிலே 
மறைந்திருக்கும்‌ குழிகளை தவிர்த்து, நிலைத்தலும்‌ சந்தோஷம்‌ மிகுந்ததுமான 
திருமணத்தின்‌ வாழ்வைப்‌ பெற உதவிகரமாயிருக்கும்‌. 





20 


ஒரு நேர்மையான செயல்‌ திறன்‌ கொண்ட 


அணுகுமுறை (19:3-12) 

பெரும்பாலும்‌, நாம்‌ தவறான இடத்தில்‌ ஆரம்பித்து ஒரு பிரச்சனையை 
சரிபண்ண முற்படுகிறோம்‌. நம்முடைய பிரயாசங்களெல்லாம்‌ லாயத்திலிருந்து 
ஓடிப்போன குதிரையைப்‌ பிடிக்க முயற்சிப்பது போன்றது. குதிரை வெளியே 
ஓடுவதற்கு முன்‌ கதவை அடைப்பது அதிக புத்திசாலித்தனமல்லவா? 
அதேபோல, (பிரச்சனை வந்த பின்பு) விவாகரத்து பிரச்சனைகளை சந்திக்கிற 
தம்பதிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குவதைக்‌ காட்டிலும்‌ குடும்ப உறவு 
முறையை பலப்படுத்திக்‌ கொள்வது, புத்திசாலித்தனமல்லவா? ஒவ்வொரு 
பிராந்திய சபையிலுமுள்ள மூப்பர்கள்‌ ஒரு பலமான திருமணங்களையும்‌ 
குடும்பங்களையும்‌ எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்‌ என்பதற்கு ஏதுவான 
கல்வியை ஜனங்களுக்கு கொடுப்பது குறித்த ஞானமுள்ளவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌. கிறிஸ்தவத்‌ தம்பதிகளுக்கு தகுதி உயர்வு கருத்தரங்குகளையும்‌ 
வகுப்புகளையும்‌ அவ்வப்போது நடத்த வேண்டும்‌. ஆசிரியர்கள்‌ (போதகர்கள்‌) 
தங்களிடம்‌ உள்ள வாலிபர்களுக்கு திருமணத்தின்‌ புனிதம்‌, கணவனின்‌ 
கடமை மற்றும்‌ மனைவியின்‌ கடமைகளை போதிக்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
பக்தியுடன்‌ கூடிய வகையில்‌ தங்களது துணைகளைக்‌ தேடச்‌ செய்ய வேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ திருமணத்தை நடத்த பொறுப்பேற்றபின்பு திருமணத்‌ 





தம்பதிக்கு தேவையான அறிவுரை ஆலோசனைகளை திருமணத்துக்கு முன்பே 
கொடுக்க வேண்டும்‌. திருமணம்‌ சார்ந்த தலைப்புகளில்‌ அவ்வப்பொழுது 
குடும்பத்தைக்‌ குறித்து பிரசங்கிக்க வேண்டும்‌. 


குறிப்புகள்‌ 

'மத்தேயுவைக்‌ காட்டிலும்‌ லூக்காவில்‌ இந்தக்‌ காலக்கட்டத்தின்‌ அதிகமான 
நிகழ்ச்சிகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது லூக்கா 13:22-18:34 காணவும்‌). சமாரியாவிலும்‌ 
கலிலேயாவிலும்‌ அநேக சம்பவங்கள்‌ பெரோயாவில்‌ நடந்தவைகளைக்‌ காட்டிலும்‌ 
ஒப்புயர்வற்றவையாக லூக்கா எழுதினார்‌ லூக்கா 13:22; 17:11). ”ரosephus Antiquities 
17.8.1; Wars 3.3.3. °Mishnah Yebamoth 14.1. *Mishnah Arakhin 5.6; Nedarim 11.12. 
Josephus Antiquities 15.7.10. *Ibid., 18.5.4. 7Ibid., 4.8.23. ஜோசிபஸ்‌ “தனது மூன்றாவது 
மனைவியின்‌ நடத்தையில்‌ பிரியமற்றவராய்‌” அவளை விவாகரத்து செய்திருந்தார்‌ 
(Josephus Life 76). *Mishnah Giffin 9.10. பின்னதாக, ரபீ அதிபா சொன்னதாவது, 
“அவளைக்‌ காட்டிலும்‌ மிக அழகான ஒருத்தியை அவன்‌ பார்த்திருந்தாலும்‌.” இந்த 
நிலைமையை வரும்‌ சொற்றொடரை அடிப்படையாகக்‌ கொண்டு எழுதினார்‌ 
“அவனுடைய பார்வையில்‌ அவள்‌ தயைபெற்றிருக்க மாட்டாள்‌” (உபாகமம்‌ 24:1). 
Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 480-81. ’sகும்ரானில்‌, ஆதியாகமம்‌ 1:27 பலதார 
மணம்‌ புரிதலை எதிர்த்து மேற்கொள்‌ காட்டப்பட்டது. (Damascus Rule 4.20-5.2.) 
எப்படியிருப்பினும்‌ யூதமார்க்கத்தின்‌ முதன்மைச்‌ சட்டங்கள்‌ பலதாரங்களை 
அனுமதித்தது. சாதாரண மனிதர்கள்‌ நான்கு அல்லது ஐந்து பேரையும்‌ ராஜாக்கள்‌ பதி 
னெட்டு பேர்கள்‌ வரையும்‌ மனைவியாக்கிக்‌ கொள்ளலாம்‌. (Mishnah Sanhedrin 2.4; 
Ketuboth 10.1-6; Kerithoth 3.7.) 


21 


John Chrysostom Homilies on Matthew 62.1. 13%, T. France, The Gospel According to 
Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1985), 280. மைக்கேல்‌ 1. வில்கின்ஸ்‌ உபாகமம்‌ 24:1-4ல்‌ சொல்லப்படும்‌ 
மோசேயின்‌ சட்டங்கள்‌ குறித்து மூன்று நோக்கங்களைக்‌ குறிப்பிட்டார்‌: (1) அநாகரீகம்‌ 
என்று கருதப்பட்டதிலிருந்து (இலச்சையிலிருந்து) இருமணத்தின்‌ புனிதத்‌ தன்மையைக்‌ 
காக்க. (2) சுய எண்ணக்கோளாறினால்‌ தள்ளுதற்‌ சீட்டுக்‌ கொடுக்கப்பட்ட ஸ்திரீயை 
பாதுகாக்க, மற்றும்‌ (3) அவளுடைய நிலையில்‌ அவள்‌ முறைப்படி விவாகரத்து 
பெற்றவள்‌ என்று காட்டுவது, அதினால்‌ அவளை ஒரு விபச்சார ஸ்திர்யாகவோ 
விபச்சாரத்தினால்‌ ஓடிப்போனவளாகவோ யாரும்‌ எண்ணிவிடாதபடிக்கும்‌. (Michael J. 
Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, 
Mark, Luke, ed. Clinton E. Arnold [Grand Rapids, Mich.: Zondervan, 2002], 118.) “விதி 
விலக்குப்‌ பிரிவு” சுவிசேஷே ஒற்றுமைப்‌ பகுப்பில்‌ எங்கும்‌ இதற்கு ஒப்பான வார்த்தை 
பயன்படுத்தப்படவில்லை (மாற்கு 10:11; லூக்கா 16:18). தொடர்புடைய 
வினைச்சொல்‌ (௦௦), “விபச்சாரஞ்‌ செய்தல்‌” என வசனம்‌ 9ல்‌ காணப்படுகிறது. 
போர்னியா எனும்‌ பதம்‌ குறித்து மேலும்‌ விவரங்களுக்கும்‌ விளக்கத்துக்கும்‌, காண்க 1801: 
P. Lewis, “An Exegesis of Matthew 19:1-12,” Harding Graduate School of Religion Bulletin 18 
(September 1987): 2. '°Mishnah Ketuboth 3.5; Sotah 5.1; Yebamoth 2.8. ’தள்ளுபடியாகமத்தின்‌ 
புத்தகமான ஸ்ராக்‌ ஆகமம்‌, “நீ சொல்லுகிறபடி அவள்‌ செய்யாவிட்டால்‌, 
உன்னிடத்திலிருந்து அவளை விலக்கி வை” என்று சொல்கிறது (Sirach 25:26 [NRSV]). 
தால்முத்‌ சொல்லுகிறது, “[ஒருவனுக்கு] ஒரு கெட்ட மனைவியிருந்தால்‌ அவளை தள்ளி 
விடுவது புகழப்படத்தக்க செயல்‌” (Talmud Yebamoth 630); “நீ அவளை வெறுத்தால்‌, 
அவளை நீ தள்ளிவிட வேண்டும்‌” (வறம்‌ (24/47 900). விழுந்து போன ஒரு மனைவியை 
எப்படி தள்ளி வைக்க வேண்டும்‌ என்பதற்கு ஊக்கமளிக்கும்‌ பொருட்டு சில ரபீமார்கள்‌ 
ஒரு பழங்கால கதை சொல்வதுண்டு. புருஷன்‌ தான்‌ பெற்ற வரதட்சணையை திரும்பச்‌ 
செலுத்த இயலவில்லை, எனவே ரபீமார்கள்‌ பணத்தை கொடுத்து தள்ளுதற்‌ சீட்டைக்‌ 
கொடுக்கச்‌ செய்தனர்‌. (Genesis Rabbah 17.3; Leviticus Rabbah 34.14.) 18Mishnah Zabim 2.1; 
Yebamoth 8.4-6; Jerusalem Talmud Yebamoth 8.4-6. "Ibid. 20Josephus Antiquities 4.8.40; 
Against Apion 2.38. 

21The Middle Assyrian Laws A15, 18, 19. 22Will Roscoe, “Priests of the Goddess: Gender 
Transgression in Ancient Religion,” History of Religions 35 (1996): 195-230. Xenophon 
Cyropaedia 7.5.60-65. “*இந்தப்பதம்‌ 8௭7, “அண்ணகர்‌” என மொழிபெயர்க்கப்பட்டது 
(KJV), பெரும்பாலும்‌ “அலுவலக ரீதியானது” (NASB) என்று மொழிபெயர்க்கப்பட்டது. 
முரண்பாடாக, ஓரிஜன்‌ (இ.பி. 185-254) விளக்கத்தை நேரடிப்‌ பொருளில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு தன்னையே இனப்பெருக்காற்றலை அழித்துக்‌ கொண்டான்‌. (ஆusebius 
Ecclesiastical History 6.8.) “உண்மையில்‌, அநேக யூதர்கள்‌ திருமணம்‌ என்பது 
தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளை என்பதாக நினைத்தனர்‌ (ஆதியாகமம்‌ 
1:28ஐக்‌ காண்க). (Mishnah Yebamoth 6.6.) பிரம்மச்சாரியத்தைக்‌ கைக்‌ கொள்ளும்‌ எவரும்‌ 
எஸ்ஸன்ஸ்‌ எனும்‌ பிரிவை பிரதானமாகச்‌ சார்ந்திருப்பார்கள்‌. (1௦50101108 Antiquities 18.1.5; 
Wars 2.8.13; Pliny Natural History 5.15.) 2’Glenn T. Stanton, “Divorce,” http://www.focuson 
thefamily.com/lifechallenges/relationship challenges/divorce.aspx; accessed 7 June 2010. 


22 


47 


சிறு பிள்ளைகளை 
ஆசீர்வதீத்குல்‌ 


119:15-19] 


இந்தக்‌ காட்சி திருமணத்தைக்‌ குறித்து இயேசு விவாதித்துக்‌ 
கொண்டிருந்ததன்‌ இயல்பான ஒரு தொடர்ச்சி (19:1-12). அது இங்கே இடம்‌ 
பெறக்‌ காரணம்‌ தலைப்புக்காகவா அல்லது கால வரிசைப்படுத்துதலுக்காகவா? 
நாம்‌ நிச்சயமாகக்‌ கூற முடியாது. பரிசேயர்களைக்‌ குறித்த உவமை மற்றும்‌ 
ஆயக்காரனைக்‌ குறித்த உவமை நிகழ்ச்சிகளுக்குப்‌ பிறகு லூக்கா இந்தக்‌ 
காட்சியை எழுதியுள்ளார்‌ லூக்கா 18:15-17). மத்தேயு புத்தகத்தின்‌ முந்தின 
அதிகாரத்தில்‌, சிறுபிள்ளைகளை தமது பாடத்தின்‌ உதாரணமாக பயன்படுத்தி 
இயேசு போதித்தார்‌ (18:1-6, 10); ஆனால்‌ இந்த நிகழ்வில்‌ சிறு பிள்ளைகளின்‌ 
நலனுக்காக அவர்களைக்‌ குறித்து விவாதிக்கப்படுகின்றனர்‌. 





சிறுபிள்ளைகளின்‌ வருகை (19:13) 


2 அப்பொழுது சிறுபிள்ளைகளின்‌ மேல்‌ அவர்‌ கைகளை வைத்து ஜெபம்‌ 
பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில்‌ கொண்டு வந்தார்கள்‌. 


வசனம்‌ 138. சிறுபிள்ளைகளுக்கு இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள 
கிரேக்க வார்த்தை (இதிலிருந்து றார்‌) பெரும்பாலும்‌ குழந்தைகளுக்கும்‌ 
தளர்‌ நடையாய்‌ நடக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌ குறிப்பிடப்படும்‌. ஆயினும்‌ சில 
வசனப்பகுதிகளில்‌, இதே வார்த்தை சற்று வளர்ந்த குழந்தைகளுக்கும்‌ குறைந்த 
பட்சம்‌ பன்னிரெண்டு வயது பிள்ளைகள்‌ வரைக்கும்‌ பயன்படுத்தப்படுறெது 
(மாற்கு 5:39, 42). லூக்கா குறிப்பிடுகையில்‌ ஜனங்கள்‌ “அவர்களுடைய 
குழந்தைகளையும்‌ ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்திருந்தார்கள்‌” என்கிறார்‌ 
லூக்கா 18:15). ஒருவேளை வித்தியாசப்பட்ட வயதுடைய குழந்தைகளையும்‌ 
பிள்ளைகளையும்‌ கொண்டு வந்திருந்திருக்கலாம்‌. மாற்கு லூக்கா இருவருமே 
முற்றுப்‌ பெறாத காலத்தை குறிப்பிட்டு, “கொண்டு வந்தனர்‌ [கொண்டு வந்து 
கொண்டிருந்தனர்‌]” என்று எழுதியுள்ளனர்‌, குறிப்பிட்ட காலம்‌ வரைக்கும்‌ 
தொடர்ந்து குழந்தைகள்‌ அவரிடத்தில்‌ வந்து கொண்டிருந்தனர்‌ என்பதை இது 
சுட்டிக்‌ காட்டுகிறது (மாற்கு 10:13; லூக்கா 18:15). 

பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை இயேசுவிடம்‌ கொண்டு வந்ததற்கான 
காரணமும்‌ சொல்லப்படுகிறது: சிறு பிள்ளைகளின்‌ மேல்‌ அவர்‌ கைகளை 
வைத்து ஜெபம்‌ பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள்‌. சிறுபிள்ளைகளின்‌ 
மேல்‌ கைகளை வைத்து ஜெபம்‌ பண்ணுதலாகிய பழக்கம்‌ யாக்கோபு காலத்து 


23 


சம்பவத்துக்கு நம்மை பின்னோக்கி கொண்டு செல்லுகிறது, அங்கே அவர்‌ 
தமது பேரப்பிள்ளைகளின்‌ மேல்‌ கைகளை வைத்து ஆசீர்வாதங்கள்‌ அவர்கள்‌ 
மேல்‌ வரும்படி பேசினார்‌ (அதியாகமம்‌ 48:14-16). இயேசுவின்‌ நாட்களிலும்‌ 
இந்த வழக்கம்‌ இருந்திருக்க வேண்டும்‌. பிள்ளைகளை ரபீமார்களிடத்திலோ 
மற்றும்‌ நன்கு அறிந்த போதகர்களிடத்திலோ பிள்ளைகளைக்‌ கொண்டு வந்து 
அவர்களின்‌ கைகளை அவர்கள்‌ மேல்‌ வைத்து ஆசீர்வதிக்கும்படி செய்தனர்‌. 
தால்முத்லிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு சிறிய துண்டுப்‌ பிரதியின்‌ பிற்கால 
பாரம்பரியம்‌ இந்தக்‌ கண்ணோட்டத்தை ஆதரிக்கிறது: 





அதேபோல எருசலேமில்‌ தங்களுடைய இளம்‌ குமாரர்களையும்‌ 
குமார்த்திகளையும்‌ உபவாச நாளில்‌ தங்களைத்‌ தாங்களே வருத்திக்‌ 
கொள்ளத்‌ தக்க வகையில்‌ பயிற்றுவிக்கும்‌ அழகான பழக்கமிருந்தது, 
பதினோராம்‌ வயதிலும்‌ அதன்‌ மதிய நாள்‌ வரையிலும்‌, பன்னிரெண்டாம்‌ 
வயதில்‌ நாள்‌ முழுவதும்‌ மற்றும்‌ பதிமூன்றாம்‌ வயதில்‌ (பையன்‌) 
சிரமமாக கொண்டு போகப்பட்டு ஒவ்வொரு மூப்பருக்கு முன்பாகவும்‌ 
நிறுத்தி அவனை ஆசீர்வதிக்கவும்‌ அவனுக்காக ஜெபிக்கவும்‌ தோரா 
(முதல்‌ ஐந்து) புத்தகங்களை வாசிக்கத்‌ தகுதிப்படுத்தவும்‌ நற்கிரியைகளில்‌ 
ஈடுபடவும்‌ பயிற்றுவிக்கப்பட்டனர்‌.” 


இயேசுவிடம்‌ தங்கள்‌ பிள்ளைகளைக்‌ கொண்டு வந்தவர்கள்‌ அவர்களுடைய 
நலனை விரும்பினார்கள்‌, பிரதான போதகராகிய இயேசுவின்‌ அனுமதியும்‌ 
ஊக்கமும்‌ தங்களுடைய குமாரர்களும்‌ குமார்த்திகளும்‌ பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று ஆசைப்பட்டார்கள்‌. 


சீஷார்களின்‌ பிரதிபலிப்பு (19:13ஆ) 
டகாண்டு வந்தவர்களை சீஷர்கள்‌ அதட்டினார்கள்‌. 


வசனம்‌ 18ஆ. அநேக ஜனங்கள்‌ தங்களின்‌ அநேகம்‌ பிள்ளைகளை 
இயேசுவிடம்‌ கொண்டு வந்த காட்சி சீஷர்கள்‌ அக்கரையோடு ஜனங்கள்‌ 
வருவதை கடுக்க விரும்பினதற்கான காரணத்தை விளக்கப்படுத்துறெது. 
சீஷர்கள்‌ இதை மிகவும்‌ ஊக்கத்‌ தோடு செய்தனர்‌ என்பதை அந்த வார்த்தை 
குறிப்பிடுகிறது. அதட்டினார்கள்‌ (2101௭0) எனும்‌ வார்த்தை மிரட்டுவதை 
குறிப்பிடும்‌ சொல்‌. சீஷர்கள்‌ வியப்படையச்‌ செய்யும்‌ இப்படியோரு 
காரியத்தைச்‌ செய்யக்‌ காரணம்‌ என்ன, இயேசு ஏற்கனவே ஒரு சிறுபிள்ளையைத்‌ 
கும்‌ முன்பாக நிறுத்தி தாழ்மையைக்‌ குறித்துப்‌ போதித்திருந்தார்‌ (18:1-4). 
இயேசுவின்‌ பணி போதிப்பதும்‌ சுகமளிப்பதும்‌ இந்தக்‌ குழந்தைகளை தம்மிடம்‌ 
வரவழைப்பகைக்‌ காட்டிலும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது என்றும்‌ அல்லது 
எருசலேமுக்குப்‌ போக வேண்டிய இயேசுவின்‌ பயணத்தை இந்த ஜனங்களே 
தாமதப்படுத்துவதாகவும்‌ அவர்கள்‌ எண்ணியிருக்கலாம்‌. 








இயேசுவின்‌ ஆசீர்வாதம்‌ (19:14, 15) 
4 இயேசுவோ: சிறு பிள்ளைகள்‌ என்னிடத்தில்‌ வருகிறதற்கு 


24 


இடங்கொடுங்கள்‌; அவர்களைத்‌ தடை பண்ணாதிருங்கள்‌; பரலோகராஜ்யம்‌ 
அப்படிப்பட்ட வர்களுடையது என்று சொல்லி, 

அவர்கள்‌ மேல்‌ கைகளை வைத்து, பின்பு அவ்விடம்‌ விட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ போனார்‌. 


வசனம்‌ 14. பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை இயேசு ஆசீர்வதிக்கும்படி 
அவரிடத்தில்‌ கொண்டு வந்தபோது, அவர்‌ எப்பொழுதும்‌ கிருடையாக 
அவர்களை ஏற்றுக்‌ கொண்டார்‌. அவர்‌ தம்முடைய சீஷர்களிடத்தில்‌, 
சிறுபிள்ளைகள்‌ என்னிடத்தில்‌ வருகிறதற்கு இடங்கொடுங்கள்‌, அவர்களைத்‌ 
குடை பண்ணாதிருங்கள்‌ என்றார்‌. அதட்டினவர்கள்‌ அகட்டப்பட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து “வருத்தமடைந்தார்‌” (மாற்கு 10:14). அவர்‌ 
ஏற்கனவே சீஷர்களிடத்தில்‌ பரலோகத்துக்குப்‌ போக விரும்புகிற எவனும்‌ 
“மனந்திரும்பிப்‌ பிள்ளைகளைப்‌ போல்‌ ஆக வேண்டும்‌” என்று போதித்திருந்தார்‌ 
(18:3). தொடர்ந்து அவர்‌ பரலோகராஜ்யம்‌ அப்படிப்பட்ட வர்களுடையது 





என்றார்‌. இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, சிறு பிள்ளைகளைப்‌ போன்ற 
தாழ்மையும்‌ மனடாங்கும்‌ கொண்டு உறுதியான நம்பிக்கையுடையவர்களாயெ 
ஜனக்‌ கூட்டத்தால்‌ பரலோகம்‌ நிறைந்திருக்கும்‌. 

இந்த வசனம்‌ சிறுபிள்ளைகளின்‌ ஞானஸ்நானத்திற்கு மதிப்பளிப்பதில்லை; 
உண்மையில்‌, அதை இப்போதனை தவிர்க்கிறது. இயேசு இந்த சிறுபிள்ளைகளை 
ஞானஸ்நானப்படுத்தவில்லை; அவர்‌ தம்‌ கைகளை அவர்கள்‌ மேல்‌ வைத்து 
அவர்களை ஆசீர்வதித்தார்‌. குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம்‌ எனும்‌ 
கோட்பாட்டை இங்கேயோ அல்லது புதிய ஏற்பாட்டில்‌ வேறு எந்த 
இடத்திலுமோ குறிப்பிடப்படவில்லை. அப்படி செய்யப்பட்டதற்கான 
ஆதார வசனமும்‌ எங்கும்‌ காணப்படுவதில்லை. காரணங்கள்‌ மிகத்‌ தெளிவு: 


[1] 


குழந்தைகள்‌ பாவக்குற்றமுள்ளவர்களல்ல, ஞானஸ்நானமோ பாவ 
மன்னிப்பிற்கென்று” கொடுக்கப்படுவது (நடபடிகள்‌ 2:38). சிறு பிள்ளைகளுக்கு 
விசுவாசிக்கத்‌ தெரியாது, மனந்திரும்பவோ, அறிக்கையிடவோ, ஞானஸ்நானம்‌ 
கொடுக்கும்படி கேட்டுக்‌ கொள்ளவோ அவர்களுக்குத்‌ தெரியாது (மாற்கு 
16:16; நடபடிகள்‌ 2:38; 8:36-38; ரோமர்‌ 10:9, 10). 

குழந்தைகளை ஞானஸ்நானப்படுத்தும்‌ பழக்கம்‌ இ.பி. மூன்றாம்‌ 





நூற்றாண்டில்‌ தோன்றியது. கல்லறையில்‌ எழுதப்பட்ட எண்ணற்ற 
வாசகங்களையும்‌ வேறு சில சாட்சியங்களையும்‌ அலசி ஆராய்ந்து, 
எவரெட்‌ ஃபெர்குஷன்‌ என்பவர்‌ குழந்தைகள்‌ மரித்துப்‌ போவது அதி 
கமாக இருந்த நாட்களில்‌ குழந்தை ஞானஸ்நானம்‌ பெற்றோர்களுக்கு 
உறுதியளிக்கும்‌ நோக்கத்துடன்‌ துவங்கப்பட்டது என்றார்‌. தங்களுடைய 
பிள்ளைகள்‌ அதிக நாட்கள்‌ உயிரோடிருக்க மாட்டார்கள்‌ என்று எண்ணித்தான்‌, 
தங்களுடைய சிறு பிள்ளைகள்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பங்குள்ளவர்களா 
என்று அறிந்து கொள்ள விரும்பினர்‌, எனவே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தைக்‌ 
கொடுத்தனர்‌. ஆயினும்‌ தேவன்‌ தமது வசனத்தில்‌ இப்படிப்பட்ட உறுதியை 
அளிக்கவில்லை. நாம்‌ அவர்களைப்‌ பற்றிய அக்கரையை அவருடைய அன்பின்‌ 
விசுவாசத்துக்குள்‌ விட்டு விடவேண்டும்‌. 

வசனம்‌ 15. சீஷார்களைக்‌ கடிந்து கொண்டபின்‌, இயேசு பிள்ளைகளை 





அவர்களின்மேல்‌ கைகளை வைத்து ஆசீர்வதித்தார்‌. மாற்கு இந்தக்‌ காட்சியுடன்‌ 


25 


அவர்களை அணைத்துக்‌ கொண்டு ஆசீர்வதித்தார்‌ என்று விளக்கப்படுத்துகிறார்‌ 
(மாற்கு 10:16). பெற்றோர்களின்‌ வேண்டுதல்படி அவர்‌ ஜெபத்துடன்‌ அப்படிச்‌ 
செய்திருக்கக்கூடும்‌ (19:13). பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த நிகழ்வைத்‌ 
தொடர்ந்து, வேறொரு இடத்திற்குப்‌ போக அவர்‌ அவ்விடம்‌ விட்டுப்‌ 


போனார்‌. 
௮ பாடங்கள்‌ “5444 


சிறுபிள்ளைகளை ஆசீர்வதித்தல்‌ (19:13-15) 

தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறப்பானதையே விரும்பும்‌ 
பெற்றோர்‌ அவர்களை இயேசுவிடம்‌ கொண்டு வந்து அவருடைய 
ஆசீர்வாதத்தைப்‌ பெறச்‌ செய்தனர்‌. அப்போஸ்தலா்களால்‌ உற்சாகமிழக்கச்‌ 
செய்யப்பட்டாலும்‌, அவர்கள்‌ தங்களுடைய வருகைபற்றி மனதை 
மாற்றிக்கொள்ளவில்லை. கடைசியாக, இயேசு அவர்களுடைய பிள்ளைகளை 
ஆசீர்வதித்து ஜெபம்‌ பண்ணினார்‌, இன்றைக்கு, கிறிஸ்தவப்‌ பெற்றோர்‌ 
தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறப்பானதை விரும்புகிறார்கள்‌. நமது 
பிள்ளைகள்‌ இயேசுவின்‌ ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு அநேக விதங்களில்‌ 
அவர்களை அவரிடம்‌ கொண்டு வரலாம்‌: (1) அவர்களுடன்‌ நேரத்தைச்‌ 
செலவிடுங்கள்‌, (2) முன்‌ உதாரணமாயிருந்து உங்களைப்‌ பின்பற்ற பாத்திரராய்‌ 
நடந்து கொள்ளுங்கள்‌, (3) தேவனுடைய வசனத்தை அவர்களுக்குப்‌ 
போதியுங்கள்‌, (4) வேத வகுப்புகளுக்கும்‌ ஞாயிறு ஆராதனைக்கும்‌ அவர்களைக்‌ 
கூட கூட்டிச்‌ செல்லுங்கள்‌, (5) அவர்களுக்காக ஜெபியுங்கள்‌, மற்றும்‌ (6) 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ அவர்கள்‌ ஊழியர்களாகத்‌ தக்கதாக அவர்களை 

ஊக்கப்படுத்துங்கள்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Commentary (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 282. 2Talmud Soferim 18.5. *Everett Ferguson, 
“Inscriptions and the Origin of Infant Baptism,” Journal of Theological Studies n.s. 30 (April 
1979): 46. 


26 


48 
ஜசுவரியத்தையும்‌ 
கீஷத்துவத்தையும்‌ 
குறித்து பாதுனை 


119:16-50) 


இயேசு விவாகம்‌ விவாகரத்து ஆகியன பற்றிய போதனையைக்‌ தொடர்ந்து 
சிறுபிள்ளைக்கு ஆசீர்வாதத்தைக்‌ கொடுத்தபின்‌, இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ 
சீஷார்களின்‌ வாழ்வில்‌ ஐசுவரியம்‌ எனும்‌ தலைப்புக்கு போதனை மாறுகிறது 
(19:16-30). இந்த மூன்று பாகங்களிலும்‌ பொதுவான தலைப்பு என்று 
பார்த்தால்‌ அது குடும்பம்‌, ஏனெனில்‌ திருமணம்‌ (விவாகம்‌), பிள்ளைகள்‌, 
மற்றும்‌ ஐசுவரியம்‌ ஆயெ அனைத்தும்‌ குடும்பத்துடன்‌ தொடர்புபடுத்துறெது. 


ஐசுவரிய வாலிபனின்‌ கேள்வி (19:16-22) 


அப்பொழுது ஒருவன்‌ வந்து அவரை நோக்கி: நல்ல போதகரே, 
நித்திய ஜீவனை அடைவதற்கு நான்‌ எந்த நன்மையைச்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று கேட்டான்‌. 

அதற்கு அவர்‌, நீ என்னை நல்லவனென்று சொல்வானேன்‌? தேவன்‌ 
ஒருவார்‌ தவிர நல்லவன்‌ ஒருவனும்‌ இல்லையே; நீ ஜீவனில்‌ பிரவேசிக்க 
விரும்பினால்‌ கற்பனைகளை கைக்கொள்‌ என்றார்‌. 

18 அவன்‌ அவரை நோக்கி: எவைகளை? என்று கேட்டான்‌. அதற்கு 
இயேசு: கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம்‌ செய்யாதிருப்பாயாக, 
களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக; 

உன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ பண்ணுவாயாக; உன்னிடத்தில்‌ நீ 
அன்பு கூருவதுபோலப்‌ பிறனிடத்திலும்‌ அன்புகூருவாயாக என்பவைகளையே 
என்றார்‌. 

20அந்த வாலிபன்‌ அவரை நோக்கி: இவைகளையெல்லாம்‌ என்‌ சிறுவயது 
முதல்‌ கைக்‌ கொண்டிருக்கிறேன்‌; இன்னும்‌ என்னிடத்தில்‌ குறைவு என்ன? 
என்றான்‌. 

21 அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால்‌, போய்‌, 
உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்குக்‌ கொடு, அப்பொழுது, 
பரலோகத்தில்‌ உனக்கு பொக்கிஷம்‌ உண்டாயிருக்கும்‌; பின்பு என்னைப்‌ 
பின்பற்றிவா என்றார்‌. 

22 அந்த வாலிபன்‌ மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால்‌, இந்த 


வார்த்தையைக்‌ கேட்ட போது, துக்கமடைந்தவனாய்ப்‌ போய்‌ விட்டான்‌. 


27 


வசனம்‌ 16. மூன்று சுவிசேஷத்‌ தொகுப்புகளிலும்‌, இந்தக்‌ கதை இயேசு 
சிறுபிள்ளைகளை ஆசீர்வதித்ததுடன்‌ தொடர்கிறது (19:16-22; மாற்கு 10:17-22; 
லூக்கா 18:18-23). இயேசு ஆசீர்வதித்த காட்சிக்கும்‌, இங்கு விவரிக்கப்படுகிற 
மனுஷனுடன்‌ அவர்‌ உரையாடிய நாளுக்கும்‌ இடைபட்ட நாட்கள்‌ எவ்வளவு 
என்று உறுதியாகத்‌ தெரியவில்லை. மாற்கு 10:17 இந்தக்‌ கதையை “பின்பு அவர்‌ 
(இயேசு) புறப்பட்டு வழியிலே போகையில்‌, ஒருவன்‌ ஒடிவந்து, அவருக்கு 
முன்பாக முழங்கால்‌ படியிட்டு” என்று துவங்குகிறது. மத்தேயு புத்தகத்தில்‌ 
குறைவான விளக்கமே கொடுக்கப்படுறெது: அப்பொழுது ஒருவன்‌ வந்து. இந்த 
மனுஷன்‌ பாரம்பரியமாக “ஜசுவரிய வாலிபன்‌” என்றே அழைக்கப்படுகிறான்‌. 
இந்த விளக்கம்‌ சுவிசேஷ தொகுப்புகளின்‌ ஓட்டுமொத்த விவரக்‌ குறிப்பு. 

அந்த மனுஷன்‌ இசுவுரியம்‌ உன்ளவனாக இருந்தான்‌. மத்தேயு 
மாற்கு இருவரும்‌ அவன்‌ மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்தான்‌ என்று 
சொல்லுகின்றனர்‌ (19:22; மாற்கு 10:22). லூக்காவில்‌ “அவன்‌ அதிக 
ஐசுவரியமுள்ளவனானபடியால்‌” என்று சொல்லப்படுகிறது லூக்கா 18:23). 
அவன்‌ எப்படித்தனக்கு பணக்கைச்‌ சேர்த்தான்‌ என்று தெரியவில்லை; சுதந்திர 
வீதமாக (மூதாதைகள்‌ வழி) வந்தவையாக இருக்கலாம்‌. எப்படியிருப்பினும்‌, 
அவனுடைய கண்ணோட்டம்‌ அவை மீது இருப்பதைக்‌ காட்டிலும்‌ அவனுக்கு 
ஆஸ்திகள்‌ எப்படி வந்தது என்பது முக்கியமல்ல. 

இந்த மனுஷன்‌ ஒரு ல7லீிபனாயிதுந்தான்‌: மத்தேயு புத்தகத்தில்‌ அவன்‌ 
“ஒரு வாலிபன்‌” (௪5௦5) என்று இருமுறை குறிப்பிடப்படுகிறான்‌ (19:20, 22). 
ஹிப்போ கிரேட்ஸின்‌ கருத்தை மேற்கோள்‌ காட்டி, யூத தத்துல ஞானி ஃபிலோ 
இந்த (வயதுடைய) காலக்கட்டம்‌ 22 லிருந்து 28 வயதைக்‌ குறிக்கும்‌ என்று 
சொன்னார்‌. வயது பருவத்தை ஏழுகளின்‌ மடங்கில்‌ அவர்‌ குறிப்பிடுறொர்‌: 








“அவன்‌ தன்‌ சரீர வளர்ச்சியை முழுமையாய்ப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ வரை, 
வாலிபன்தான்‌, அது நான்காவது ஏழு வருடங்களைக்‌ குறிக்கும்‌.”” பித்தகோரஸ்‌ 
எனும்‌ கிரேக்க வாழ்வியல்‌ வரலாற்று ஆசிரியரின்‌ கருத்தை மேற்கோள்‌ 
காட்டி டையோஜீனஸ்‌ லேயேர்டியஸ்‌, “ஒரு வாலிபன்‌” (7128115402) என்பவன்‌ 
20 லிருந்து 40 வயதுடையவன்‌ என்றார்‌.” இந்த வெளிச்சத்தில்‌, இந்தக்‌ கதையில்‌ 
குறிப்பிடப்படுகிற மனுஷன்‌ வாலிபப்‌ பிராயத்தில்தான்‌ இருந்தான்‌ என்று 
ஒருவர்‌ சொல்ல முடியும்‌. 

கூடுதலாக, அவன்‌ ஒரு ஆள்பவன்‌ என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 
மட்டுமே அவனைத்‌ “தலைவன்‌” (௦107) என்று குறிப்பிடுகிறார்‌ (லூக்கா 18:18). 
அவன்‌ ஒருவேளை உள்ளூரில்‌ ஒரு அரசியல்வாதியாகவோ இருந்திருக்கலாம்‌. 
ஒரு பொருத்தமான சாத்தியக்கூறு என்னவெனில்‌ உள்ளூரிலிருந்த ஒரு 
ஜெப ஆலயத்திற்கு தலைவனாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு (9:19 ற்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). அவனுடைய பதவி எதுவாயிருந்தாலும்‌, 
அதை அவன்‌ லஞ்சம்‌ கொடுத்தோ யாரையும்‌ ஏமாற்றியோ பெற்றுக்‌ 
கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது. அவன்‌ தேவனுடைய கட்டளைகளை 
கைக்‌ கொண்டிருந்த, ஒரு நல்ல ஒழுக்கம்‌ உள்ளவனாய்‌ இருந்திருக்கிறான்‌ 
(19:17-20). 

இந்த நல்ல மனிதன்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து, போதகரே, நான்‌ 
நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்‌? என்று கேட்டான்‌. 





இயேசுவிடம்‌ வந்த சிலர்‌ அவரை அணுகி அவரைப்‌ “போதகரே” என்று 





28 


அழைத்துள்ளனர்‌ (காண்க 8:19 ற்கான விளக்கவுரை). ஒரு சில பதிவேடுகள்‌ 
குணப்பெயரான “நல்ல” எனும்‌ வார்த்தையை “போதகரே” என்பதற்கு 
முன்பாக சேர்த்துள்ளது, அது ஒத்த பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்டவையாக 
இருந்திருக்க வாய்ப்பு உண்டு (காண்க மாற்கு 10:17; லூக்கா 18:18). மத்தேயு 
தனது புத்தகத்தில்‌ “நல்ல” எனும்‌ குணச்சிறப்பு வார்த்தையை அந்த மனிதன்‌ 
கேட்ட “காரியத்துக்கேற்ப” சேர்த்துள்ளார்‌. 

அவனுடைய கேள்வியில்‌ அவன்‌ ஒரு குறிப்பிட்ட “நல்ல காரியத்தைச்‌” 
செய்தால்‌ அவன்‌ நித்திய ஜீவனை சம்பாதிக்க அல்லது பெறுவதற்கு 
குகுதியுடையவனாக்கும்‌ என்கிற நம்பிக்கையிருப்பது தெளிவாகிறது. ]. W. 
McGarvey இந்தக்‌ கோணத்தை ஆதரித்துப்‌ பேசுகிறார்‌: “அந்த மனுஷன்‌ ஏதோ 
ஒன்றைச்‌ செய்து அதிலே கிடைக்கும்‌ மேன்மையால்‌ நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌ என்று நினைத்திருக்கிறான்‌.”” அவன்‌ தனது வாழ்க்கையிலே 
ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது என்று நம்பி, தனது நித்திய விதிக்கு என்று 
ஒன்று தேவை என்பதை உறுதியாக்கிக்‌ கொள்ள விரும்பினான்‌. அவனுடைய 
கேள்வியின்‌ பின்னணியிலிருந்த உள்நோக்கம்‌ எதுவாயிருந்தாலும்‌, அந்த 
மனிதன்‌ தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில்‌ ஆர்வமுடையவனாய்‌ தனது 
நித்தியத்திற்கான பிரதி பலனை இழக்க விரும்பவில்லை. 

புதிய ஏற்பாட்டின்‌ பிற இடங்களிலும்‌ இதே போன்ற கேள்விகள்‌ 
காணப்படுகின்றன. திரளான கூட்டமும்‌, அதிலிருந்து ஆயக்காரரும்‌ 





போர்சேவகர்களும்‌, யோவான்‌ ஸ்நானனை அணுகி, “போதகரே, நாங்கள்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌” என்று கேட்டார்கள்‌ (லூக்கா 3:10, 12, 14). 
பெந்தெகோஸ்தே நாளில்‌, சுவிசேஷ செய்தியை விசுவாசித்தவர்கள்‌ 
பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலர்களையும்‌ பார்த்து, “சகோதரரே, நாங்கள்‌ 
என்ன செய்யவேண்டும்‌?” என்று கேட்டார்கள்‌ (நடபடிகள்‌ 2:37). பிலிப்பிய 
சிறைக்காவலன்‌ பவுலையும்‌ சீலாவையும்‌ பார்த்து “ஆண்டவன்மாரே நான்‌ 
இரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்‌?” என்று கேட்டான்‌ (நடபடிகள்‌ 
16:30). 

தால்முத்தில்‌, எலெயேசரைப்‌ பார்த்து சீஷர்கள்‌, “போதகரே, ஜீவியத்தின்‌ 
வழிகளை எங்களுக்குப்‌ போதியுங்கள்‌, அதினால்‌ நாங்கள்‌ எங்கள்‌ எதிர்கால 
வாழ்வை வெற்றிகொள்ளக்‌ கூடும்‌” என்றார்கள்‌.” இந்த வசனத்தில்‌, “நித்திய 
ஜீவன்‌” எனும்‌ பதம்‌ மத்தேயு புத்தகத்திலேயே முகல்‌ முறையாகக்‌ தோன்றுகிறது 
(காண்க 19:29; 25:46). பின்னதாக, இந்தப்‌ பதம்‌ விசேஷமாக யோவானில்‌ 
பயன்படுத்தப்பட்டது. 

வசனம்‌ 17. சில பதிவேடுகள்‌, “என்னை நீ நல்லவன்‌ என்று சொல்‌ 
வானேன்‌? தேவன்‌ ஒருவர்‌ தவிர நல்லவன்‌ ஒருவனும்‌ இல்லையே” என்று 
வாசிக்கப்படுநறெது (மாற்கு 10:18; லூக்கா 18:19 ஆகியவற்றைக்‌ காண்க). 
ஆயினும்‌ NASB திருமறை இன்னும்‌ மூலப்‌ பிரதியின்‌ வார்த்தைகளை 
அப்படியே பயன்படுத்துகிறது. எந்த நன்மை என்று நீ என்னைக்‌ கேட்பானேன்‌? 








ஒருவர்‌ மட்டுமே நல்லவராயிருக்கிறார்‌; ஆகிலும்‌ நீ ஜீவனுக்குள்‌ பிரவேசிக்க 
விரும்பினால்‌, கற்பனைகளை கைக்கொள்‌. கிரேக்க மொழியில்‌, பிரதி 
பெயர்ச்சொல்லாகிய “என்னை” எனும்‌ பதம்‌ வலியுறுத்தும்‌ வண்ணம்‌ 
காணுகிறது. இயேசு தமது கேள்வியினாலே, வாலிபன்‌ தம்மைக்‌ குறித்து 
கொண்டுள்ள எண்ணத்தை பரிசோதித்துக்‌ கொண்டிருந்திருக்க வேண்டும்‌. அந்த 


29 


தலைவன்‌ ஒரு கல்விகற்ற யூதன்‌ மற்றும்‌ நிச்சயமாக நியாயப்பிரமாணத்தின்‌ 
கோரிக்கையை அவன்‌ அறிந்திருந்தான்‌. தேவன்‌ ஒருவரைத்‌ தவிர - “நல்லவன்‌,” 
ஒருவனுமில்லையே - என்று அவனுக்கு நினைவுறுத்தியதின்‌ மூலம்‌ இயேசு 
அந்த தலைவனுக்கு நன்மையானதை செய்ய ஏதுவாக்கும்‌ மூலக்‌ கூறை சுட்டிக்‌ 
காட்டுறொர்‌.” நமது நல்ல தேவன்‌ பரலோகத்தில்‌ நுழைய விரும்புகிறவனுக்கு 
தேவைப்படுவது என்ன என்பதை தமது வசனத்தில்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
தாம்‌ சொல்லியவற்றை தெளிவாக்கும்‌ பொருட்டு, இயேசு வாலிபனிடத்தில்‌ 
“கற்பனைகளை கைக்கொள்‌” என்று சொன்னார்‌. 

வசனங்கள்‌ 18, 19. அந்த தலைவன்‌, எவைகளை? என்று கேட்டான்‌. 
அவன்‌ சில கட்டளைகளை புறக்கணிக்கலாம்‌ என்று குறிப்பிடவில்லை; சில 
கட்டளைகள்‌ மற்றவைகளைக்‌ காட்டிலும்‌ கனமானது என்று யூகித்தான்‌ 
(23:23).8 

இயேசு பத்துக்‌ கட்டளைகளில்‌ உறவு முறைகளுடன்‌ சம்பந்தப்பட்ட ஐந்து 
கட்டளைகளை குறிப்பிட்டுக்‌ காட்டுகிறார்‌: கொலை செய்யாதிருப்பாயாக; 





விபசாரஞ்‌ செய்யாதிருப்பாயாக; களவு செய்யாதிருப்பாயாக பொய்ச்சாட்சி 
சொல்லாதிருப்பயாக; உன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ பண்ணுவாயாக 
(காண்க யாத்திராகமம்‌ 20:12-16; உபாகமம்‌ 5:16-20). இயேசு நேர்மறை 
(செய்ய வேண்டி௰) கட்டளையாயெ “உன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ 
பண்ணுவாயாக” என்பதை எதிர்மறைக்‌ (செய்யக்‌ கூடாதவைகளாகிய) 
கட்டளைகளுக்குப்‌ பின்னதாக சேர்த்து வரிசைப்படுத்தினார்‌; அவைகளுக்கு 
முன்பாக மோசே வரிசைப்படுத்தினதைப்‌ போல குறிப்பிடுவதற்குப்‌ பதிலாக, 
இப்படி வரிசைப்படுத்தினார்‌. அவர்‌ கடைசியாகக்‌ குறிப்பிட்ட கட்டளையான, 
“உன்னிடத்தில்‌ நீ அன்புகூருவதுபோல பிறனிடத்திலும்‌ அன்புகூருவாயாக” 
என்பதை லேவியராகமம்‌ 19:18 லிருந்து எடுத்துக்காட்டி இயேசு ஒரு சாராம்ஸ 
கருத்தாகக்‌ குறிப்பிட்டுப்‌ பயன்படுத்தினார்‌. டேவிட்‌ ஹில்‌ குறிப்பிடுகையில்‌ 
பத்துக்‌ கட்டளைகளின்‌ கடைசி பின்பகுதி லேவியராகமம்‌ 19:18 உடன்‌ 
சேர்க்கப்பட்டு சிறு பிள்ளைகளுக்கும்‌ புதிதாய்‌ மனமாற்றப்படுவோருக்கும்‌ 
போதிக்கப்பட்டது என்கிறார்‌ (காண்க ரோமர்‌ 13:9). 

வசனம்‌ 20. அந்தத்‌ தலைவன்‌, இவைகளையெல்லாம்‌ என்‌ சிறுவயது 
முதல்‌ கைக்‌ கொண்டிருக்கிறேன்‌ என்று உறுதியளித்தான்‌ (காண்க 
மாற்கு 10:20; லூக்கா 18:21). ஒரு வகையில்‌, அந்த மனிதனுடைய 
வார்த்தைகள்‌ நியாயப்பிரமாணத்தின்படியானது என்று காணுகிறது (காண்க 
பிலிப்பியர்‌ 3:6); ஆனால்‌ இன்னொரு வகையில்‌, மலைப்‌ பிரசங்கத்தில்‌ 
விளக்கமளிக்கப்பட்டிருப்பதுபோல அவன்‌ நியாயப்பிரமாணத்தை கைக்‌ 
கொண்டிருக்க இயலாது.!! “ 
இந்த வாலிபனை நாம்‌ பாராட்ட வேண்டும்‌.” அவன்‌ இந்தக்‌ கட்டளைகளை 
நிறைவாகக்‌ கைக்‌ கொண்டிருப்பதாக நினைத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
அவனுக்கே தெரியும்‌ அவனிடத்தில்‌ ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது. 

வசனம்‌ 21. வாலிப அதிகாரியின்‌ நேர்மை மற்றும்‌ நாகரீகம்‌ அதிலே 
வெளிப்பட்டாலும்‌, அவனுடைய ஆஸ்தியே (ஐசுவரியமே) தேவனுக்கு 
அவன்‌ செய்யும்‌ ஆராதனைக்குத்‌ தடையாக இருந்தது என்பதை கர்த்தர்‌ 
அறிந்திருந்தார்‌. இயேசுவுக்கு அந்த மனிதன்‌ மீது அன்பு இருந்தது (மாற்கு 
10:21) எனவே பதிலளித்து, நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால்‌, போய்‌, 





“நிச்சயமாக அவனுடைய எண்ணப்போக்குக்காக 


30 


உனக்குண்டானவைகளை விற்று, தரித்திரருக்குக்‌ கொடு, அப்பொழுது, 
பரலோகத்தில்‌ உனக்குப்‌ பொக்கிஷம்‌ உண்டாயிருக்கும்‌; பின்பு என்னைப்‌ 
பின்‌ பற்றி வா என்றார்‌. 

இயேசுவைப்‌ பின்பற்றிப்போக விரும்புகிற ஒவ்வொருவரும்‌ தங்களுடைய 
அஸ்திகளை விற்கும்படி கோரப்படுகிறதா? இல்லை. பட்டணங்கள்‌ தோறும்‌ 
நகரங்கள்தோறும்‌ இயேசுவும்‌ அவருடைய சீஷர்களும்‌ போனதுபோல அவனும்‌ 
போகும்படி அவர்களைப்‌ பின்பற்ற விரும்பினால்‌, அவனுக்கு முழுமையான 
ஒப்புக்கொடுத்தல்‌ தேவை. இங்கே இயேசு பயன்படுத்தின 12/2105, வார்த்தை 
“முழுமை” அல்லது “வளர்ந்த” என்று பொருள்‌ (1 கொரிந்தியர்‌ 2:6; 14:20; 
எபேசியர்‌ 4:13; பிலிப்பியர்‌ 3:15; கொலோசெயர்‌ 1:28; 4:12; எபிரெயர்‌ 5:14).!2 
இயேசு அவனை ஒரு முழுமையான மற்றும்‌ எல்லாவற்றுக்கும்‌ மேலான 
பொறுப்பேற்கும்படி குறிப்பிட்டார்‌. உண்மையாகவே பின்பற்றிப்‌ போவதில்‌ 
நமது ஆஸ்திகள்‌ தடையாக இருக்குமாயின்‌, அவர்‌ அவைகளை விற்கும்படி 
சொல்லாவிட்டாலும்‌ கூட, அவைகளை விற்பது அவசியமானது. 

அந்த மனுஷன்‌ தனது ஆஸ்திகளை விற்றுத்‌ தரித்திரருக்கு கொடுத்து 
விடுவது மாத்திரம்‌ போதுமானதல்ல (காண்க 1 கொரிந்தியர்‌ 13:3) அவன்‌ 
இயேசுவைப்‌ “பின்பற்ற” வேண்டியவன்‌, அவர்தான்‌, “நானே வழியும்‌, 
சத்தியமும்‌,  ஜீவனுமாயிருக்கிறேன்‌; என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ 
பிதாவினிடத்தில்‌ வரான்‌” என்று சொன்னார்‌ (யோவான்‌ 14:6). “என்னைப்‌ 
பின்பற்றிவா” என்று சீஷத்துவத்திற்கு ஒரு அழைப்பை இயேசு அடிக்கடி 
கொடுத்தார்‌ (8:22; 10:38, 39; 16:24-26 ஆகிய வசனங்களைக்‌ காண்க). நான்கு 








மீன்பிடிப்பவர்களை அழைத்தபோது இதே வார்த்தையை இயேசு பேசினார்‌ 
(4:19) ஆயக்காரனாகிய மத்தேயுவை அழைத்தபோதும்‌ அப்படிப்‌ பேசினார்‌ 
(9:9), இந்த வாலிப தலைவனைப்‌ பார்த்து செய்யச்‌ சொன்ன வார்த்தைகளை 
அவர்கள்‌ செய்தார்கள்‌. 

வசனம்‌ 22. அந்த வாலிபன்‌ மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்த படியால்‌, 
இந்த வார்த்தையைக்‌ கேட்ட போது துக்கமடைந்தவனாய்ப்‌ போய்விட்டான்‌. 
இந்த வாலிபன்‌ வரும்பொழுது இயேசுவிடம்‌ சந்தோஷத்துடன்‌ ஓடிவந்தான்‌ 
(மாற்கு 10:17), ஆனால்‌ போகையிலே துக்கத்தோடே போனான்‌, ஏனெனில்‌ 
கர்த்தர்‌ அவனுடைய ஆஸ்திகளை விட்டு வரவேண்டும்‌ என்று சொன்னார்‌. 
“அவன்‌ அதிக ஐசுவரியமுள்ளவனானபடியால்‌ துக்கமடைந்தான்‌” என்று 
லூக்கா எழுதினார்‌ லூக்கா 18:23). அவனுடைய “ஆஸ்தி” (271௭) அநேகமாக 
நிலம்‌, வீடுகள்‌, மற்றும்‌ வீட்டிலிருந்த சாமான்கள்‌ அனைத்தையும்‌ குறிக்கலாம்‌. 
அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவைப்‌ பின்பற்றிப்‌ போக இவைகளில்‌ சிலவற்றை 
விட்டு வந்தார்கள்‌ (காண்க 19:29 ற்கான விளக்கவுறை). 14 

இந்த மனிதனுடைய விஷயத்தில்‌, பரலோகத்திலுள்ள பொக்கிஷங்களைப்‌ 
பெற வேண்டுமானால்‌, உலகப்‌ பிரகாரமான பொக்கிஷங்களை விட்டுத்தான்‌ 
ஆக வேண்டும்‌. மலைப்‌ பிரசங்கத்தில்‌ இயேசு சொன்னார்‌. “உங்கள்‌ 
பொக்கிஷம்‌ எங்கேயிருக்றெதோ அங்கே உங்கள்‌ இருதயமும்‌ இருக்கும்‌” 
(6:21), “தேவனுக்கும்‌ உலகப்பொருளுக்கும்‌ ஊழியஞ்செய்ய உங்களால்‌ 
கூடாது” (6:24). இயேசு சொன்ன உவமைகளில்‌ ஒன்று, புதைக்கப்பட்டிருந்த 
ஒரு பொக்கிஷத்தை ஆதாயப்படுத்திக்‌ கொள்ள, அதாவது இராஜ்யத்தைப்‌ 
பெற ஒருவன்‌ சந்தோஷத்தோட தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ விற்றான்‌ 


31 


(13:44). அந்த வாலிபனோ இயேசுவைப்‌ பற்றிக்‌ கொள்ள மனதில்லாமல்‌, தனது 
அஸ்திகளைப்‌ பற்றிக்‌ கொள்வதைத்‌ தெரிந்து கொண்டான்‌. Douglas R. A. 
Hare என்பவர்‌ அந்த தலைவனின்‌ முடிவைக்‌ குறித்து பின்வரும்‌ மதிப்பீட்டை 
அளித்தார்‌: 


தரித்திரக்கு அவன்‌ தன்னுடைய ஆஸ்தியின்‌ ஒரு பங்கை விற்று அதைக்‌ 
கொடுப்பதை ஒரு வெட்கத்துக்குரிய காரியமாக நினைத்திருக்கலாம்‌. 
ஆஸ்தியின்‌ முழுவதையும்‌ விட்டு விடுவது என்பது: உரிமை, அந்தஸ்து 
மற்றும்‌ பொருளாதார அதிகாரம்‌ அனைத்துமே அதிலே போய்‌ விடக்கூடும்‌. 
அறியப்படாத காரியத்துக்காக தனது வசதிகளையும்‌ பாதுகாப்பான 
உலகத்தை விட்டுவிட அவன்‌ தயாராயில்லை. அறியப்படாததும்‌ 
பயப்படவைக்கக்‌ கூடியதுமான உலகத்துக்கு இயேசு அவனை அழைத்தார்‌. 
அவன்‌ தனது ஆஸ்தியினால்‌ தான்‌ அடையாளப்படுத்தப்பட்டான்‌; புதிய 
ஒரு அடையாளத்தை அவனால்‌ கண்டுபிடிக்க இயலவில்லை. அவன்‌ தான்‌ 
எந்த அளவுக்கு தனது உலகத்தில்‌ “பாத்திரமுள்ளவன்‌” (குகுதியுடையவன்‌) 
என்பதையும்‌ அந்த நிலைமையில்‌ இயேசுவும்‌ அவருடைய சீஷா்களும்‌ 
எந்த வித “பாத்திரமும்‌” உடையவர்களல்ல என்பதையும்‌ அவன்‌ 


அறிந்திருந்தான்‌. '* 
இயேசுவின்‌ மதிப்பீடு (19:23-26) 


2 அப்பொழுது, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜசுவரியவான்‌ 
பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பது அரிதென்று, மெய்யாகவே 
சொல்லுகிறேன்‌. 

மேலும்‌ ஐசுவரியவான்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, ஒட்ட கமானது ஊசியின்‌ காதிலே நுழைவது எளிதாயிருக்கும்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

அவருடைய சீஷர்கள்‌ அதைக்‌ கேட்டு மிகவும்‌ ஆச்சரியப்பட்டு: 
அப்படியானால்‌ யார்‌ ரட்சிக்கப்படக்‌ கூடும்‌ என்றார்கள்‌. 

இயேசு அவர்களைப்‌ பார்த்து, மனுஷரால்‌ இது கூடாததுதான்‌; 
தேவனாலே எல்லாம்‌ கூடும்‌ என்றார்‌. 


வசனம்‌ 23. வாலிபன்‌ போன காரியம்‌ இயேசு தம்‌ சீஷர்களிடம்‌ 
ஜசுவரியவன்‌ பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பது அரிதென்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்று சொல்ல ஏதுவாக்கியது. லூக்கா 18:24ல்‌ 
அவர்‌ அந்த “வாலிபனைப்பார்த்து” இவைகளைச்‌ சொன்னார்‌ என்றும்‌, 
மாற்கு 10:23ல்‌ “இயேசு சுற்றிப்‌ பார்த்து” இவைகளைச்‌ சொன்னார்‌ என்றும்‌ 
சொல்லுகின்றனர்‌. அநேகமாக, அந்த மனிதன்‌ பிரிந்து போவதை கவனித்துக்‌ 
கொண்டிருந்து தம்முடைய சீஷர்களிடமாய்த்‌ திரும்பிப்‌ பார்த்து இந்த 
வார்த்தைகளை பேசியிருக்கவேண்டும்‌. 

“அரிது” எனப்படும்‌ கிரேக்க வார்த்தை (5௬௦/௦5) சுவிசேஷப்‌ பகுப்புகளில்‌ 
இங்கு மட்டும்‌ காணப்படுகிறது (19:23; மாற்கு 10:23; லூக்கா 18:24). டஸ்க்லாஸ்‌ 
என்றால்‌ “கஷ்டப்பட்டு” என்று பொருள்‌. மத்தேயு 7:14ல்‌ இயேசு சொன்னார்‌. 


32 


“ஜீவனுக்குப்‌ போடற வாசல்‌ இடுக்கமும்‌ வழிநெருக்கமுமாயிருக்கிறது; அதைக்‌ 
கண்டு பிடிக்றெவர்கள்‌ சிலர்‌.” பரலாகத்துக்கு கொண்டு செல்லும்‌ பாதை 
எளிதானதல்ல (7:13, 14 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 

மாற்கின்‌ சில ஆதிகால பதிவேடுகளின்படி இயேசு சொன்ன 
வாக்யெமான “ஐசுவரியவான்கள்‌” எனும்‌ வாக்கியத்துடன்‌ 
கூடுதலாக “ஐசுவரியத்தின்‌ மீது நம்பிக்கை வைத்திருப்போர்‌” எனும்‌ 
பதம்‌ சேர்க்கப்பட்டிருந்தது (மாற்கு 10:23, 24).1₹ தேவனிடத்தில்‌ 
நம்பிக்கைவைப்பதைக்‌ காட்டிலும்‌ “ஐசுவரியத்தின்‌ மீது தங்களுடைய 





நம்பிக்கையை வைப்பவர்கள்‌” தேவனுடைய ராஜ்யத்தில்‌ நுழைவது கூடாத 
காரியம்‌. இந்த சொற்றொடர்களெல்லாம்‌ கர்த்தருடைய போதனையை 
இலகுவாக்கிக்‌ கொடுக்க ஏதுவாக நகல்‌ எடுப்போரால்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட 
முயற்சியாக இருக்கலாம்‌. 

வசனம்‌ 24. தமது எச்சரிப்பை விளக்கப்படுத்தும்‌ பொருட்டு இயேசு, 
ஐசுவரியவான்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ நுழைவதைக்‌ காட்டிலும்‌, 
ஓட்டகமானது ஊசியின்‌ காதில்‌ நுழைவது எளிதாயிருக்கும்‌ என்றார்‌. 
இதில்‌ வரும்‌ இரண்டாம்‌ பகுதி, கூடாத காரியத்தை முகவுரைப்படுத்துறெ 
ஒரு பழமொழிச்‌ சொல்‌. ஓட்டகம்‌ பலஸ்தீனா பகுதியில்‌ மிகப்‌ பெரிய ஒரு 
மிருகம்‌, அதே வேளையில்‌ ஊசியின்‌ காது என்பது மிகச்‌ சிறிய ஒரு திறப்பு. 
பாபிலோனில்‌, மிகப்‌ பெரிய மிருகம்‌ யானை, அதலால்‌ அங்கிருந்த சொல்‌ 
வழக்கு சற்று வித்தியாசமானதாயிருந்திருக்க வேண்டும்‌. தால்முத்தில்‌, “சனை 
அனதிசரீன்‌ காதில்‌ நுழைவு போல ... ஒரு மனிதனை கனவில்‌ காண இயலாது””* 
- அதாவது, ஒருவன்‌ ஒரு காரியம்‌ தனக்கு நடக்குமென்று காணவோ கற்பனை 
செய்யவோ முடியாதது. அதிலே வழங்கப்படும்‌ மற்றொரு சொல்‌ வழக்கு 
“நீங்கள்‌ பம்பேடித்தாவிலிருந்து ஒருவேளை வந்திருக்கலாம்‌ ... அங்கே 
கூன்‌ ஓரு யானையை அசியின்‌ ரது விய கொண்டு வருவார்கள்‌”! - 
நடக்காதவைகளை காணுவது என்பது இதன்‌ பொருள்‌. நிச்சயமாக, அங்கிருந்த 
கல்வியாளர்கள்‌ மிதமிஞ்சிய தந்திரசாலிகள்‌ என பேர்‌ பெற்று இருந்துள்ளனர்‌. 

இப்படி வேறுபட்ட  உருவகமாகப்‌ பேசப்படுவதை இயேசு 
பயன்படுத்துவதில்‌ விரும்பமுற்றிருந்தார்‌. அவர்தான்‌ துரும்பு மற்றும்‌ உத்திரம்‌ 
குறித்த வார்த்தைகளைப்‌ பேசினார்‌ (7:3, 4), கடுகு விதையும்‌ நன்கு வளர்ந்த 
மரமும்‌ (13:31, 32), கடுகும்‌ மலையும்‌ (17:20), கொசுவும்‌ ஓட்ட கமும்‌ (23:24). 
இயேசுவின்‌ இரட்டுரமொழிதல்‌ குறித்து மைக்கேல்‌ சில வேடிக்கையான 
வார்த்தைகளைக்‌ குறிப்பிடுகிறார்‌: “ஒரு காரியம்‌ முக்கியத்துவம்‌ 
அளிக்கப்படாததை இரட்டை அர்த்தத்தில்‌ சொல்லப்படும்போது, இயேசுவின்‌ 
வார்த்தைகளை கேட்போருக்கும்‌ நமக்கும்‌ சிரிப்புத்‌ தோன்றும்‌; ஏனெனில்‌ 
அவர்கள்‌ ஒரு பெரிய உருவமும்‌, திமிலும்‌ உடைய முடி அடர்த்தியாக 
கொண்டு, மூச்செறியும்‌, எச்சில்‌ ஒழுகும்‌ ஒரு மிருகம்‌ (ஒட்டகம்‌) தன்னை 
நெருக்கி ஒடுக்கி ஊசியின்‌ காது வழியாக நுழைவதை கற்பனையில்‌ 
நினைத்துப்‌ பார்க்கும்‌ போது நகைப்பைத்தான்‌ கொண்டுவரும்‌” லூக்கா, 
ஒரு வைத்தியனாக (கொலோசெயர்‌ 4:14), அறுவை சிகிச்சைக்‌ குறிய 
ஊசியை கிரேக்க மொழியில்‌ பயன்படுத்திப்‌ பேசியிருக்கிறார்‌ (08/08; லூக்கா 
18:25), மத்தேயு பொதுவாக தைக்கப்‌ பயன்படுத்தும்‌ ஊசியை (ரaphi5) 
பயன்படுத்தியிருக்றொர்‌. இயேசு ஊசியின்‌ நோக்கத்தைக்‌ குறிப்பிடாமல்‌ 





33 


ஊசியில்‌ இருக்கிற சிறிய துவாரத்தை வலியுறுத்துகிறார்‌. 

இயேசுவின்‌ இந்த வாக்கியத்தை பெலவீனப்படுக்த ஏதுவாக 
முயற்சிகள்‌ நடந்தன. பழங்கால வியாக்கியானிகள்‌ ஊசியின்‌ காது என்பதை 
எருசலேமிருந்த குறுகலான வாசல்களைக்‌ குறிப்பதாகக்‌ கூறினர்‌, சுமையை 
இறக்கி வைத்துவிட்டு மிகவும்‌ கூனி குறுகி ஒட்டகங்கள்‌ அந்த வாசல்கள்‌ 
வழியாய்‌ நுழைய இயலாது. மற்றவர்கள்‌ மலைகளின்‌ ஊடே காணப்படுகிற 
சிறிய துவாரம்‌ போலுள்ள குகை வழியைக்‌ குறிப்பிட்டு அதின்‌ வழியே 
ஒட்டகங்கள்‌ கடந்து செல்வதன்‌ கூடாத காரியத்தை ஒப்பிட்டனர்‌. 

இன்னும்‌ சில வியாக்கியானிகள்‌ பின்னதான பதிவேடுகளிலிருந்து “கயிறு” 
எனும்‌ வார்த்தையை (&௰ா05) எடுத்து சுமக்கிற “ஒட்டகம்‌” எனுமிடத்தில்‌ 
பயன்படுத்தினர்‌ (418104. ஆயினும்‌, ஒரு கயிறு ஓட்டகத்தைக்‌ காட்டிலும்‌ 
எளிதாக ஊசியின்‌ காதில்‌ நுழைய முடியாது, எனவே அரிது எனும்‌ பதம்‌ 
மாற்றப்படாமல்‌ பேசப்படுகிறது. 

ஐசுவரியத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறவன்‌ பரலோகத்துக்குள்‌ போக 
இயலாத, நடைமுறை சாத்தியமற்ற தன்மையை இயேசு நிச்சயமாகப்‌ 
பேசினார்‌. ஐசுவரியவான்‌ தனது ஆஸ்தியின்‌ மீது நம்பிக்கை வைத்து 
அதுவே அர்த்தமுடையதாக எண்ணிக்‌ கொண்டு இருந்திருப்பான்‌ என்பது 
தெளிவு. தனது பூமிக்குரிய ஐஸ்வரியத்தின்‌ மீது நம்பிக்கைகளை வைத்து 
வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ ஒருவனுக்கு நித்திய ஜீவனுக்குரிய விதிகளையும்‌ 
நிபந்தனைகளையும்‌ சந்திப்பது என்பது மிகக்கடினமானதாக அவனுக்குத்‌ 
தோன்றும்‌.” 





பவுலின்‌ வார்த்தைகளின்படி அழைப்பை ஏற்க “மாம்சத்தின்படி ஞானிகள்‌ 
அநேகரில்லை, வல்லவர்கள்‌ அநேகரில்லை, பிரபுக்கள்‌ அநேகரில்லை” 
(1 கொரிந்தியர்‌ 1:26). ஐசுவரியவான்கள்‌ இயேசுவிடம்‌ காட்டின எதிர்‌ கிரியைக்கு 
முரண்பாடாக, “அநேக ஜனங்கள்‌ அவருடைய உபதேசத்தைக்‌ கேட்டார்கள்‌” 
(மாற்கு 12:37; NKJV). 

வசனம்‌ 25. சீஷார்கள்‌ உடனடியாக இயேசுவின்‌ வாக்கியத்தின்‌ 
உட்பொருளைப்‌ புரிந்து கொண்டு அதைக்‌ குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌. 
ஆஸ்தி தேவனுடைய தயவுக்கு அடையாளம்‌ என்பதாக யூதர்கள்‌ பார்த்தார்கள்‌ 





(சங்கதம்‌ 112:1-8).22 சஷோர்கள்‌ ஐசுவரியவான்‌௧ள்‌ பரலோகத்துக்குள்‌ 
பிரவேசிக்க முடியாது என்ற வார்த்தையைக்‌ கேட்ட போது அவர்கள்‌ 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. அதன்‌ விளைவாக யார்‌ ரட்சிக்கப்படக்கூடும்‌? 
என்று கேட்டார்கள்‌. இன்னொரு வார்த்தையில்‌ குறிப்பிட்டால்‌, “தேவனால்‌ 
அதிகமாய்‌ ஆசீர்வாதம்‌ பெற்றவர்கள்‌ இரட்சிக்கப்படக்‌ கூடாதாகில்‌, 
பிறகு யார்‌ இரட்சிக்கப்படக்‌ கூடும்‌?” இங்கே சீஷர்கள்‌ தொலைவில்‌ 
உருமறைந்த ஜசுவரிய வாலிபனை மனதில்‌ கொண்டு பேசியிருக்க 
வேண்டும்‌. அவன்‌ “ஒரு முன்‌ மாதிரியுள்ள குடிமகனாய்‌ இருந்தான்‌: நாகரிகம்‌ 
தெரிந்தவனும்‌, கற்பனைகளை கைக்கொள்வதிலும்‌, தருமம்‌ செய்பனும்‌, 
பக்தியுள்ளவனுமாயிருந்தான்‌. 24 
தேவனால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படவில்லையெனில்‌, மற்றவர்களாகிய நமக்கு 
என்ன நம்பிக்கை இருக்கறது?” என்று கேட்டனர்‌.” 

வசனம்‌ 26. இயேசு ஒரு ஐசுவரியமிக்க மனிதன்‌ பரலோகத்துக்குப்‌ போக 
இயலாது என்பதை வலியுறுத்தின போது, இயலாதது (கூடாது) என்னும்‌ 


எனவே அவர்கள்‌, “அப்படிப்பட்ட நபர்‌ 


34 


வார்த்தையை எடுத்து விட்டு, சமன்பாடாக மனுஷரால்‌ கூடாதது தேவனால்‌ 
கூடும்‌ என்றார்‌. அவருடைய சித்தத்துக்குள்‌ கூடும்‌ எனும்போது தேவனுடைய 
வல்லமைக்கு அப்பால்‌ எதுவும்‌ செய்ய முடியாது.” 





அப்போஸ்தலரின்‌ தியாகம்‌ (19:27-30) 


ப அப்பொழுது, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ விட்டு, உம்மைப்‌ பின்பற்றினோமே; எங்களுக்கு என்ன 
கிடைக்கும்‌ என்றான்‌. 

28 அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன்‌ தம்முடைய 
மகிமையுள்ள சிங்காசனத்தில்மேல்‌ வீற்றிருக்கும்போது, என்னைப்‌ 
பின்பற்றின நீங்களும்‌, இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ 
நியாயந்தீர்க்கிறவார்களாகப்‌ பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல்‌ 
வீற்றிருப்பீர்கள்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

2 என்‌ நாமத்தினிமித்தம்‌ வீட்டையாவது, சகோதரரையாவது, 
சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது 
பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன்‌ எவனோ, 
அவன்‌ நூறத்தனையாய்‌ அடைந்து, நித்திய ஜீவனையும்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுவான்‌; 

“அகிலும்‌ முந்தினோர்‌ அநேகர்‌ பிந்தினோராயும்‌, பிந்தினோர்‌ அநேகர்‌ 
முந்தினோராயும்‌ இருப்பார்கள்‌ என்றார்‌. 


வசனம்‌ 27. பேதுரு மீண்டும்‌ ஒருமுறை சீஷர்கள்‌ சார்பில்‌ 
பேசக்கூடியவராக இருந்தார்‌ (15:15; 16:16; 17:4). அவர்‌ இயேசுவிடம்‌, 
இதோ, நாங்கள்‌ எல்லாவற்றையும்‌ விட்டு உம்மை பின்பற்றினோமே, 
எங்களுக்கு என்ன கிடைக்கும்‌? என்று கேட்டார்‌. அதற்கு எவ்விதகண்டனமும்‌ 
தெரிவிக்காத இயேசு, அவருடைய கேள்விக்கு பதிலளித்தார்‌. இந்த மனுஷர்கள்‌ 
உண்மையில்‌ எல்லாவற்றையும்‌ விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்‌. 
W. F. Albright மற்றும்‌ 0. $. Man ஆலோசனையாக, பேதுருவின்‌ கேள்வி 
அந்த வாலிபனைக்‌ குறிப்பதாக இருந்தது என்கின்றனர்‌. “அந்த வாலிபன்‌ 
செய்ய விரும்பாமற்போன எல்லாவற்றையும்‌ நாங்கள்‌ செய்திருக்கிறோம்‌. 





எங்களுடைய பலன்‌ என்னவாக இருக்கும்‌?” என்பதுபோல்‌ பேதுரு 
கேட்றொர்‌.27 





வசனம்‌ 28. இயேசு மறு உத்திரவாதமளித்து, தமது அப்போஸ்தலர்களிடம்‌ 
அவர்களுடைய சொந்த தியாகங்கள்‌ இராஜ்யத்தினிமித்தம்‌ செய்யப்பட்டால்‌ 
அவை கவனத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்றார்‌. அவர்களிடம்‌ அவர்‌, 
மனுஷகுமாரன்‌ மறுஜென்ம காலத்திலே தம்முடைய மகிமையுள்ள 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்போது அவர்கள்‌ பன்னிரண்டு 
சிங்காசனத்தின்மேல்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்கள்‌ மீதும்‌ 
நியாயத்தீர்ப்பு செய்றெவர்களாய்‌ வீற்றிருப்பார்கள்‌ என்றார்‌. அந்த 
பன்னிரண்டு சிங்காசனங்கள்‌ என்பது உண்மையானவைகளா அல்லது 
உருவகமானவைகளா?  நியாயந்தீர்த்தல்‌ ஆளுகையின்‌ அதிகாரத்தில்‌ 
பிறப்பிக்கப்படுவதா அல்லது அப்போஸ்தலரின்‌ உபதேச அடிப்படையிலான 


35 


தீர்ப்பா? “இஸ்ரவேலின்‌ பன்னிரெண்டு கோத்திரம்‌” என்பது யாரைப்‌ பற்றி 
பேசுகிறது? இந்தச்‌ சொற்றொடர்‌ பூமியில்‌ உள்ள சபையைக்‌ குறிப்பிடுறெதா 
அல்லது உன்னதங்களிலிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்‌க௧ளையும்‌ 
குறிப்பிடுகிறதா? மறுஜென்மம்‌ என்பது எதைக்‌ குறிப்பிடுகிறது? அது பூமியிலே 
கிறிஸ்தவ யுகத்தைக்‌ குறிக்கிறதா அல்லது எதிர்வரும்‌ பரலோக நிலையையா? 

“மறுஜென்மம்‌” (றிய) எனும்‌ வார்த்தையின்‌ பொருளாக முழு 
விளக்கமும்‌ காணப்படுகிறது. இந்தத்‌ தொகுப்பு வார்த்தை “மறுபடியும்‌” 
(யார்‌) “சந்ததி” அல்லது “ஜென்மம்‌” (23) ஆகிய வார்த்தைகளை 
உள்ளடக்கிய ஒரு பதம்‌. அநேக சந்தர்ப்ப வசனப்‌ பகுதிகளில்‌ யூத மத 
எழுத்தாளர்கள்‌ இந்த 0௭/412218912 என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளனர்‌. 
லபிலோவின்‌ எழுத்துக்களில்‌, ஜலப்பிரளையத்துக்குப்‌ பிந்தின புதிய 
உலகத்தை சுட்டிக்காட்டுகிறது.”“” ஜோசிபஸ்‌ இஸ்ரவேலர்‌ பாபியோனிய 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்த சம்பவத்தைக்‌ குறிப்பிடுகிறார்‌.” 
இவைகளுக்கப்பால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்படுகிற ஒரே 
palingenesia என்ற வார்த்தை தத்து 3:5ல்‌ தான்‌, அது “மறுஜென்ம முழுக்கையும்‌ 
[ஞானஸ்நானத்தையும்‌] பரிசுத்த ஆவியின்‌ புதிதாக்குதலையும்‌” குறிப்பிடுறெது. 
இந்த பயன்பாடு இயேசுவின்‌ உபதேசமாகிய “ஆவியினாலும்‌, ஜலத்தினாலும்‌ 
மறுபடியும்‌ பிறப்பதை” சம்பந்தப்படுத்துகிறது (யோவான்‌ 3:3, 5). 

வசனம்‌ 28க்கு இரண்டு அறிவார்ந்த விளக்கங்கள்‌ காணுகிறது.”? முதலாவது 
விளக்கம்‌ “மறுஜென்மம்‌” எனும்‌ பதத்துக்கு சமமானதாக கிறிஸ்தவயுகத்தை 
அல்லது சடை/இராஜ்ய யுகத்தை குறிப்பிடுகிறது. எல்லாவற்றிற்கும்‌ பிறகு 
இயேசு, பரலோகத்துக்கு ஏறின போது, அங்கே பிதாவின்‌ வலது பாரிசத்தில்‌ 
(சிங்காசனத்தின்‌ மேல்‌) இயேசு வீற்றிருந்தார்‌ நடபடிகள்‌ 2:29-36; 
1 கொரிந்தியர்‌ 15:23-28; கொலோசெயர்‌ 1:13; எபிரெயர்‌ 1:13), இது வசனம்‌ 
28ல்‌ சொல்லப்பட்டபடியே நடந்தது. ஆகையால்‌, “மறுஜென்ம காலம்‌” 
என்பது தற்போதைய யுகத்தைக்‌ குறிக்கும்‌, ஜனங்கள்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, 














மறுபடியும்‌ பிறந்தவர்களாறொர்கள்‌ அல்லது மறு ஜென்மம்‌ அடைகிறார்கள்‌ 
(இத்து 3:5).! இந்தக்‌ கண்ணோட்டத்தின்படி, குறிப்பிடப்படும்‌ சிங்காசனங்கள்‌ 
உண்மையான சிங்காசனங்களல்ல, ஆனால்‌ உருவாகமாகப்‌ பேசப்பட்டவை. 
அவர்களுடைய போதனைகள்‌ மூலமாகவும்‌, குலைமைத்துவத்தின்‌ 
மூலமாகவும்‌, மனித வரலாற்றின்‌ கடை யுகத்தினஜாடே, அப்போஸ்தலர்களின்‌ 
வழிகாட்டலும்‌ வழிநடத்துகலும்‌ சபைக்கு அளிக்கப்படும்‌. 11. Leo Boles 
“இந்தக்‌ கருத்து அப்போஸ்தலர்கள்‌ பூமியில்‌ இருந்தகாலத்தில்‌ நியாயத்தீர்ப்பு 
செய்றெவர்களாய்‌, பிரமாணங்களையும்‌ கைக்கொள்ளும்‌ நியமங்களையும்‌ 
ஒழுங்கு செய்து வைத்தார்கள்‌, இப்பொழுது, தங்களுடைய ஏவப்பட்ட 
எழுத்துக்கள்‌ மூலம்‌, சபையின்‌ அங்கத்தினர்களை அவர்கள்‌ ஆளுகை 
செய்கிறார்கள்‌ என்று எழுதினார்‌. ””” 

“மறுஜென்ம காலம்‌” என்பதற்கு ஈடான இரண்டாம்‌ விளக்கம்‌ 
பரலோகத்திலிருக்கும்‌ நிலை, அல்லது “வரவுள்ள யுகம்‌” எனும்‌ கண்ணோட்டம்‌. 
இந்த சொல்நடை ஓத்த வசனப்பகுதிகளில்‌ காணப்படுகிறது (மாற்கு 
10:30; லூக்கா 18:30). இது உண்மையாதலால்‌ தற்சமயம்‌ கிறிஸ்து ஆளுகை 
செய்கிறார்‌, ஆகிலும்‌ ஒரு நாளில்‌ பிதாவினிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:24), மேலும்‌ பிதாவுடன்‌ நித்தியத்துக்கும்‌ ஆளுகை செய்வார்‌ 


36 


(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:3). “மறு ஜென்மகாலம்‌” என்பது, “ஒரு 
புதிய வானத்தையும்‌ புதிய பூமியையும்‌” குறிப்பிடுகிறது, அப்பொழுது தேவன்‌ 
“எல்லாவற்றையும்‌ புதிதாக்குறொர்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:1-5; 
காண்க ஏசாயா 65:17; 66:22; ரோமர்‌ 8:18-25; 2 பேதுரு 3:13). “இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரங்கள்‌” என்பது இரட்சிக்கப்பட்டு பன்னிரெண்டு 
அப்போஸ்தலர்களின்‌ உன்னதங்களின்‌ ஆளுகைக்கு உட்பட்ட வர்களுமாகயெ 
அனைவரையும்‌ குறிக்கும்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 6:2, 3; 2 தீமோத்தேயு 2:12; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:21; 21:9-14). 

இயேசு முக்யெமாக இதே காரியத்தைத்தான்‌ இன்னொரு 
வசனப்பகுதியில்‌ அப்போஸ்தலர்களிடம்‌ சொன்னார்‌, இருப்பினும்‌ 
“மறுஜென்மம்‌” எனும்‌ பதத்தை “இராஜ்யம்‌” என்று பயன்படுத்தியுள்ளார்‌. 
“மேலும்‌ எனக்கு நேரிட்ட சோதனையிலே என்னோடே கூட இருந்தவர்கள்‌ 
நீங்களே, ஆகையால்‌ என்‌ பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது 
போல, நானும்‌ உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்‌. நீங்கள்‌ என்‌ இராஜ்யத்திலே 
என்னுடைய பந்தியில்‌ போஜனபானம்‌ பண்ணி, இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களையும்‌ நியாயந்தீர்க்றெவர்களாய்‌ச்‌ சிங்காசனங்களின்‌ மேல்‌ 
உட்காருவீர்கள்‌” என்றார்‌ லூக்கா 22:28-30). முன்னும்‌ பின்னும்‌ வருகிற 
வசனங்களின்‌ பின்னணியை வைத்து “இராஜ்யம்‌” எனும்‌ பதம்‌ இப்பொழுது 
நடைமுறையிலிருக்றெ (சபையை) நிலைமையைக்‌ குறிக்கலாம்‌ அல்லது 
எதிர்நோக்கியிருக்கும்‌ (பரலோகத்தின்‌) நிலையைக்‌ குறிக்கலாம்‌. இந்த 
வசனப்பகுதி மேற்சொன்ன இரண்டு விளக்கங்களில்‌ எது சரியானது 
என்ற கேள்விக்கு தெளிவாக பதிலளிப்பதில்லை, ஆகிலும்‌ இராஜ்யத்தில்‌ 
போஜன பந்தியிருப்பதை எதிர்கால சம்பவமாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. 
பரலோகத்தில்‌ அப்போஸ்தலர்கள்‌ ஆளுகை செய்வார்கள்‌ என்பது பிரதிபலன்‌ 
கொடுக்கப்படுவதைக்‌ குறிக்கிறது, இந்த வசனத்தில்‌ இது இயல்பானது. 
மேலும்‌ பூமிக்குரியவைகளை பரலோகத்திலுள்ளவைகளுடன்‌ கலந்து இயேசு 
பேசியிருக்க சாத்தியமுண்டு. 

வசனம்‌ 29. மேலும்‌ இயேசு சொன்னார்‌, என்‌ நாமத்தினிமித்தம்‌ 


வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, 





தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது 
விட்டவன்‌ எவனோ அவன்‌ நூறத்தனையாய்‌ அடைந்து நித்திய ஜீவனையும்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுவான்‌. இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ 
நியாயந்தீர்க்கிறவார்களாய்‌ பன்னிரண்டு சிங்காசனங்கள்‌ மேல்‌ வீற்றிருப்பார்கள்‌ 
என்ற வாக்குத்தத்தம்‌ அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே பொருந்தும்‌. 
இந்த வசனத்திலும்‌, இதற்கு அடுத்த வசனத்திலும்‌, கொடுக்கப்பட்டுள்ள 
வாக்குத்தத்தம்‌, “எல்லாருக்கும்‌” பொருந்தும்‌. இயேசுவைப்‌ பின்பற்றின 
அநேகரும்‌ தங்களுடைய குடும்ப நட்புறவுகளையும்‌, தொழில்களையும்‌, 
அஸ்திகளையும்‌ விட்டுவிட்டுத்தான்‌ இயேசுவைப்‌ பின்பற்றினார்கள்‌ (4:22; 
8:21, 22; 9:9). இதற்கு முன்பு, இயேசுவையே தங்களுடைய வாழ்க்கையில்‌ 
முதலாவதாக வைக்கவும்‌, ஆதரிக்கிற தனது குடும்ப அங்கத்தினர்களுக்கும்‌ 
மேலான முதன்மைத்துவம்‌ அளிக்கப்பட வேண்டும்‌ என இயேசு போதித்தார்‌ 
(10:37). இங்கு அவர்‌ தங்களுடைய ஆஸ்திகளையும்‌, குடும்ப உறவுகளையும்‌ 
அவருடைய] நாமத்தினிமித்தம்‌” விட்டு விடுகிற எவனும்‌ பெரிய 





37 


ஆசீர்வாதங்களை அதற்குப்‌ பதிலாக பெறுவார்கள்‌ என்றார்‌. மாற்கு குறிப்பிடும்‌ 
போது இந்தத்‌ தியாகங்களைச்‌ செய்யும்போது “சுவிசேஷத்தினிமித்தம்‌” 
செய்யப்பட வேண்டும்‌ என்று குறிப்பிடுகிறது (மாற்கு 10:29), லூக்கா 
குறிப்பிடுகையில்‌ “இராஜ்யத்தினிமித்தம்‌” என்று சொன்னார்‌ (லூக்கா 18:29). 

“நூறத்தனையாய்‌” என்னும்‌ சொற்றொடர்‌ “அநேகமடங்கு” என்றும்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, ஆகிலும்‌ நூறத்தனையாய்‌ என்பதுதான்‌ 
கிரேக்க வசனப்பகுதியின்‌ உண்மையான நேரடி மொழிபெயர்ப்பு அல்லது 
“நூறு மடங்கு” (KJV), இது வழக்கத்துக்கு மாறாக உற்பத்தியாகும்‌ அல்லது 
(NIV) விளைச்சலைக்‌ குறிக்கும்‌ விவசாயப்பதம்‌ (13:8 க்கான விளக்கவுரையைக்‌ 
காண்க). கிறிஸ்து தம்மைப்‌ பின்பற்றி வருவோர்‌ அதிகமான உலகப்‌ பொருள்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவார்கள்‌ என்ற பொருளில்‌ பேசவில்லை. மாறாக, 
ஒரு விசுவாசிக்குரிய ஆசீர்வாத பிரதிபலன்கள்‌ சந்தோஷம்‌, நிறைவேற்றம்‌, 
மற்றும்‌ உறவுமுறைகள்‌ ஆகிய வடிவத்தில்‌ வரும்‌; இவைகள்‌ ஒருவர்‌ செய்த 
எந்த தியாகத்திலும்‌ பெரிதானதாக, அவரைப்‌ பின்பற்றிப்போக ஏதுவாக்கும்‌. 
இயேசுவின்‌ வார்த்தைகளை நாம்‌ நேரடிப்‌ பொருளில்‌ விளக்கமளிப்பதில்‌ 
கவனமாக இருக்க வேண்டியது அவசியமென்றாலும்‌, எண்ணற்ற அவருடைய 
ஊழியர்கள்‌ வீட்டை விட்டுப்‌ போனதால்‌ தங்களுக்கு அநேக வீட்டுக்கதவுகள்‌ 
திறக்கப்பட்டிருப்பதைக்‌ கண்டுள்ளனர்‌, குடும்பத்தை விட்டுப்‌ போனவர்கள்‌ 
சபை முழுவதும்‌ தனது குடும்பமாக இருக்கிறார்கள்‌ என்பதை மனதில்‌ 
வையுங்கள்‌.” கடைசியாக, கிறிஸ்துவினிமித்தம்‌ இந்த வாழ்வில்‌ தங்களைத்‌ 
தியாகம்‌ பண்ணுகிறவர்கள்‌ மறுமையிலே நித்திய ஜீவனைப்‌ பெறுவார்கள்‌. 

வசனம்‌ 30. ஆகிலும்‌ முந்தினோர்‌ அநேகர்‌ பிந்தினோராயும்‌ பிந்தினோர்‌ 
அநேகர்‌ முந்தினோராயும்‌ இருப்பார்கள்‌ என்று இயேசு சொல்லி முடித்தார்‌ 
(காண்க 20:16; லூக்கா 13:30; 22:24-27). கர்த்தருடைய விவாதத்தைக்‌ குறித்து 
மாற்குப்‌ புத்தகத்தில்‌ அப்போஸ்தலர்களில்‌ யார்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்ற 
அவர்களின்‌ வாக்குவாதத்தைக்‌ குறித்து இயேசு அவர்களுக்குச்‌ சொன்னார்‌, 
“முதன்மையாயிருக்க விரும்புகிறவன்‌, எல்லாருக்கும்‌ கடையானவனும்‌, 
எல்லாருக்கும்‌ ஊழியக்காரனுமாயிருக்கிறான்‌” (மாற்கு 9:33-35). இந்த 
வசனப்‌ பகுதியில்‌ தொடர்ந்து அவர்‌ அதே கூட்ட மக்களிடத்தில்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. பேதுரு தனது கேள்வியை அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
சேர்த்துதான்‌ கேட்டார்‌ (19:27). இயேசு வலியுறுத்தி எந்த ஒருவரும்‌ யாருக்கும்‌ 
மேலானவர்களாக பதவியிலோ ஸ்கானத்திலோ இருப்பதில்லை என்றார்‌. 
முதன்மையான இடத்தைத்‌ தேடினவர்கள்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌, அப்படித்‌ 
தேடாதவர்கள்‌ உயர்த்தப்படுவார்கள்‌. 








ஃஃஃடடி பாடங்கள்‌ ௮௦௦௦ 


இயேசுவும்‌ ஆஸ்தியுள்ளவர்களும்‌ 
(19:16-30) 
இயேசு ஜசுவரியவான்களுக்கு விரோதமானவர்‌ என்ற நம்பிக்கை தவறான 
புரிந்து கொள்ளுதலாகும்‌. உண்மையாகவே அவர்‌ பட்சபாதம்‌ உள்ளவரல்ல. 
அவருடைய சீஷர்கள்‌ கூட்டத்தில்‌ சகேயுவும்‌, அரிமத்தியா ஊரானாகிய 


38 


யோசேப்பும்‌, நிக்கோதேழுவும்‌ இருந்தனர்‌ லூக்கா 19:1-10; மத்தேயு 27:57; 
யோவான்‌ 3:1, 2; 19:38, 39). ஐசுவரியமுள்ளவர்கள்‌ மற்றவர்களுக்கு தங்கள்‌ 
பணத்தால்‌ ஆசீர்வாதத்தையும்‌, தேவனுடைய ராஜ்யத்தைப்‌ பரப்பவும்‌ ஊழியம்‌ 
செய்யலாம்‌ (1 தீமோத்தேயு 6:17-19); அப்படிச்‌ செய்வதால்‌ நிச்சயமாக அவர்கள்‌ 
தேவனைப்‌ பிரியப்படுத்தக்‌ கூடும்‌. ஐசுவரிய வாலிபனுடைய பிரச்சனை பணம்‌ 
அல்ல, பண ஆசை என்பதுதான்‌ (1 தீமோத்தேயு 6:10). ஐசுவரியவானாக 





இருப்பதற்காக அவன்‌ கண்டனம்‌ பண்ணப்படவில்லை. 

இந்த வாலிபனிடத்தில்‌ கேட்டது போன்ற அதே தியாகங்களை இயேசு 
ஒவ்வொருவரிடத்திலும்‌ கேட்பதில்லை. அந்த மனிதனுடைய பிரச்சனையை 
அவர்‌ அறிந்து அவனிடத்தில்‌ அப்படிக்‌ கேட்டார்‌. கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்படி 
நமக்குள்ள எல்லாவற்றையும்‌ அவர்‌ விற்கும்படி சொல்லாவிட்டாலும்‌, 
அவரைப்‌ பின்பற்ற தம்மை ஒப்புக்‌ கொடுக்கும்போது நமது உலகக்‌ காரியங்கள்‌ 
தடையாக இருக்கக்‌ கூடாது (பிலிப்பியர்‌ 3:7-11). உலகப்‌ பொருள்‌ நம்முடைய 
தேவனாகும்போது, உண்மையான ஒரே தேவனுக்கு நாம்‌ இடமளிப்பதில்லை 
(6:24). நாம்‌ இரண்டிற்கும்‌ ஊழியம்‌ செய்ய முடியாது. 








குறிப்புகள்‌ 

IPhilo On the Creation 36. 2191020065 Laertius Lives of Imminent Philosophers 8.7. ‘Bruce 
M. Metzger, A Textual Commentary on the Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bi- 
ble Society, 1994), 39; srண்க NKJV. “J. W. McGarvey, The New Testament Commentary, vol. 
1, Matthew and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 
167. “Talmud Berakoth 28b. ‘Metzger, 39-40; காண்க KJV; NKJV. ’சங்கதங்கள்‌ அடிக்கடி 
தேவனுடைய நன்மையை மகிழ்வுடன்‌ கொண்டாடுகின்றன (சங்கீதம்‌ 16:2; 25:8; 34:8; 
86:5; 100:5; 106:1; 107:1; 118:1, 29; 135:3; 136:1; 145:9). மிஷ்னாவும்‌ ஜனங்களை 
உற்சாகப்படுத்தி தேவனை அவருடைய நன்மைகளுக்காக ஆசீர்வதிக்கச்‌ சொல்லியது: 
“நல்லவரும்‌ நன்மை செய்தவருமானவர்‌ ஆசீர்வதிக்கப்படுவாராக” (Mishnah Berakoth 
9.2). ‘Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 225. 
‘David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Commentary (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 283. Metzger, 40; காண்க KIV; NKJV. 

"Donald A. Hagner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word 
Books, 1995), 558. 12Jack P. Lewis, The Gospel According to Matthew, Part 2, The Living Word 
Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 70-71. °Walter Bauer, 4 Greek-English 
Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick 
W. Danker (Chicago: University of Chicago Press, 2000), 572. பாவ்ளர்‌ பழங்கால 
இலக்கியங்களிலிருந்து இரண்டு சமமான குறிப்புக்களைக்‌ கொடுத்தார்‌. ஒரு ஜஸ்வரிய 
வாலிபன்‌ டயோஜெனிஸ்ஸை பின்பற்றினான்‌, மற்றும்‌ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்‌ 
தனது ஆஸ்திகள்‌ எல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு சைனிக்காக மாறினான்‌. (Diogenes 
Epistles 38.5; Porphyry Life of Plotinus 7.) “எல்லாவற்றையும்‌ விட்டுப்‌ பின்பற்றிப்‌ போவது 
ரபீமார்களின்‌ போதனைக்கு எதிரானது, என்பது ஆர்வமிக்க செய்தி. தால்முத்தில்‌ ஒரு 
பகுதி வாசகர்கள்‌ தனது சொத்தில்‌ 5ல்‌ ஒரு பங்குக்கு மேல்‌ செலவிடக்‌ கூடாது என்று 
அறிவுறுத்துகிறது (Talmud Ketuboth 50a.) Hare, 227. Metzger, 90; காண்க KIV; NKIV. 
Talmud Berakoth 55b (emphasis added). ‘Talmud Baba Metzia 38b (emphasis added). 


39 


"Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 
1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 120. 
20William Kirk Hobart, The Medical Language of St. Luke (Grand Rapids, Mich.: Baker Book 
House, 1954), 61. 

21Metzger, 40. Metzger “இரண்டு கிரேக்க வார்த்தைகள்‌ ஒரு மாதிரியான 
உச்சரிப்பைக்‌ கொண்டவை” என்று விளக்கினார்‌. வேகபாரகர்களால்‌ எளிதாக 
குழப்பிக்கொள்ளப்பட ஏதுவானவை, குறிப்பாக ஒருவா்‌ வாசிக்கும்போது கேட்டுக்‌ 
கொண்டிருப்பவர்‌. 22ஏ௦hn J. Hughes, “Needle,” in The International Standard Bible Encyclo- 
pedlia, rev. ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
C௦., 1986), 3:510. “தேவனைப்‌ பின்பற்றுபவன்‌ தன்‌ ஆஸ்திகளைத்‌ தக்க வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று நம்பப்பட்டது, ஏனெனில்‌ அவரே சகல ஆசீர்வாதங்களுக்கும்‌ 
ஊற்றும்‌ காரணமும்‌ ஆனவர்‌. (Letter of Aristeas 204, 205.) “Hare, 228. *Ibid. “காண்க 
ஆதியாகமம்‌ 18:14; யோபு 42:2; சகரியா 8:6; மாற்கு 9:23; லூக்கா 1:87; 2 கொரிந்தியர்‌ 
9:8; பிலிப்பியர்‌ 4:13. 27W. F. Albright and C. S. Mann, Matthew, The Anchor Bible (Garden 
City, N.Y.: Doubleday & Co., 1971), 233. 2°Philo Life of Moses 2.12. Josephus Antiquities 
11.3.9. சிலர்‌ இந்த வசனத்தை தங்களுடைய ஆயிர வருட அரசாட்சி உபதேசத்துக்குப்‌ 
பயன்படுத்துகன்றனர்‌, ஆனாலும்‌ அவர்களுடைய கருத்தாகிய கிறிஸ்துவின்‌ 
உண்மையான ஆயிரவருட அரசாட்சி பூமியில்‌ நடக்கும்‌ என்பது வசனங்களுக்கு 





சாக்குபோக்கான அர்த்தங்களைக்‌ கொண்டிருப்பதை அடிப்படையாகக்‌ 
கொண்டுள்ளனர்‌. 

#lJames Burton Coffman, Commentary on the Gospel of Matthew (Austin, Tex.: Firm 
Foundation Publishing House, 1968), 298-99. 22H. Leo Boles, 4 Commentary on the Gospel 
According to Matthew (Nashville: Gospel Advocate Co., 1936), 396. Lewis, Matthew, 73. 


40 


49 
குவறான உள்நோக்கம்‌ 


[20:1-54) 


இந்த அதிகாரம்‌ பெரேயா மற்றும்‌ யூதேயாவில்‌ இயேசு செய்த ஊழியத்தின்‌ 
தொடர்ச்சியைக்‌ கொண்டுள்ளது. இது 19ம்‌ அதிகாரத்தில்‌ துவங்யெது. இதில்‌ 
வேலையாட்கள்‌ திராட்சத்‌ தோட்டத்தில்‌ வந்து வேலை செய்வது குறித்த 
உவமை (20:1-16), நெருங்கிக்‌ கொண்டிருந்த தமது மரணத்தைக்‌ குறித்த 
மூன்றாவது அறிவிப்பு (20:17-19), இராஜ்யத்தில்‌ முதன்மைத்துவம்‌ குறித்த 
உபதேசம்‌ (20:20-28), மற்றும்‌ எரிகோவில்‌ இயேசு சொஸ்தப்படுத்திய இரண்டு 
குருடர்கள்‌ (20:29-34) ஆகியவைகளைக்‌ கொண்டுள்ளது. 











திராட்சத்‌ தோட்டத்து வேலையாட்களைக்‌ 
குறித்த உவமை (20:1-16) 


பரலோகராஜ்யம்‌ வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு 
ஒப்பாயிருக்கிறது; அவன்‌ தன்‌ திராட்சத்‌ தோட்டத்துக்கு வேலையாட்களை 
அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான்‌. 

2வேலையாட்களுடன் நாள்‌ ஒன்றுக்கு ஒரு பணம்‌ கூலி பேசி, அவர்களைத்‌ 
குன்‌ திராட்சத்‌ தோட்டத்துக்கு அனுப்பினான்‌. 

மூன்றாம்‌ மணி வேளையிலும்‌ அவன்‌ புறப்பட்டுப்‌ போய்‌, கடைத்‌ 
தெருவில்‌ சும்மா நிற்கிற வேறு சிலரைக்‌ கண்டு, 

“நீங்களும்‌ திராட்சத்‌ தோட்டத்துக்குப்‌ போங்கள்‌, நியாயமானபடி 
உங்களுக்குக்‌ கூலி கொடுப்பேன்‌ என்றான்‌; அவர்களும்‌ போனார்கள்‌. 

“மறுபடியும்‌ ஆறாம்‌ ஒன்பதாம்‌ மணிவேளையிலும்‌ அவன்‌ போய்‌ 
அப்படியே செய்தான்‌. 

“பதினோராம்‌ மணிவேளையிலும்‌ அவன்‌ போய்‌, சும்மா நிற்கிற வேறு 
சிலரைக்‌ கண்டு, நீங்கள்‌ பகல்‌ முழுவதும்‌ இங்கே சும்மா நிற்கிறதென்ன? 
என்று கேட்டான்‌. 

7அதற்கு அவர்கள்‌, ஒருவரும்‌ எங்களுக்கு வேலையிட வில்லை 
என்றார்கள்‌. அவன்‌ அவர்களை நோக்க: நீங்களும்‌ திராட்சத்‌ தோட்டத்துக்குப்‌ 
போங்கள்‌. நியாயமானபடி கூலி பெற்றுக்‌ கொள்வீர்கள்‌ என்றான்‌. 

சாயங்காலத்தில்‌, திராட்சத்‌ தோட்டத்துக்கு எஜமான்‌ தன்‌ காரியகாரனை 
நோக்கி: நீ வேலையாட்களை அழைத்து, பிந்தி வந்தவர்கள்‌ தொடங்கி முந்தி 
வந்தவார்கள்‌ வரைக்கும்‌ அவர்களுக்குக்‌ கூலி கொடு என்றான்‌. 

அப்பொழுது பதினோராம்‌ மணிவேளையில்‌ வேலையமர்த்தப்பட்டர்கள்‌ 
வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம்‌ வாங்கினார்கள்‌. 

முந்தி அமர்த்தப்பட்டவர்கள்‌ வந்து, தங்களுக்கு அதிக கூலி 


41 


கிடைக்கும்‌ என்று எண்ணினார்கள்‌, அவர்களும்‌ ஆளுக்கு ஒவ்வொரு பணம்‌ 
வாங்கினார்கள்‌. 

வாங்கிக்‌ கொண்டு வீட்டெஜமானை நோக்கி: 

ந்தி வந்தவர்களாக இவர்கள்‌ ஒருமணி நேரம்‌ மாத்திரம்‌ வேலை 
செய்தார்கள்‌; பகலின்‌ கஷ்டத்தையும்‌ வெயிலின்‌ உஷ்ணத்தையும்‌ சகித்த 
எங்களுக்கு இவர்களைச்‌ சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள்‌. 

13 அவர்களின்‌ ஒருவனுக்கு அவன்‌ பிரதியுத்தரமாக, சிநேதெனே, நான்‌ 
உனக்கு அநியாயஞ்செய்யவில்லை; நீ என்னிடத்தில்‌ ஒரு பணத்துக்குச்‌ 
சம்மதிக்கவில்லையா? 

“உன்னுடையதை நீ வாங்கிக்‌ கொண்டுபோ, உனக்குக்‌ கொடுத்தது 
போலப்‌ பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும்‌ கொடுப்பது என்னுடைய இஷ்டம்‌. 

என்னுடையதை என்‌ இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரமில்லையா? 
நான்‌ தயாளனாயிருக்கிறபடியால்‌ நீ வன்கண்ணனாயிருக்கலாமா? என்றான்‌. 

இவ்விதமாக, பிந்தினோர்‌ முந்தினோராயும்‌, முந்தினோர்‌ 
பிந்தினோராயும்‌ இருப்பார்கள்‌; அழைக்கப்பட்டவர்கள்‌ அநேகர்‌, தெரிந்து 
கொள்ளப்‌ பட்டவர்களோ சிலர்‌ என்றார்‌. 


இந்த அமைப்பில்‌ இயேசு சொல்லும்‌ உவமையின்‌ பின்னணியில்‌, பேதுரு 
கர்த்தரைப்‌ பார்த்து கேட்ட கேள்வி அப்போஸ்தலர்கள்‌ செய்த தியாகத்துக்கும்‌ 
ஊழியத்துக்கும்‌ அவர்கள்‌ என்ன பலனை எதிர்பார்க்கலாம்‌ என்பது தான்‌ 
(19:27). இயேசு பேதுருவினிடம்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டது 
என்னவெனில்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ 
நியாயந்தீர்க்கக்‌ கூடியவர்களாய்‌ பன்னிரண்டு சிங்காசனங்களின்‌ மீது 
வீற்றிருக்கும்‌ அதிகாரத்தை பெறுவார்கள்‌ (19:28). மேலும்‌ அவர்‌ தமது 
நாமத்தினிமித்தமும்‌ சுவிசேஷத்தினிமித்தமும்‌ குங்களைத்தியாகம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ யாராயிருந்தாலும்‌ அவர்களுக்கும்‌ பெரிதான பிரதி பலன்‌ 
வரும்‌ என்றார்‌ (19:29). இறுதியாக அவர்‌, “பிந்தின அநேகர்‌ முந்தினோராயும்‌ 
முந்தின அநேகர்‌ பிந்தினோராயும்‌ இருப்பார்கள்‌” என்றார்‌ (19:30). 

இதற்கு அடுத்ததாக இயேசு இந்த சத்தியத்தை விவரிக்கும்படி 
வித்தியாசப்பட்ட வெளிச்சத்தில்‌ திராட்சத்தோட்டத்தில்‌ பணிபுரியும்‌ 
வேலையாட்களைக்‌ குறித்த உவமையாக விளக்கப்படுத்துறொர்‌ (20:1-16). 
செய்யும்‌ ஊழியத்தைக்‌ குறித்து கொண்டுள்ள தவறான உள்நோக்கத்தைக்‌ 





குறித்து தம்முடைய சீஷர்களை எச்சரிப்பதே அவரது நோக்கம்‌. தனக்கு 
பிரதிபலனை எதிர்பார்த்து ஒருவர்‌ ஊழியஞ்செய்யக்‌ கூடாது. இரட்சிப்பு 
என்பது கிருபையைச்‌ சார்ந்தது; அது நற்கிரியைகளினிமித்தம்‌ கொடுக்கப்படும்‌ 
வெகுமதியல்ல (எபேசியர்‌ 2:8-10). ஒருவர்‌ மற்ற ஊழியர்களோடு ஒப்பிட்டு 
குன்னைப்‌ பேசக்கூடாது அல்லது மற்றவர்களுக்கு கிடைக்கும்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பார்த்து பொறாமை கொள்ளக்‌ கூடாது. 

வசனம்‌ 1. பரலோக ராஜ்யம்‌ ... ஒப்பாயிருக்கிறது என்னும்‌ 
சொற்றொடர்‌, அல்லது அதுபோன்ற வார்த்தைகள்‌, பரலோகராஜ்யத்தை 
மற்றவைகளோடு ஒப்பிட்டுக்காட்ட இயேசுவால்‌ பெரும்பாலும்‌ உவமையாக 
அறிமுகப்படுத்தப்படும்‌ (13:24, 31, 33, 44, 45, 47; 18:23; 22:2; 25:1). இந்த 
வசனப்‌ பகுதியில்‌, பரலோகராஜ்யத்தை திராட்சத்தோட்டக்காரனுக்கு 





42 


ஒப்பிட்டுப்‌ பேசுவதில்லை, மாறாக தோட்டக்காரன்‌ பணிக்கு அமர்த்தும்‌ 
வேலைக்காரர்களின்‌ அவசியம்‌ குறித்த சூழலை ஓப்பிட்டுப்பேசப்படுகிறது. 
ஆகிலும்‌, தோட்டக்காரனின்‌ தயவையும்‌ நல்ல எண்ணத்தையும்‌ அவனுடைய 
உண்மைத்துவம்‌ போதிக்கப்படும்‌ பாடத்தைக்‌ கொண்டு அறிகிறோம்‌. 

“பரலோகராஜ்யம்‌,” “தேவனுடைய ராஜ்யம்‌,” “என்னுடைய ராஜ்யம்‌,” 
மற்றும்‌ “ராஜ்யம்‌” ஆதிய அனைத்தும்‌ ஒரே நிறுவனத்தைக்‌ தான்‌ குறிப்பிடுகிறது, 
ஒவ்வொரு சொற்றொடரின்‌ சந்தர்ப்பப்‌ பொருளையும்‌ பரிசீலிக்க வேண்டும்‌. 
இந்த வார்த்தைகள்‌ ஏதோ வரப்போகிற, நித்திய ஒன்றைக்‌ குறிப்பதில்லை, 
மாறாக இப்போதும்‌ செயல்படுகிற தேவனுடைய ஆளுகையைக்‌ குறிக்றெது. 
யோவான்‌ ஸ்நானன்‌ வந்து, “மனந்திரும்புங்கள்‌, பரலோக ராஜ்யம்‌ 
சமீபித்திருக்றெது” என்று பிரசங்கித்தார்‌ (3:2). “காலம்‌ நிறைவேறிற்று, 
தேவனுடைய ராஜ்யம்‌ சமீபமாயிற்று; மனந்திரும்பி, சுவிசேஷத்தை 
விசுவாசியுங்கள்‌” என்றார்‌ (மாற்கு 1:15). அவர்கள்‌ ஒரே ராஜ்யத்தைத்தான்‌ 
அறிவித்தார்கள்‌, அது சமீபித்திருக்கிறது என்றும்‌ சொன்னார்கள்‌. இயேசு தமது 
அப்போஸ்தலரிடம்‌ ராஜ்யம்‌ பலத்தோடே வருவதை அவர்கள்‌ பார்ப்பார்கள்‌ 
என்று வாக்குறுதியளித்தார்‌ (மாற்கு 9:1). தாம்‌ பரமேறிச்‌ செல்லுவதற்கு முன்‌, 
அந்த மனுஷர்களில்‌ பதினோரு பேரிடத்தில்‌ - யூதாஸ்‌ காரியோத்‌ அப்பொழுது 
அவர்களிடத்தில்‌ இல்லை - “பிதாவானவர்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணினதைப்‌” 
பெறும்படி எருசலேமில்‌ காத்திருக்கும்படி சொன்னார்‌ (நடபடிகள்‌ 1:4). 
இது பரிசுத்த ஆவியினால்‌ பெறும்‌ ஞானஸ்நானம்‌ அவர்களை பெலப்படுத்தி 
“யூதேயாவிலும்‌ சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌” கிறிஸ்துவுக்கு 
சாட்சிகளாக இருக்கும்படி கொடுக்கப்பட்டது ரடபடிகள்‌ 1:8). இந்த 
வாக்குத்தத்தம்‌ பெந்தெகோஸ்தே நாளில்‌ நிறைவேறியது (நடபடிகள்‌ 2). அந்த 
நாளில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ (அவர்கள்‌ மேல்‌) வந்தார்‌, அப்போஸ்தலர்கள்‌ 
அற்புத வல்லமைகளைப்‌ பெற்றார்கள்‌, தேவனுடைய பரலோகராஜ்யம்‌ வந்தது 
(நடபடிகள்‌ 2:29-41; 1 கொரிந்தியர்‌ 15:20-28; கொலோசெயர்‌ 1:13; எபிரெயர்‌ 
12:28). 

தோட்டக்காரன்‌ (௦104880189) என்பது ஒரு தொகுப்பு வார்த்தை இதன்‌ 
நேரடிப்‌ பொருள்‌ “வீட்டெஜமான்‌.” பெரும்பாலும்‌, உவமைகளில்‌, அது 
இயேசுவுக்கோ அல்லது தேவனுக்கோ குறிப்பிடப்பட்டது (10:25; 13:27; 20:1; 
21:33; லூக்கா 13:25; 14:21). ஆஸ்தியும்‌ அதிகாரமும்‌ மிக்க ஒரு மனிதனை 
அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. இந்த உவமையில்‌, “தோட்டக்காரனுக்கு” 
வேலைக்காரர்களைக்‌ கண்காணிக்கிற ஒரு “காரியக்காரன்‌” இருந்தான்‌ (20:8), 
அகிலும்‌ அவனும்‌ ஆட்களை வேலைக்கு அமர்த்துறெ காரியத்தில்‌ போதியளவு 
இடம்‌ பெற்றிருந்தான்‌. 

திராட்சத்‌ தோட்டங்கள்‌ பலஸ்தீனா பகுதியில்‌ ஒரு சாதாரண காட்சியாக 
இருக்கும்‌; அவைகள்‌ பெரும்பாலும்‌ மலைப்பகுதிகளில்‌ பயிரிடப்பட்டன. 
பழைய ஏற்பாட்டில்‌, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட தேசத்தில்‌ வெற்றி 
என்னப்படுவது ஒருவர்‌ தனது சொந்த அத்திமரத்தையும்‌ ஒலிவமரத்தையும்‌ 
திராட்சத்‌ தோட்டங்களையும்‌ கொண்டிருப்பதைச்‌ சார்ந்திருந்தது 
(உபாகமம்‌ 6:11; யோசுவா 24:13; 1 இராஜாக்கள்‌ 4:25; 2 இராஜாக்கள்‌ 
18:31; யோவேல்‌ 1:12; 2:22). எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, இஸ்ரவேலர்‌ சில 
நேரங்களில்‌ தேவனுடைய திராட்சச்‌ செடி அல்லது திராட்சத்‌ தோட்டம்‌ 














43 


என்று சித்தரிக்கப்படுகின்றனர்‌ (ஏசாயா 5:1-7; எரேமியா 2:21; 12:10; ஓசியா 
10:1). புதிய ஏற்பாட்டில்‌, திராட்சத்‌ கோட்டங்கள்‌ இயேசுவின்‌ உவமைகளில்‌ 
அதிகமாய்‌ பயன்படுத்தப்பட்டது (20:1; 21:28, 33; லூக்கா 13:6). திராட்சச்‌ 
செடி அல்லது திராட்சத்‌ கோட்டம்‌ என்பது கிறிஸ்துவின்‌ சபையையும்‌ 





அடையாளப்படுத்த பயன்படுத்தப்பட்டது (யோவான்‌ 15:1-11; 1 கொரிந்தியர்‌ 
9:7). 

வீட்டெஜமானாகிய அவன்‌ குன்‌ தோட்டத்துக்கு வேலையாட்களை 
அமர்த்த அதிகாலையே புறப்பட்டான்‌. தினசரி கூலி வேலை 
செய்பவர்களுக்கு சந்தைவெளிதான்‌ வழக்கமாக கூடுமிடமாக இருந்தது 
(20:3). இந்த வேலையாட்கள்‌, வழக்கமாக படிப்பறிவில்லாதவர்களாயும்‌ 
திறனற்றவர்களாயும்‌ இருந்தனர்‌, அவர்கள்‌ சமுதாயப்பொருளாதாரம்‌ 
எனும்‌ ஏணியில்‌ கீழிருந்தனர்‌. அவர்கள்‌ பெரும்பாலும்‌ குறைவான கூலி 
பெறுவோராயும்‌ தவறாக நடத்தப்படுவோராயுமிருந்தனர்‌ (மல்கியா 3:5; 
யாக்கோபு 5:4). அவர்கள்‌ முறையாய்‌ நடத்தப்படுவதற்கு உத்திரவாதமளிக்கத்‌ 
தக்க கட்டளைகளைத்‌ தேவன்‌ கொடுத்திருந்தார்‌ (லேவியராகமம்‌ 19:13; 
உபாகமம்‌ 24:14, 15). 


வேலை நாள்‌ ஒவ்வொன்றும்‌ மூன்று மணி நேரக்‌ கணக்குப்படி நான்கு கால்‌ 





பகுதிகளாகக்‌ கணக்டெப்‌ பட்டது. அது விடியற்காலம்‌ 6.00 மணி அல்லது சூரிய 
உதயத்தில்‌ தொடங்கி, பன்னிரண்டு மணி நேரத்தில்‌, அதாவது சூரிய அஸ்தமன 
நேரமாகிய மாலை 6.00 மணிக்கு முடியும்‌ (சங்கதம்‌ 104:20-23; யோவான்‌ 11:9). 
தால்முத்தில்‌ இதை வேலையாள்‌ எஜமானுடைய நேரத்துக்கு வேலைக்குப்‌ 
போய்‌ தன்‌ சொந்த நேரத்துக்குத்திரும்புவான்‌ என்று சொல்லுகிறது. இந்த 
உவமையில்‌, வேலை சந்தை வெளியில்‌ வேலைக்காரர்களை நியமித்த நேரத்தில்‌ 
துவங்கி, சாயங்காலத்தில்‌ முடிவு பெறுறெது.2 

பலஸ்தனாவில்‌, திராட்சப்பழ அறுவடை வழக்கமாக ஆகஸ்ட்‌ செப்டம்பர்‌ 








மாதங்களில்‌ நடைபெறும்‌, அப்போது சீதோஷ்ண நிலை இன்னமும்‌ 
வெப்பமாகவே இருக்கும்‌ (20:12). இந்த நாளிலே எஜமானன்‌ ஐந்து முறை சந்தை 
வெளிகளில்‌ போய்‌ வேலைக்கு ஆட்களை அமர்த்தினான்‌ (20:1, 3, 5, 6. மழை 
விழுவதற்கு முன்‌ தனது திராட்சப்பழ அறுவடையை துரிதப்படுத்தி முடிக்க 
அவன்‌ முயன்றிருக்கலாம்‌. முதல்‌ மழை செப்டம்பர்‌ முடிவு வாக்கில்‌ துவங்கும்‌, 
அது நீண்ட கோடை காலத்து வரட்சியை முடிவுக்கு கொண்டுவரும்‌. 

வசனம்‌ 2. முதல்‌ முறை வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுடனான 








எஜமானனின்‌ ஒப்பந்தம்‌ ஒரு நாள்‌ கூலியாக ஒரு பணமாக இருந்தது. 
ஒரு நாள்‌ கூலியாக வழக்கமாக ரோம அரசின்‌ வெள்ளிக்காசு, (பணம்‌) 
தான்‌ சம்பளமாக அளிக்கப்பட்டது.” ரோம போர்ச்‌ சேவகனுக்கும்‌ இதே 
காசுதான்‌ சம்பளமாக வழங்கப்பட்டது.” தங்களுக்குள்ளாக ஒப்பந்தம்‌ செய்து 
கொண்ட பின்‌, வீட்டெஜமான்‌ தனது தோட்டத்தில்‌ வேலை செய்யும்படி 
வேலைக்காரர்களை அனுப்பி வைத்தான்‌. 

வசனம்‌ 3. வீட்டெஜமான்‌ மூன்றாம்‌ மணி வேளையில்‌ (காலை 
9.00 மணிக்கு) சந்தை வெளிக்குப்‌ போனான்‌. அவன்‌ போனபோது, சும்மா 
நிற்கிற சிலரைப்‌ பார்க்கிறான்‌, தங்களை வேலைக்குக்‌ கூப்பிட யாராவது 
வருவார்கள்‌ என எதிர்பார்த்து காத்திருந்தனர்‌. அக்கால உலகில்‌ ஜனங்கள்‌ 





அன்றாட வேலைக்கு அமர்த்தப்பட்டு அந்த நாளின்‌ மாலையில்‌ தங்களுடைய 


44 


கூலியைப்‌ பெற்றுக்‌ கொள்வார்கள்‌. இந்த சம்பாத்தியங்கள்‌ அந்த நாளின்‌ 
அவர்களுடைய தேவைகளுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது (6:11). 
வேலை கிடைக்காமல்‌ போகுமானால்‌, அவர்களுடைய அன்றைய உணவுக்கு 
வழியிருக்காது; எனவே வேலைக்காரர்கள்‌ சந்தைவெளிகளில்‌ காத்திருந்து 
யாராவது தங்களை வேலைக்கு அமர்த்துவார்களா என எதிர்பார்த்திருந்ததாக, 
இந்த உவமையில்‌ சொல்லப்படுகிறது.” 

வசனம்‌ 4. நம்பிக்கையோடு காத்திருந்த அவர்களைப்‌ பார்த்து 
வீட்டெஜமான்‌, நீங்களும்‌ திராட்சத்‌ தோட்டத்துக்குப்‌ போங்கள்‌, 
நியாயமானபடி உங்களுக்குக்‌ கூலி கொடுப்பேன்‌ என்றான்‌. “நீங்களும்‌” எனும்‌ 
வார்த்தை ஒரு வலியுறுத்தலாகக்‌ சொல்லப்பட்டது. மூன்று மணி நேரத்துக்கு 
முன்பு பணியமர்த்தப்பட்டவர்களுடன்‌ போய்‌ சேர்ந்து கொள்ளும்படி 
அவன்‌ சொன்னான்‌. “நியாயமானபடி உங்களுக்குக்‌ கூலி கொடுப்பேன்‌” 
(NASB), என்பது மற்ற மொழிபெயர்ப்புகளில்‌, “திருப்திகரமான கூலியைக்‌ 
கொடுப்பேன்‌” (TEV; NEB; REB) என்றுள்ளது. வேலைக்காரர்கள்‌ இராட்சத்‌ 
தோட்டக்காரன்‌ நியாயமாக நடந்து கொள்வான்‌ என்ற நம்பிக்கையில்‌ 
அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும்‌ ஏற்றுக்‌ கொள்ள ஒப்புதல்‌ 
அளித்தனர்‌. லியோன்‌ மோரீஸ்‌ குறிப்பிடுகையில்‌, இந்த வேலைக்காரர்கள்‌ 
தாமதமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டதால்‌, முழுநாள்‌ கூலியை அவர்கள்‌ 
கோரியிருக்க முடியாது என்று நினைக்கிறார்‌. தங்களுக்கு உரிய கூலியை அந்த 
மனிதன்‌ பணமாகக்‌ கொடுப்பான்‌ என்று அவர்கள்‌ புரிந்திருந்தார்கள்‌.” 

வசனம்‌ 5. வீட்டெஜமான்‌ ஆறாம்‌ மணி மற்றும்‌ ஒன்பதாம்‌ மணி 
வேளைகளிலும்‌ (மதியம்‌ 12.00 மணி மற்றும்‌ 3.00 மணி மாலை) போய்‌ அதே 
ஒப்பந்தத்துடன்‌ மூன்றாம்‌ மணியில்‌ வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கான 
கூலியைப்‌ போலவே பேசி மேலும்‌ சிலரை வேலைக்கு அமர்த்தினான்‌. 

வசனம்‌ 6. பதினோராம்‌ மணி வேளையில்‌ (மாலை 5:00 மணி) 
வேலை நேரம்‌ முடிவுபெற ஓரே ஒரு மணிநேரம்‌ இருக்கையில்‌ - இன்னும்‌ 
வேலை கிடைக்காமல்‌ இருந்த சிலரை சந்தை வெளியிலிருந்து வேலைக்கு 
அனுப்பினான்‌. அவன்‌ அவர்களைப்‌ பார்த்து, நீங்கள்‌ பகல்‌ முழுவதும்‌ இங்கே 
சும்மா நிற்றெதென்ன? என்று கேட்டான்‌. இந்தக்‌ கேள்வி ஒருவேளை 
அவர்களின்‌ வெளிப்படையான சோம்பல்‌ தனத்தை கடிந்து கொள்வதாகவோ 
அல்லது அவர்கள்‌ வேலைகடைக்காமலிருந்த காரணத்தை குறித்தோ விளக்கம்‌ 
கேட்டிருக்கலாம்‌. 





வசனம்‌ 7. அதற்கு அவர்கள்‌ ஒருவரும்‌ தங்களுக்கு வேலையிடவில்லை 
என்று சொன்னார்கள்‌. அவர்களுக்கு வேலை கிடைக்கப்‌ பெறாமைக்கு வேறு 
எந்த காரணத்தையும்‌ வசனப்பகுதி குறிப்பிடுவதில்லை. வீட்டெஜமான்‌ 
அவர்களிடம்‌, நீங்களும்‌ திராட்சத்தோட்டத்துக்குப்‌ போங்கள்‌ என்று 
சொன்னான்‌. வசனம்‌ 4ல்‌ உள்ளது போலவே “நீங்களும்‌” எனும்‌ பதம்‌ 
வலியுறுத்தப்பட்டது. நாள்‌ முழுவதும்‌ வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுடன்‌ 
அவர்களும்‌ சேர்ந்து வேலை செய்யும்படி சொன்னான்‌. இந்த நிகழ்ச்சியில்‌ 
பணம்‌ எவ்வளவு என்று எதுவும்‌ குறிப்பிடவில்லை. மிகவும்‌ எதிர்பார்ப்போடு, 
இவர்களும்‌ தங்களுக்கு நியாயமான கூலி ஈடுகட்டப்படும்‌ என்ற நம்பிக்கையில்‌, 
சந்தோஷத்தோடே வேலையை ஒப்புக்‌ கொண்டார்கள்‌. மற்ற வேலையாட்கள்‌ 
பெறுவதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டுமே தங்களுக்கு அளிக்கப்படும்‌ 


45 


என்று அவர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌, அவர்களுடைய குடும்பத்துக்கு மிக 
அதிகமான தேவையுமிருக்கத்தான்‌ செய்தது. 

வசனம்‌ 8. பன்னிரெண்டு மணி நேர வேளை முடிவுற்ற போது, 
தோட்டத்து எஜமான்‌ தனது காரியக்காரனிடம்‌, நீ வேலையாட்களை 
அழைத்து, பிந்தி வந்தவர்கள்‌ தொடங்கி முந்தி வந்தவர்கள்‌ வரைக்கும்‌ 
அவர்களுக்குக்‌ கூலி கொடு என்றான்‌. அந்நந்த நாள்‌ வேலை முடிந்தவுடனே 
கூலியைக்‌ கொடுத்து அவர்கள்‌ பசியோடு போகாதபடி பார்த்துக்‌ கொள்வது 
அவர்களின்‌ பழக்கம்‌ (லேவியராகமம்‌ 19:13; உபாகமம்‌ 24:14, 15; காண்க 
மத்தேயு 6:11). முதலில்‌ வேலைக்கு அமர்த்தப்பட்ட வர்கள்‌ முதலில்‌ கூலியைப்‌ 
பெற வேண்டும்‌ என்ற எதிர்பார்ப்பும்‌ இருக்கும்‌. மாற்றப்பட்ட வரிசையில்‌ 
கூலிகொடுக்கப்படுவதால்‌ அது உவமையின்‌ எஞ்சிய பகுதியில்‌ வரும்‌ 
உரையாடலுக்கு அடிப்படையாயிருக்கிறது. இந்த வரிசையில்‌ பரீசிலிக்கப்பட 
வேண்டிய உபதேசம்‌: “இவ்விதமாக, பிந்தினோர்‌ முந்தினோராயும்‌, முந்தினோர்‌ 
பிந்தினோராயும்‌ இருப்பார்கள்‌” (20:16; காண்க 19:30). முதல்‌ கூட்டத்தையும்‌ 
கடைசி கூட்டத்தையும்‌ மட்டுமே குறிப்பாகக்‌ குறிப்பிட்டிருப்பதால்‌, ஐந்து 
கூட்ட மக்களுக்கும்‌ கூலி கொடுக்கப்பட்டி ருப்பது தெளிவாகிறது. 

வசனம்‌ 9. பதினோராம்‌ மணி வேளையில்‌ வேலை செய்ய 





வந்தவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு பணம்‌ பெற்றனர்‌. பன்னிரண்டு 
மணி நேர வேலையில்‌ அவர்கள்‌ ஒரு மணி நேரம்‌ மட்டுமே வேலை 
செய்துள்ளனர்‌ ஆனால்‌ ஒரு நாள்‌ முழுவதற்குமான கூலியைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டனர்‌. வீட்டெஜமானுடைய இரக்கத்தின்‌ செயலைக்கண்டு 
அவர்கள்‌ நிச்சயமாக நன்றியுள்ளவர்களாயிருந்திருப்பார்கள்‌. கடைசியாக 
வந்தவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட கூலியை முதலில்‌ வந்தவர்கள்‌ 
சாட்சியிடத்தக்கதாக அங்கே இருந்தார்கள்‌. 

வசனம்‌ 10. முந்தி அமர்த்தப்பட்ட வர்கள்‌ வந்து காலையிலே அவர்கள்‌ 
ஒப்புக்‌ கொண்டதற்கு மேலாக காரியக்காரனிடத்திலிருந்து அதிகக்‌ கூலி 
கிடைக்கும்‌ என்று எண்ணினார்கள்‌ (20:2). அவர்களுக்கு ஏமாற்றம்‌ 
உண்டாகத்தக்கதாக, அவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு பணம்‌ 
மட்டுமே பெற்றார்கள்‌, கிரேக்க மொழியில்‌, “அவர்களும்‌ கூட” வேலைக்கு 
அமர்த்தப்பட்ட மற்றவர்களைப்‌ போலவே வாங்கினார்கள்‌ என்று வலியுறுத்தி 
சொல்லப்பட்டது. 

வசனம்‌ 11. காரியக்காரன்‌ கூலியைக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கையில்‌, 
வீட்டெஜமானும்‌ அருகில்‌ நின்று கொண்டு, நடப்பதை கவனித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அவன்‌ தன்னுடைய ஓப்பந்தத்தைக்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தும்‌, முந்தி அமர்த்தப்பட்ட வர்கள்‌ தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
கூலியைக்‌ குறித்து முறுமுறுத்தார்கள்‌. இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள 
கிரேக்க வார்த்தை (2௦௭220) எனப்பட்டது, அது எதைக்‌ குறிக்கிககதோ அதை 
உச்சரிக்கக்‌ கூடிய வகையில்‌ காணுகிறது. ஆங்கிலத்தில்‌ (தமிழிலும்‌), நாம்‌ அதை 
“தெளிவாகக்‌ கேட்க கூடாத அளவுக்கு மெதுவாகப்‌ பேசுதல்‌, ” “முறுமுறுத்தல்‌” 
அல்லது “முணுமுணுத்தல்‌” என்று சொல்லலாம்‌.” இது சற்று ஆச்சரியமாக 
இருக்கிறது ஏனெனில்‌ தாங்கள்‌ மேற்கொண்டு வேலைசெய்ய சார்ந்திருக்க 
வேண்டிய வீட்டெஜமானிடம்‌ அவர்கள்‌ முறுமுறுத்தார்கள்‌. 











வசனம்‌ 12. இந்த வேலைக்காரர்கள்‌, பகலின்‌ கஷ்டத்தையும்‌ வெயிலின்‌ 


46 


உஷ்ணத்தையும்‌ சகித்தவர்களானதால்‌, ஒரு மணி நேரம்‌ மட்டுமே 
வேலை செய்தவர்களோடு தங்களை சமமாக்கினதற்காக ஒன்று சேர்ந்து 
முறுமுறுத்தார்கள்‌. அதிகாலை 6.00 மணிக்கு வேலைக்கு வந்தவர்கள்‌ 
தங்களை வேலைக்கு அமர்த்தியவன்‌ மீது இரண்டு குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொன்னார்கள்‌. முதலாவதாக, பன்னிரண்டு மணிநேர வேலைக்கும்‌ 
ஒருமணி நேர வேலைக்குமுள்ள வித்தியாசத்தைப்பாராமல்‌ அநியாயம்‌ 
செய்து விட்டான்‌. இரண்டாவதாக, மாலைப்‌ பொழுதின்‌ குளுமையையும்‌ 
வெயிலின்‌ உஷ்ணத்தையும்‌ உணராமல்‌, அதற்கேற்ப அவன்‌ பரீசீலிக்க 
வில்லை என்று குற்றப்படுத்தினார்கள்‌. “வெயிலின்‌ உஷ்ணம்‌” (48007) என்பது 
வறுத்தெடுக்கும்‌ சூரிய வெயிலைக்‌ குறிக்கிறது. ஆயினும்‌, அது கிழக்கிலிருந்து 
குகிக்கிற உஷ்ணக்காற்றையும்‌ அடையாளப்படுத்தியது, அது “சிராக்கோ” 
என்றும்‌ அறியப்பட்டிருந்தது. தடுக்கிற உஷ்ணம்‌ “சில சமயங்களில்‌ வேலை 
செய்கிறவர்களை தோட்டத்திலிருந்து விரட்டியடிக்கக்‌ கூடியதாயும்‌” 
இருந்துள்ளது.” 

வசனங்கள்‌ 13-15. வீட்டெஜமானுக்கு எந்த மரியாதையும்‌ கொடுக்காமல்‌ 
வேலைக்காரர்கள்‌ அவனிடம்‌ பேசுகின்றனர்‌ (20:12). அதற்கு மாறாக, 
அவன்‌ அவர்களில்‌ ஒருவனிடம்‌ பேசும்‌ போது, சிநேகிதனே (hetairo5) 
என்றழைத்தான்‌. இந்தப்பதும்‌ “பெயர்‌ தெரியாத ஒருவனிடம்‌ பேசும்போது 
பொதுவாகக்‌ குறிப்பிடும்‌ சொல்‌.” இது வஞ்சப்‌ புகழ்ச்சி அணியில்‌, ஒருவனை 
கடிந்து கொள்வதற்கும்‌ பயன்படுத்தும்‌ வார்த்தை (22:12; 26:50), இங்கு இந்தப்‌ 
பொருளில்தான்‌ பேசப்பட்டிருக்கலாம்‌. இந்த வார்த்தை நhர/05, என்பதிலிருந்து 
வித்தியாசப்படுத்திப்‌ பார்க்கப்பட வேண்டியது, ஏனெனில்‌ வேலைக்கு 
அமர்த்தப்பட்ட ஒருவன்‌ அமர்த்தியவனுக்கு சமமாக சிநேதிதனாய்‌ இருக்க 
முடியாது. வேலை செய்யுமிடத்தில்‌ கடைப்பிடிக்கவேண்டிய நன்னெறிக்‌ 
கோட்பாட்டின்படி, இந்த வீட்டெஜமானன்‌ செய்தது போன்ற தயவை 
ஏழைகள்‌ எதிர்பார்க்க முடியாது, ஏழைகள்‌ அவனுடைய கூலி கொடுத்த 
தன்மையை தங்களுடைய வேலைக்குக்‌ கிடைத்த “கிருபை” என எண்ணினர்‌. !! 

வீட்டெஜமான்‌ சொல்லும்போது, நான்‌ உனக்கு அநியாயஞ்‌ 
செய்யவில்லை; நீ என்னிடத்தில்‌ ஒரு பணத்துக்குச்‌ சம்மதிக்கவில்லையா? 
என்றான்‌. அவர்கள்‌ துவக்கத்தில்‌ செய்து கொண்ட நிபந்தனையை 
நினைவுறுத்தினான்‌. அவர்கள்‌ ஒப்புக்கொண்ட பணத்தை அவர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்ததால்‌ அவன்‌ அவர்களை வஞ்சிக்கவில்லை. 

அந்த மனிதன்‌ தொடர்ந்து, உன்னுடையதை நீ வாங்கிக்‌ கொண்டு போ 
என்றான்‌. இந்த மனுஷர்களுக்கு அவன்‌ எந்த வித அநியாயமும்‌ செய்யாத 
படியால்‌, அவர்கள்‌ தங்களின்‌ நியாயமான கூலியைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
திருப்தியடைந்திருக்க வேண்டும்‌. அவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ பெற்றுக்‌ 
கொண்ட பணம்‌ அவர்களுடைய குடும்பச்‌ செலவுக்குப்‌ போதுமானது. 

வீட்டெஜமான்‌ தொடர்ந்து, உனக்குக்‌ கொடுத்தது போலப்‌ பிந்தி 
வந்தவனாகிய இவனுக்கும்‌ கொடுப்பது என்னுடைய இஷ்டம்‌, என்று 
சொன்னான்‌. கடைசியாக வேலைக்கமர்த்தப்பட்டவர்கள்‌ மேல்‌ அவன்‌ 
கருணையாய்‌ இருந்தான்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. ஒரு மணி நேரத்துக்காக 
மாத்திரம்‌ அவர்களுக்குக்‌ கூலி கொடுத்திருந்தால்‌ அவர்களுடைய 
குடும்பங்களின்‌ தேவைகளுக்கு அது போதுமானதாய்‌ இருந்திருக்காது. 


47 


முதல்‌ வேலைக்காரர்களை அவர்களின்‌ இடத்தில்‌ சரியாக வைத்தவனான, 
வீட்டெஜமான்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டான்‌: என்னுடையதை என்‌ 
இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரமில்லையா? அவனுடைய பணத்தைக்‌ 
கொண்டு அவன்‌ இஷ்டப்படி செய்தபோது, அவன்‌ தவறு செய்வதாக 
அவன்‌ குற்றஞ்சாட்டப்பட்டது ஏன்‌? நிச்சயமாகவே, அவனுடைய 
வேலைக்காரர்களுக்கு ஈடு செய்ய அவன்‌ உரிமையைக்‌ கொண்டிருந்தான்‌ 
- அவனுக்காக எப்போது வேலை செய்யத்துவங்கினார்கள்‌ என்பது ஒரு 
பொருட்டல்ல - எவ்வளவு பணம்‌ வேண்டுமானாலும்‌ அவன்‌ விரும்புவது 
போல கொடுக்கலாம்‌. 

முடிவாக அந்த மனுஷன்‌ நான்‌ தயாளனாயிருக்கிறபடியால்‌, நீ 
வன்கண்ணனாயிருக்கலாமா? என்றான்‌.  “வன்கண்ணன்‌” என்பதற்கு 
கிரேக்க மொழியிலிருந்து (௨௦௪௦8) வழக்கமாக “பொல்லாங்கன்‌” என்று 
மொழிபெயர்க்கப்படும்‌ (காண்க 187). எப்படியிருப்பினும்‌, “பொல்லாங்கான 
கண்ணுடையவன்‌” (தீமையான கண்‌) என்பது “கஞ்சன்‌, ” “பேராசையுடையவன்‌” 
அல்லது “வன்கண்ணண்‌” என்றெல்லாம்‌ பொருள்படும்‌ (6:23 க்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). “தயாளன்‌” எனும்‌ வார்த்தை பெரும்பாலும்‌ 
“நல்லவன்‌” (எஓtho5) என்று பொருள்படும்படி மொழிபெயர்க்கப்படுகிறது 
(காண்க 187). இதற்கு முந்தின அதிகாரத்தில்‌ இந்தப்‌ பதம்‌ காணுறெது, 
அங்கே இயேசு தேவனைத்‌ தவிர “நல்லவன்‌ ஒருவனுமில்லையே” என்று 
சொன்னார்‌ (19:17). முந்தின வேலைக்காரர்களைக்‌ காட்டிலும்‌ கடைசியில்‌ 
வந்தவர்கள்‌ சில மணி நேரம்‌ மட்டுமே வேலை செய்தார்கள்‌ என்பதைக்‌ 





கொண்டு அவர்களுக்குக்‌ காட்டப்பட்ட தயாள குணம்‌ தான்‌ பிரச்சனை. 
வன்கண்‌ என்பது காரண காரியங்களை அடிப்படையாகக்‌ கொண்டதல்ல; சுய 
நலத்திலிருந்து அது எழும்புகிறது. 

வசனம்‌ 76. இயேசு பிந்தினோர்‌ முந்தினோராயும்‌, முந்தினோர்‌ 
பிந்தினோராயும்‌ இருப்பார்கள்‌ என்று சொல்லி இந்த உவமையை முடித்தார்‌. 
இந்த வாக்கியம்‌ 19:30 உடன்‌ ஓத்தது; இந்த வார்த்தைகள்‌ உவமைக்கு 
புத்தகத்தின்‌ இருபுறமும்‌ வைக்கப்படும்‌ “அணைப்புப்‌ பொருள்‌” போன்றது. 
அகன்‌ சிரமமான வார்த்தைகள்‌, பின்‌ வரும்‌ அமைப்பைக்‌ கொண்டுள்ளது. 


Al: “முந்தினோர்‌ அநேகர்‌ பிந்தினோராயும்‌, 
1: பிந்தினார்‌ முந்தினோராயிருப்பார்கள்‌” (19:30). 
B2: இவ்விதமாக, பிந்தினோர்‌ முந்தினோராயும்‌ 
A2: முந்தினோர்‌ பிந்தினோராயுமிருப்பார்கள்‌” (20:16). 


பேதுரு கேட்ட கேள்விக்கு சொல்லப்பட்ட உவமை (19:27), 
சம்பந்தப்பட்டது. அவருக்கும்‌, அவரை ஓத்த மனதுடையோருக்கும்‌ 
இயேசு, இராஜ்யத்தில்‌ ஊழியம்‌ செய்வதற்கு என்ன கிடைக்கும்‌ என்று 
கவலைப்படவேண்டாம்‌ என்று சொன்னார்‌. மாறாக, அவர்‌ எதைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டுள்ளாரோ அதிலே நன்றியுள்ளவராயிருக்க வேண்டும்‌. இயேசுவைப்‌ 
பின்பற்றுவோர்‌ இராஜ்யத்திலே பின்னதாக (காமதமாக) வருவோரைக்‌ 
குறித்து முறுமுறுக்கக்‌ கூடாது. மாறாக, அவர்கள்‌ (இராஜ்யத்துக்குள்‌) நுழைய 
ஏதுவானதற்காக மகிழ்ச்சியும்‌ அடைய வேண்டும்‌. அவர்கள்‌ அந்தப்‌ பொறுப்பு 
யாரிடம்‌ இருக்றெதோ அவருக்கே உரிய காரியமாக பிரதிபலனை விட்டுவிட 


48 


வேண்டும்‌. கிறிஸ்துவே நியாயாதிபதியாய்‌ இருப்பார்‌; விசுவாசமுள்ளவர்கள்‌ 
மேல்‌ அவர்தமது பிரஇபலன்களையும்‌, அவிசுவாசிகள்‌ மேல்‌ தமது 
தண்டனையையும்‌ அறிவிப்பார்‌. ஒருவர்‌ ராஜ்யத்துக்குள்‌ நுழையும்‌ போது, 
அவருடைய வெகுமதியானது சியைக்கான கூலி அல்ல, மாறாக அது அவருக்கு 
கிருபையின்‌ அன்பளிப்பாக வருகிறது. கர்த்தருடைய ராஜ்யம்‌ “கிருபையின்‌ 
எல்லைக்குட்பட்டது.” அனைத்து பிரஜைகளும்‌ ஒரேமாதிரியாகத்‌ தான்‌ ஏற்றுக்‌ 





கொள்ளப்படுகிறார்கள்‌. எந்த ஒருவரும்‌ மற்றவர்களுக்கு மேலான ஸ்தானத்தில்‌ 
வைக்கப்படுவதில்லை. இயேசு இராஜ்யத்திலே விசேஷ பிரதிபலன்களை 
குறிப்பிட்டி ருந்தாலும்‌ (5:19; 10:41, 42; 19:28), பொதுவான பிரதிபலனை 
பொறுத்தமட்டில்‌ இராஜ்யத்தில்‌ நுழைவதும்‌, பங்கு பெறுவதும்‌, எல்லா 
பிரஜைகளுக்கும்‌ சமமானதே.!3 


எதிர்வரும்‌ இயேசுவின்‌ மரணம்‌ குறித்த 
மூன்றாவது அறிவிப்பு (20:17-19) 


இயேசு எருசலேமுக்குப்‌ போகும்போது, வழியிலே பன்னிரண்டு 
சீஷரையும்‌ தனியே அழைத்து, 

இதோ எருசலேமுக்குப்‌ போகிறோம்‌; மனுஷகுமாரன்‌ பிரதான 
ஆசாரியரிடத்திலும்‌ வேதபாரகரிடத்திலும்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌; 
அவர்கள்‌ அவரை மரண ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்து, 

அவரைப்‌ பரியாசம்‌ பண்ணவும்‌, வாரினால்‌ அடிக்கவும்‌, சிலுவையில்‌ 
அறையவும்‌ புறஜாதியாரிடத்திலும்‌ ஒப்புக்‌ கொடுப்பார்கள்‌; ஆகிலும்‌ 
மூன்றாம்‌ நாளிலே அவர்‌ உயிரோடே எழுந்திருப்பார்‌ என்றார்‌. 


தாழ்மையும்‌ உயாவுமாகிய (20:16) மையக்‌ கருத்து இயேசுவின்‌ 
வாழ்க்கையில்‌ முன்னுதாரணமாக இருந்துள்ளது. பரியாசத்துக்குரிய 
மரணத்தில்‌ “கடைசியாக இருப்பார்‌, ஆகிலும்‌, உயிர்த்தெழுதலில்‌ அவரே 
“முதலாமவராக” இருப்பார்‌. வந்து கொண்டிருக்கும்‌ மரணத்தைக்‌ குறித்து 
பன்னிருவருக்கும்‌ அவர்‌ இப்பொழுது மூன்றாம்‌ முறையாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(16:21; 17:22, 23; 20:18, 19).'* தாம்‌ சிலுவையிறையப்படும்‌ நிகழ்ச்சிக்கு 
அவர்கள்‌ தயாராக இருக்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை திருப்பித்‌ திருப்பி 
இயேசு சொன்னார்‌. இயேசுவின்‌ முழுமையான நோக்கத்திற்கு வாசகர்களின்‌ 
கவனத்தைத்‌ திருப்பும்படி மத்தேயு இவைகளை பதிவு பண்ணியுள்ளார்‌. 
சீஷர்கள்‌ நிச்சயமாகவே இராஜ்யத்தினிமித்தம்‌ தியாகம்‌ செய்திருக்கும்போது 
(19:27-29), இயேசு தமது பாவநிவாரண மரணத்தின்‌ மூலம்‌ முழுமையான 
தியாகத்தைச்‌ (பலியைச்‌) செலுத்தவிருந்தார்‌. 

வசனம்‌ 17. இயேசுவும்‌ அவரைப்‌ பின்பற்றுவோரும்‌ இன்னமும்‌ 
பெரேயாவிலேயே இருந்திருக்க வேண்டும்‌ (19:1), அல்லது ஒருவேளை 
அவர்கள்‌ எரிகோவுக்குப்‌ போடுற வழியில்‌ ஏற்கனவே யோர்தானைக்‌ 
கடந்திருக்க வேண்டும்‌ (20:29). மாற்கு 10:32 சொல்லுகிறதாவது, “இயேசு 
அவர்களுக்கு முன்னே நடந்து போனார்‌,” அவர்கள்‌ “திகைத்து” அவருக்குப்‌ 
பின்னே “பயத்தோடே போனார்கள்‌.” அவர்கள்‌ எருசலேமுக்குப்‌ போகிற 





நேரம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருந்தது, ஆதலால்‌ இயேசு தமது பன்னிரண்டு 


49 


சீஷாகளையும்‌ தனியே அழைத்து, பரிசுத்த நகரத்தில்‌ அவர்களுக்கு 
வைக்கப்பட்டுள்ளது என்ன என்பதைச்‌ சொன்னார்‌. 

வசனங்கள்‌ 18, 19. ஒரு தீர்மானத்தோடு, இயேசு அறிவிக்கிறார்‌, இதோ, 
எருசலேமுக்குப்‌ போகிறோம்‌. கலிலேயாவிலிருந்து போவதற்கு முன்‌, கர்த்தர்‌ 
“எருசலேமுக்குப்‌ போகத்‌ தமது முகத்தை அதற்கு நேராகத்‌ திருப்பியிருந்தார்‌” 
லூக்கா 9:51; NKJV); மற்றும்‌ அந்நாள்‌ துவக்கம்‌ தமது அந்த இலக்கிலிருந்து 
எதுவும்‌ தடை செய்யாதபடி பார்த்துக்‌ கொண்டார்‌. 





யூதர்கள்‌ மற்றும்‌ ரோமர்களுடைய கைகளினால்‌ தாம்‌ தாங்கிக்‌ கொள்ள 
விருந்ததாகச்‌ சொன்ன பாடுகள்‌ குறித்து மிகவும்‌ விளக்கமாக சுவிசேஷப்‌ 
புத்தகங்களில்‌ உணர்ச்சிகரமான வெள்ளோட்டமாகக்‌ காட்டப்படுகிறது. 
இயேசு பார்த்த மரணக்காட்சி முன்னேறிக்‌ கொண்டே வந்தது என்பதை 
நாம்‌ காணுகிறோம்‌. முதலாவதாக, அவர்‌ பிரதான ஆசாரியனுடைய 
கையிலும்‌, வேதபாரகருடைய கையிலும்‌ ஒப்புக்‌ கொடுக்கப்படுவார்‌ என்று 
சொன்னார்‌. கெத்சமனே தோட்டத்தில்‌ அவர்‌ இருக்கையில்‌ காவற்சேவகரால்‌ 
நடத்தப்பட்டக்‌ கூட்டத்தோடு யூதாஸ்‌ வந்து அவரைக்‌ காட்டிக்‌ கொடுத்ததன்‌ 
மூலம்‌ இது நிறைவேறியது (26:47). இரண்டாவதாக, சனகெரிப்‌ எனும்‌ 
ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாகக்‌ கொண்டு போகப்பட்டார்‌, அது 





பெரும்பாலான பிரதான ஆசாரியரையும்‌ வேதபாரகரையும்‌ உட்படுத்தியிருந்தது 
(26:57). இந்த சங்கம்‌ அவருக்கு மரண ஆக்கினையைக்‌ கொடுக்கும்படி 
தீர்மானித்தது (27:1), ஆகிலும்‌ அந்த தண்டனையைக்‌ கொடுக்க அவர்களுக்கு 
அதிகாரமளிக்கப்பட்டிருக்கவில்லை (1:19; 10:18; 12:14 ஆதியவற்றிற்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). இதன்‌ விளைவாக, அவர்கள்‌ இயேசுவை புறஜாதி 
யாருடைய கைகளில்‌ அவரை ஒப்புக்கொடுத்தார்கள்‌, அவர்களுக்கே 
மரண தண்டனை அளிக்கும்‌ அதிகாரம்‌ இருந்தது. “புறஜாதியார்‌” என்பது 
பிரதானமாக பிலாத்துவுக்குச்‌ சுட்டிக்‌ காட்டப்படுகிறது (27:2). அவன்‌ 
அவரை போர்ச்சேவகர்களிடம்‌ ஒப்புக்‌ கொடுத்து அவரைப்‌ பரியாசம்‌ 
பண்ணவும்‌ வாரினால்‌ அடிக்கவும்‌ ஏதுவாக்கினான்‌ (27:27-30; மாற்கு 
15:15). இந்தத்‌ தாழ்ச்சியையும்‌ வேதனையையும்‌ ஏற்றுக்‌ கொண்ட இயேசு 
கொல்கொதாவுக்குக்‌ கொண்டு போகப்பட்டார்‌, அவர்‌ அங்கே சிலுவையில்‌ 
அறையப்பட ஏதுவாயிற்று (27:31). 

இயேசு எப்படிப்பட்ட மரணத்தால்‌ மரிப்பார்‌ என்று முன்‌ சொன்ன 
மத்தேயுவில்‌ காணப்படும்‌ கீர்க்கதரிசனங்களில்‌ குறிப்பிடப்படவில்லை (16:21; 
17:22, 23). இந்த நேரம்‌ வரைக்கும்‌, சிலுவையிலறையப்படுதலைக்‌ குறித்த 
கருத்து என்பது ஒரு சீஷன்‌ தன்‌ சிலுவையை எடுத்துக்‌ கொண்டு அவரைப்‌ 
பின்பற்ற வேண்டும்‌ என்று குறிப்பாக மட்டும்‌ கொடுக்கப்பட்டிருந்தது 
(10:38; 16:24). எப்படியிருப்பினும்‌, இயேசுவின்‌ மரணம்‌ குறித்த கருத்து, 
இங்கே விரிவாக விளக்கப்படுகிறது. இதில்‌ ஆர்வமளிக்கும்‌ ஒரு காரியம்‌ 
என்னவெனில்‌, அனைத்து சுவிசேஷப்புத்தகங்களிலும்‌ மத்தேயு மட்டும்‌ 
“சிலுவையில்‌ அறையப்படுதல்‌” (5101100) எனும்‌ பதத்தைப்‌ பயன்படுத்தி இயேசு 
முன்னுரைத்த உணர்ச்சிகரமான அறிவிப்பை தெரியப்படுத்துறொர்‌; இதற்கு 
மாற்று வார்த்தையாக மாற்கும்‌ லூக்காவும்‌ “கொலை செய்யப்பட்டார்‌” எனும்‌ 
(apokteind) வார்த்தையைப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌ (மாற்கு 10:34; லூக்கா 
18:33). 





50 


சிலுவையில்‌ அறைதல்‌ யூதருடைய முறைப்படியான தண்டனையல்ல. 
யூதர்கள்‌ தண்டனையாக கல்லெறிதல்‌, சுட்டெரித்தல்‌. சிரச்சேதம்‌ செய்தல்‌ 
அல்லது கழுத்தை நெரித்து கொலை செய்தலையே பயன்படுத்தி வந்தனர்‌. 
புறஜாதிகள்‌ - இக்காலக்‌ கட்டத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த ரோமர்கள்‌, 
குறிப்பாக - சிலுவையிலறைதலைப்‌ பயன்படுத்தி அந்நியர்களையும்‌, அடிமை 
களையும்‌, மிருந்த தாழ்நிலைவகுப்புக்‌ குற்றவாளிகளையும்‌ கண்டித்தனர்‌. 

இறுதியாக, இயேசு முன்னுரைத்து மூன்றாம்‌ நாளில்‌ அவர்‌ உயிரோடு 
எழுந்திருப்பார்‌ என்று சொன்னார்‌. அவர்‌ சிலுவையில்‌ மரித்தபின்‌, 





யோசேப்பின்‌ புதிய கல்லறையில்‌ அடக்கம்‌ பண்ணப்பட்டார்‌ (27:59, 60). 
கல்லறை அவரைப்‌ பிடித்து வைக்க முடியவில்லை, மூன்றாம்‌ நாள்‌ அதிகாலைப்‌ 
பொழுதில்‌ அவர்‌ எழுந்தார்‌ (28:1, 7), மத்தேயுவில்‌ குறிப்பிடப்பட்ட மூன்று 
முன்னுரைத்தல்களும்‌ குறிப்பிடத்தக்க உயிர்த்தெழுதலில்‌ வெற்றிகரமாக 
முடிகின்றன (16:21; 17:23; 20:19). 


இராஜ்யத்தில்‌ முதன்மைத்துவம்‌ (20:20-28) 


2 அப்பொழுது, செபதேயுவின்‌ குமாரருடைய தாய்‌ தன்‌ குமாரரோடு 
கூட அவரிடத்தில்‌ வந்து, அவரைப்‌ பணிந்துகொண்டு: உம்மிடத்தில்‌ ஒரு 
விண்ணப்பம்‌ பண்ணவேண்டும்‌ என்றாள்‌. 

21அவர்‌ அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும்‌? என்று கேட்டார்‌. 
அதற்கு அவள்‌, உம்முடைய ராஜ்யத்திலே என்‌ குமாரராகிய இவ்விரண்டு 
பேரில்‌ ஒருவன்‌ உமது வலது பாரிசத்திலும்‌, ஒருவன்‌ உமது இடது பாரிசத்தி 
லும்‌ உட்கார்ந்திருக்கும்படி அருள்‌ செய்ய வேண்டும்‌ என்றாள்‌. 

இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள்‌ கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது 
என்று உங்களுக்குத்‌ தெரியவில்லை. நான்‌ குடிக்கும்‌ பாத்திரத்தில்‌ நீங்களும்‌ 
குடிக்கவும்‌, நான்‌ பெறும்‌ ஸ்நானத்தை நீங்கள்‌ பெறவும்‌ உங்களால்‌ கூடுமா? 
என்றார்‌. அதற்கு அவர்கள்‌, கூடும்‌ என்றார்கள்‌. 

அவர்‌ அவர்களை நோக்கி, என்‌ பாத்திரத்தில்‌ நீங்கள்‌ குடிப்பீர்கள்‌, 
நான்‌ பெறும்‌ ஸ்நானத்தையும்‌ நீங்கள்‌ பெருவீர்கள்‌; ஆனாலும்‌, என்‌ 
வலது பாரிசத்திலும்‌ என்‌ இடது பாரிசத்திலும்‌ உட்கார்ந்திருக்கும்படி 
என்‌ பிதாவினால்‌ எவர்களுக்கு ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிறதோ 
அவர்களுக்கேயல்லாமல்‌, மற்றொருவருக்கும்‌ அதை அருளுவது என்‌ 
காரியமல்ல என்றார்‌. 

“மற்ற பத்துப்‌ பேரும்‌ அதைக்‌ கேட்டு, அந்த இரண்டு சகோதரர்‌ பேரிலும்‌ 
எரிச்சலானார்கள்‌. 

அப்பொழுது, இயேசு அவர்களைக்‌ கிட்ட வரச்‌ செய்து, புறஜாதி 
யாருடைய அதிகாரிகள்‌ அவர்களை இருமாப்பாய்‌ ஆளுகிறார்கள்‌ என்றும்‌, 
பெரியவர்கள்‌ அவர்கள்மேல்‌ கடினமாய்‌ அதிகாரஞ்‌ செலுத்துகிறார்கள்‌ 
என்றும்‌, நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. 

“உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது; உங்களில்‌ 
எவனாகிலும்‌ பெரியவனாயிருக்க விரும்பினால்‌, அவன்‌ உங்களுக்குப்‌ 
பணிவிடைக்காரனாயிருக்கக்கடவன்‌. 

உங்களில்‌ எவனாகிலும்‌ முதன்மையானவனாயிருக்க விரும்பினால்‌, 


51 


அவன்‌ உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்கக்கடவன்‌. 

2 அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்‌ கொள்ளும்படி வராமல்‌, 
ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்‌ பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌. 


இயேசுவால்‌ உணர்ச்சிகரமாக முன்னுரைக்கப்பட்ட பாடுகளின்‌ 
விவரங்கள்‌ அவருடைய சீஷர்களால்‌ அந்த செய்திகளை ஏற்றுக்‌ கொள்ளவோ 
புரிீந்துகொள்ளவேோ கூடாத அளவுக்கு தவறிப்போனது. அவர்‌ தமது 
முதல்‌ முன்னுரைத்தலை அறிவித்தபோது, இயேசுவை பேதுரு தனியே 
அழைத்துக்கொண்டுபோய்‌ அவரைக்‌ கடிந்துகொண்டான்‌ (16:22, 23). 
இரண்டாம்‌ முறை முன்னுரைத்து சில நாட்களுக்குப்‌ பிறகு, ராஜ்யத்தில்‌ எவன்‌ 
பெரியவனாயிருப்பான்‌ என்ற விவாதம்‌ எழுந்தது (18:1-4). இந்த மூன்றாவது 
நிகழ்ச்சியின்‌ போதும்‌, இராஜ்யத்தில்‌ அதிகாரப்‌ பதவிக்கான வேண்டுகோள்‌ 
செய்யப்பட்டது (20:20-28). 

வசனம்‌ 20. செபதேயுவின்‌ குமாரருடைய தாய்‌ ஒரு வேண்டுகோளுடன்‌ 
இயேசுவினிடத்தில்‌ வந்தாள்‌, இந்த ஸ்திரீ இயேசுவைப்‌ பின்பற்றிப்போய்‌, 
அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட காட்சியை சாட்சியிட்டு, அடக்கம்‌ 
பண்ணப்பட்டகையும்‌, (உயிர்த்தபின்‌) வெறுமையான கல்லறையையும்‌ 
பார்த்தவார்களில்‌ ஒருத்தியாக இருந்தாள்‌, அவளுடைய பெயர்‌ சலோமி 
(ஒப்பிடுக 27:56 மற்றும்‌ மாற்கு 15:40). அவள்‌ இயேசுவின்‌ தாயாகிய 
மரியாளுக்கு சகோதரியாக இருந்திருக்கலாம்‌ (27:56; மாற்கு 15:40; யோவான்‌ 
19:25) இது உண்மையானால்‌, அவள்‌ இயேசுவுக்கு சித்தி, மற்றும்‌ அவளின்‌ 
குமாரர்களான யாக்கோபும்‌ யோவானும்‌ அவருடைய முதல்‌ ஒன்று விட்ட 
சகோதரர்கள்‌. அவர்களுக்குள்‌ அப்படியொரு உறவுமுறை இருந்திருக்குமானால்‌, 
இந்த வேண்டுகோளை அவள்‌ அவரிடம்‌ வைப்பது நியாயமானது என்ற 
அடிப்படையில்‌ நினைத்துப்‌ பார்த்திருப்பாள்‌.'” கூடுதலாக, யாக்கோபும்‌ 
யோவானும்‌ இயேசுவின்‌ சீஷர்களில்‌ உள்வட்ட சீஷர்களாக இருந்தவர்கள்‌ 
(17:1 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). இவர்களோடு கூட பேதுருவும்‌ 
அந்திரேயாவும்‌ முதன்‌ முதலில்‌ இயேசுவால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள்‌ 
(4:18-22). 

மாற்கு சுவிசேஷம்‌ செபதேயுவின்‌ மனைவி என்பதாகக்‌ 
குறிப்பிடுவதில்லை; யாக்கோபும்‌ யோவானும்‌ இந்த வேண்டுகோளோடு 
இயேசுவிடம்‌ வந்ததாக மட்டும்‌ குறிப்பிடப்படுகிறது (மாற்கு 10:35-37). 
மத்தேயு புத்தகத்தில்‌, மூவருமே இயேசுவினிடத்தில்‌ வந்ததாகவும்‌, ஆனால்‌ 
வேண்டுகோள்‌ அவர்களுடைய தாயாரால்‌ வைக்கப்பட்டது என்றும்‌ 
சொல்லப்படுகிறது. கதையின்‌ முழு கருத்தைக்‌ காணும்போது, சலோமியின்‌ 
வேண்டுகோள்‌ அவளுடைய குமாரரின்‌ ஆசைகளை பிரதிபலித்ததாகக்‌ 
காணுகிறது (20:22, 24). இயேசுவின்‌ நாட்களில்‌, அதிகாரத்திலிருந்த ஒருவரிடம்‌ 
ஒரு தாய்‌ தனது குமாரர்களின்‌ முன்னேற்றத்துக்காக நேரடியாக வேண்டுகோள்‌ 
வைப்பது வழக்கத்துக்கு மாறான செயலல்ல. பழைய ஏற்பாட்டில்‌, பத்சேபாள்‌ 
வயது சென்ற ராஜாவாகிய தாவீதினிடத்தில்‌ தனது குமாரன்‌ சாலொமோன்‌ 
அடுத்த வாரிசாக சிங்காசனத்தில்‌ அமரவேண்டும்‌ என்று வேண்டிக்கொண்டாள்‌ 
(1 இராஜாக்கள்‌ 1:15-21).'” 








52 


வசனம்‌ 21. பேதுருவின்‌ முந்தின கேள்விக்கு பதிலளித்த இயேசு, 
அப்போஸ்தலர்கள்‌ “இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ 
நியாயந்தர்க்கக்கூடியவரார்களாய்‌, பன்னிரண்டு சிங்காசனங்களின்‌ மீது 
வீற்றிருப்பார்‌” என்று சொன்னார்‌ (19:28). இந்த வாக்குத்தத்தம்‌ சலோமிக்கு 
தூண்டுகோலாக இருந்து அவள்‌ இரண்டு குமாரர்களும்‌ இராஜ்யத்தில்‌ 
கர்த்தருடைய இடது மற்றும்‌ வலது பாரிசத்தில்‌ உட்கர்ந்திருக்கும்படி கேட்டுக்‌ 
கொண்டிருக்கலாம்‌ என்பது மிகவும்‌ வாய்ப்பு இருப்பது போலுள்ளது. 
இவைகள்‌ மிகவும்‌ உயர்ந்த கனமிக்க இடங்கள்‌. அதிகாரஞ்‌ செய்யும்‌ 
இடங்களில்‌ முக்கியமான இடங்கள்‌. வலது பக்கம்‌ முதலாவதாகவும்‌ 
இடது பக்கம்‌ இரண்டாவதாகவும்‌ இருந்தது. ஜோசிபஸ்‌ குறிப்பிடுகையில்‌ 
சவுல்‌ ராஜாவின்‌ பந்தியின்‌ போது இந்த இரு இடங்களிலும்‌ தனது 
குமாரன்‌ யோனத்தானும்‌ (வலது) தனது படைத்தலைவன்‌ அப்னேரும்‌ (இடது) 





உட்காரவைக்கப்பட்டனர்‌!” என்று கூறினார்‌. 

யாக்கோபும்‌ யோவானும்‌ அவர்களுடைய தாயாகிய சலோமியும்‌, 
இராஜ்யத்தின்‌ உண்மையான இயல்பை ஓட்டு மொத்தமாக தவறாகப்‌ புரிந்து 
கொண்டிருந்தனர்‌. மற்ற சீஷர்களும்‌ இந்த தவறான கருத்தை மனதில்‌ கொண்டு, 
இயேசு பரமேறிச்‌ செல்லும்‌ வரை பற்றிக்‌ கொண்டிருந்தனர்‌ நடபடிகள்‌ 
1:6). அவர்கள்‌ மாமிசப்‌ பிரகாரமான, பூமிக்குரிய ராஜ்யத்தை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌; ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ ஆவிக்குரியதும்‌ அது 
“இவ்வுலகத்துக்குரியதல்லாததுமாகும்‌” (யோவான்‌ 18:36). 

வசனம்‌ 22. இயேசு மாறுத்தரமாக, சலோமியினிடத்தில்‌ எதுவும்‌ 
நேரடியாகக்‌ கூறவில்லை. மாறாக அவர்‌ யாக்கோபினிடத்திலும்‌ 
யோவானிடத்திலும்‌ நேரடியாகப்‌ பேசினார்‌: நீங்கள்‌ கேட்டுக்‌ கொள்ளுறெது 
இன்னதென்று உங்களுக்குத்‌ தெரியவில்லை. நான்‌ குடிக்கும்‌ பாத்திரத்தில்‌ 
நீங்களும்‌ குடிப்பிர்களா? என்று கேட்டார்‌. அவர்‌ தமது எருசலேமில்‌ 
சந்திக்கவிருந்த மரணத்தைக்‌ குறித்து அப்படிச்‌ சொன்னார்‌. பூர்வீகத்தில்‌, 
பலவந்தமாய்‌ ஒரு கப்‌ விஷத்தைக்‌ குடிக்க வேண்டுமென குற்றவாளிகள்‌ 











வற்புறுத்தப்பட்டனர்‌. உயர்பதவியிலிருப்போர்‌ அரசு சம்பந்தப்பட்ட 
மரணதண்டனை வழங்கப்பட்டனர்‌ அல்லது அதே தண்டனைக்காக 
இதே வகையில்‌ தற்கொலை செய்து கொள்ள வற்புறுத்தப்பட்டனர்‌. 
“பாத்திரம்‌” என்பது உபத்திரவத்தையும்‌ மரணத்தையும்‌ குறிக்கக்‌ கூடிய 
அடையாளமாயிற்று. இயேசு இந்த பொருளில்தான்‌ இப்பதத்தைப்‌ 
பயன்படுத்தினார்‌.”? 

பிற்பாடு சில கிரேக்கப்‌ பிரதிகள்‌ கூடுதலான சொற்றொடரைச்‌ சேர்த்து 
“அல்லது பெறும்‌ ஸ்நானத்தை நீங்களும்‌ பெறவும்‌ உங்களால்‌ கூடுமா?” 
என்று கேட்டதாகக்‌ குறிப்பிடுகிறது. அநேகமாக மாற்கு 10:38க்குச்‌ சமமாக 
வேதபாரகர்கள்‌ இந்த வார்த்தைகளைப்‌ பெற்று எழுதியிருக்கலாம்‌." 

இயேசுவுக்கு இரண்டு சகோதரர்களும்‌ பதிலளித்து, எங்களால்‌ கூடும்‌ 
என்றார்கள்‌. அவர்களுடைய இந்த வார்த்தைகள்‌ கிறிஸ்துவிடம்‌ அவர்களுக்கு 





உண்டாயிருந்த பக்தியையும்‌ அவர்களுடைய தன்னம்பிக்கையையும்‌ 
சுட்டிக்காட்டுகிறது (காண்க 26:33, 35). ஆயினும்‌, அவர்கள்‌ அவருடைய இந்த 
வார்த்தைகளின்‌ உண்மையான பொருளைப்‌ புரிந்து கொள்ளவில்லை. 

வசனம்‌ 23. பின்பு யாக்கோபு யோவானிடத்தில்‌ இயேசு குறிப்பிட்டு தாம்‌ 


53 


குடிக்கும்‌ பாத்திரத்தில்‌ அவர்களும்‌ குடிப்பார்கள்‌, ஆனால்‌ இராஜ்யத்தில்‌ 
முதன்மையான இடங்களைக்‌ கொடுப்பதற்கு தம்முடையதாயிராதபடியால்‌ 
தாம்‌ கொடுக்க இயலாது என்று சொன்னார்‌. அந்த முடிவு பரலாகத்திலுள்ள 
பிதாவின்‌ அதிகாரத்தில்‌ இருக்கிறது என்றார்‌. 

காலம்‌ வந்தபோது, இந்த அப்போஸ்தலர்கள்‌ உபத்திரவத்தின்‌ பாத்திரத்தில்‌ 
குடித்தார்கள்‌. இயேசு முன்னுரைத்ததுபோலவே நடந்தது. விசுவாசத்திற்காக 
இரத்தசாட்சியாய்‌ மரித்த முதல்‌ அப்போஸ்தலன்‌ யாக்கோபு (நடபடிகள்‌ 





12:1, 2). யோவான்‌ இயற்கை மரணத்தை அடைந்தார்‌ என்று நம்பப்பட்ட 
போதிலும்‌, அவருடைய வாழ்நாள்‌ காலத்தில்‌ மிகவும்‌ உபத்திரவப்பட்டார்‌. 
சபையின்‌ ஆரம்ப நாட்களில்‌, சிறைக்‌ காவலிலும்‌ வாரினால்‌ அடிக்கப்பட்டும்‌ 
வாதிக்கப்பட்டார்‌ நடபடிகள்‌ 4:3; 5:17, 18, 40). முதல்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதியில்‌, அவர்‌ பத்மு தீவில்‌ சிறை வைக்கப்பட்டார்‌. அகாயா 
கடலிலிருந்த சிறிய தீவில்‌ ரோமக்‌ கைதிகளும்‌ அரசுடன்‌ கருத்து வேறுபாடு 
உடையவர்களும்‌ இவுகடத்தப்பட்டார்கள்‌.”” யோவான்‌ பத்முதீவில்‌ இருக்கும்‌ 
போதுதான்‌, வெளிப்பாட்டைப்‌ பெற்றார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:9). 
பாரம்பரியத்தின்படி, சக்கரவர்த்தி டொமீஸியனின்‌ மரணம்‌ வரைக்கும்‌, அவர்‌ 
'தீவிலேயே இருந்து பிறகு தரை தள பூமிக்கு வந்து எபேசு பட்டணத்தில்‌ தனது 
எஞ்சிய வாழ்நாளைக்‌ கழித்தார்‌ என்று சொல்லப்படுகிறது.” 

வசனம்‌ 24. யாக்கோபு யோவான்‌ ஆகியோரின்‌ சார்பாக சலோமி 
இயேசுவிடம்‌ வேண்டிக்‌ கொண்டதை மற்ற பத்து அப்போஸ்தலர்களும்‌ 
கேட்ட போது, அந்த இரண்டு அப்போஸ்தலர்கள்‌ மீது எரிச்சலடைந்தார்கள்‌. 
இந்த உணர்ச்சிகரமான பிரதிபலிப்பு நீதியுள்ளகோபமல்ல; அது அவர்களுடைய 
சுய நலமிக்க பதவி ஆவலுடன்‌ கூடிய கோபம்‌. ஒருவேளை அவர்களுக்கு 
முன்‌ இவர்கள்‌ கேட்கக்‌ தவறியதன்‌ ஆற்றாமைக்‌ கோபமாகவும்‌ இருக்கலாம்‌. 
செசரியா பிலிப்பியிலிருந்து கப்பர்நகூமுக்குப்‌ போகையில்‌, ராஜ்யத்தில்‌ யார்‌ 
பெரியவனாயிருப்பான்‌ என்பது குறித்து வாக்குவாதம்‌ பண்ணினார்கள்‌ (18:1); 
அவர்கள்‌ எதைக்‌ குறித்து விவாதித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌ என்று இயேசு 





கேட்ட போது, அவர்கள்‌ தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகி பேசாமல்‌ இருந்து 
விட்டார்கள்‌ (மாற்கு 9:33, 34), கடைசி பந்தியிருந்தபோதுகூட, தங்களில்‌ 
எவன்‌ “பெரியவனாயிருப்பான்‌” என்று வாக்குவாதம்‌ உண்டாயிற்று லூக்கா 
22:24). அவர்களுக்குள்‌ இருந்த வாக்குவாதமே இயேசு அவர்களுடைய கால்‌ 
களை கழுவ ஊக்கப்படுத்தியது (யோவான்‌ 13:1-20). 

வசனம்‌ 25. அப்போஸ்தலரின்‌ கோபத்தைப்‌ பார்த்து, இயேசு தலையிட்டு 
சமாதானம்‌ பண்ணுகிறவராக பதில்‌ கிரியை செய்தார்‌. மீண்டும்‌ ஒருமுறை 
எதிர்மறை உதாரணமாக அவர்‌ புறஜாதிகளைப்‌ பயன்படுத்தினார்‌ (காண்‌ 
5:47; 6:7, 32; 18:17). தமது ராஜ்யம்‌ புறஜாதிகளுடைய ராஜ்யத்தைப்‌ 
போல்‌ இருக்காது என்று அவர்‌ தமது அப்போஸ்தலர்களிடம்‌ சொன்னார்‌. 





அவர்களுடைய அதிகாரிகளும்‌ பெரியவர்களும்‌ - சக்கரவர்த்திகளும்‌, 
ராஜாக்களும்‌, ஆளுனர்களும்‌ மற்றும்‌ பிற அதிகாரிகளும்‌ உட்பட - அதிகார 
பிரபுக்கள்‌ என்று அறியப்பட்டு அவர்கள்‌ ஆட்சி செய்த ஜனங்களுக்கு மேலாக 
தங்களுடைய பூமிக்குரிய அதிகாரத்தைச்‌ செலுத்துறொர்கள்‌. இயேசுவின்‌ 
ராஜ்யம்‌ அப்படிப்‌ பட்டதல்ல. 

புறஜாதி அதிகாரிகள்‌ எல்லோருமே கடுமையாக ஆளுபவர்களல்ல. 


24 


உண்மையில்‌, பாபிலோனியா அடிமைத்தனத்துக்குப்‌ பிறகு 
பாலஸ்தீனாவிலிருந்து யூதர்கள்‌ ஆங்காங்கு சிதறிப்போய்‌ குடியிருந்தபோது 
அவர்களுக்கு பெரும்‌ மதிப்பு இருந்தது, நல்ல மரியாதையுடன்‌ 
நடத்தப்‌ பட்டார்கள்‌.“ ஆயினும்‌ பாலஸ்தீன யூதர்கள்‌ பெரும்பாலும்‌ 
சுயநலத்திற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டார்கள்‌. இயேசு பேசின 
விதம்‌, அப்போஸ்தலரின்‌ மனதில்‌ இஸ்ரவேலை கையகப்படுத்திக்‌ 
கொண்ட ரோமர்கள்‌, அதிகப்படியான வரி வசூலிக்கிற நிலையையும்‌, 
நிபந்தனைக்குட்பட்ட சுதந்திரமும்‌, கொடுங்கோன்மையான ராணுவம்‌ 
நிறுத்தப்பட்டிருப்பதும்‌ ஆகியவைகளே மனதில்‌ தோன்றியிருக்கக்‌ கூடும்‌.” 
குவறாக நடத்தப்பட்டு, அடித்து நொறுக்கப்பட்ட அவர்களுடைய மனதில்‌, 
தங்களுடைய சுயமரியாதைக்கும்‌ நாட்டில்‌ சரியான இடத்தைப்‌ பெறுவதற்கும்‌ 
ராணுவத்தின்‌ பலம்‌ பயன்படுத்தப்படுவதே சரியானது என்று ஜனங்களுடைய 
மனதிலே தோன்றியிருக்கக்கூடும்‌.2 இது ஒரு பொதுப்‌ படையான காட்சியாக 
இருந்தாலும்‌, சீஷர்களுடைய ஆர்வமெல்லாம்‌ பதவியிலும்‌ அதிகாரத்திலும்‌ 
இருந்தது என்பதை நியாயமான முறையில்‌ விளக்குகிறது. 

வசனங்கள்‌ 26, 27. எதிர்மறை உதாரணமாக புற ஜாதிகளைக்‌ காட்டிய 
பிறகு, இராஜ்யத்தில்‌ பெரியவனாயிருப்பது குறித்த நேர்மறை உண்மையை 
இயேசு போதித்தார்‌. அவருடைய போதனை ஒரே மாதிரி தோற்றமுடைய 
ஒத்த அமைப்பில்‌ இருந்தது; முதல்‌ வரியில்‌ பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு 
ஒப்பான வார்த்தை இரண்டாவது வரியிலும்‌ பயன்படுத்தப்பட்டது: 





உங்களில்‌ எவனாகிலும்‌ பெரியவனாயிருக்க விரும்பினால்‌ அவன்‌ 
உங்களுக்குப்‌ பணிவிடைக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌, 

உங்களில்‌ எவனாவது முதன்மையாயிருக்க விரும்பினால்‌, அவன்‌ 
உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌. 


முதல்‌ வரியில்‌ “பெரியவன்‌” எனும்‌ வார்த்தை அடுத்த வரியில்‌ (வசனத்தில்‌) 
“முதன்மையானவன்‌” என்று உள்ளது. அதேபோல, “பணிவிடைக்காரன்‌” 
எனும்‌ வார்த்தை “ஊழியக்காரன்‌” என்பதோடு ஒத்துப்‌ போகிறது. இவை 
ஒத்திசை வார்த்தைகளாக இந்த வசனத்தில்‌ வந்திருந்தாலும்‌, கிரேக்க 
வார்த்தைகள்‌ இதில்‌ வித்தியாசப்பட்ட பொருளைக்‌ கொடுக்கிறது. 
“பணிவிடைக்காரன்‌” (4744௦102) என்பவன்‌ தனது எஜமானனுடைய வீட்டில்‌ 





வேலை செய்யும்படி அமர்த்தப்பட்டவன்‌, ஆனால்‌ “ஊழியக்காரன்‌” (401408) 
என்பது வேலை செய்யும்படி பலவந்தம்‌ பண்ணப்படுவன்‌.2” 

பெரியவனாய்‌ கிறிஸ்துவின்‌ இராஜ்யத்தில்‌ இருத்தல்‌ என்பது அதிகாரமிக்க 
பதவியை வகிப்பதிலிருந்து வருவதில்லை; அது மற்றவர்களுக்கு ஊழியம்‌ 
செய்யத்‌ தக்கதாக தன்னை தாழ்மைப்படுத்துபவன்‌ என்பதிலிருந்து 
வருவது (காண்க 10:39; 16:24, 25). இந்த உபதேசத்தை கைக்‌ கொள்வதற்கு 
இயேசுவைப்‌ பின்‌ பற்றிப்‌ போனவர்கள்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டார்கள்‌ - மனித 
இயல்புக்கு எதிராகப்‌ போகும்‌ செயல்‌ இது. காலங்கடந்த போது, எப்படியோ, 
அவர்கள்‌ ஊழியக்‌ கருத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டார்கள்‌. புதிய ஏற்பாட்டில்‌ 
அநேக புத்தகங்களில்‌ அதன்‌ (மனித) எழுத்தாளர்கள்‌ தங்களை கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ என்றே குறிப்பிட்டு எழுதினார்கள்‌ (ரோமர்‌ 1:1; பிலிப்பியர்‌ 








2 


1:1; யாக்கோபு 1:1; 2 பேதுரு 1:1; யூதா 1; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:1). 

வசனம்‌ 28. இயேசு தமது சுய வாழ்க்கையையே தமது 
சீஷாகள்‌ பின்பற்றும்படி முன்மாதிரியாக நடத்தினார்‌: அப்படியே 
மனுஷகுமாரன்‌ ஊழியங்கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்‌ செய்யவும்‌ 
அநேகரை மீட்கும்‌ பொருளாக தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ 
வந்தார்‌. அவர்‌ உலகத்திற்கு கொடுக்க வந்தார்‌, எடுத்துக்‌ கொள்ளும்படி 
வரவில்லை. அவர்‌ ஊழியம்‌ செய்வதன்‌ மகாபெரிய முன்‌ உதாரணமாக, 
கற்றுக்‌ கொள்ளாதவர்களுக்கு போதிக்கவும்‌, பசியுற்றோரைப்‌ போஷிக்கவும்‌, 
வியாதிப்பட்டவர்களை சொஸ்கமாக்கவும்‌ பிசாசினால்‌ பிடிக்கப்பட்டவர்களை 
விடுதலையாக்கவும்‌, மரித்தோருக்கு உயிர்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌. கடைசியாக, 
பாவம்‌ நிறைந்த மனுஷவர்க்கத்தை தேவனோடு ஓப்புரவாக்கத்‌ தக்கதாக, 
தம்முடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தார்‌. இயேசு கர்த்தராக 
இருந்தாலும்‌, அவருடைய ஆளுகை முறை புறஜாதிகளின்‌ அதிகாரிகள்‌ ஆளுகிற 
முறையிலிருந்து சரி எதிரான தலைமைத்துவம்‌ கொண்டதாயிருந்தது (20:25; 
லூக்கா 22:24-27). 

“அநேகரை மீட்கும்‌ பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்க 
வந்தார்‌” எனும்‌ சொற்றொடர்‌ ஏசாயாவின்‌ பாடுபடும்‌ தாசனைக்‌ குறித்த 
தீர்க்ககரிசனத்தகை அடிப்படையாகக்‌ கொண்டது:  “அவர்கம்முடைய 
ஆத்துமாவை [21/0௪] மரணத்தில்‌ ஊற்றி அக்ரெமக்காரரில்‌ ஒருவராக 
எண்ணப்பட்டு, அநேகருடைய பாவத்தைத்‌ [ற௦//6] தாமே சுமந்து ...” (ஏசாயா 
53:12; XX). மத்தேயுவில்‌ இந்தச்‌ சொற்றொடரை “அநேகரை [கா] மீட்கும்‌ 
பொருளாகத்‌ அவர்களுக்குப்பதில்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ 
வந்தார்‌” என்று மொழிபெயர்க்கலாம்‌. இந்தச்‌ சொல்‌ நடை புதிய ஏற்பாட்டின்‌ 
போதனையான மற்றவருக்குப்‌ பதிலாக தம்மையே ஓப்புக்கொடுக்கும்‌ 
கிறிஸ்துவின்‌ தியாகசுபாவம்‌ குறிப்பிடப்படுகிறது (காண்க யோவான்‌ 10:11; 
ரோமர்‌ 4:25; 5:6-11; 2 கொரிந்தியர்‌ 5:21; கலாத்தியர்‌ 3:13, 14; இத்து 2:14; 
1 பேதுரு 1:18, 19; 2:24; 3:18). 

“மீட்கும்‌ பொருள்‌” (மீ), எனும்‌ வார்த்தை, புதிய ஏற்பாட்டில்‌ 
இங்கும்‌ இதற்கு ஒத்த வசனம்‌ மாற்கு 10:45ல்‌ மட்டுமே காணுறெது. கிரேக்க 
இலக்கியங்களில்‌ இப்பதம்‌ அடிமைகளை விடுதலையாக்கும்படி செலுத்தும்‌ 
கிரயம்‌ அல்லது யுத்தக்‌ கைதிகளை மீண்டும்‌ பெற செலுத்தும்‌ கிரயம்‌ 
என்பதாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. அது போலவே, ஜனங்களின்‌ பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய இயேசு மரித்தார்‌ (ரோமர்‌ 6:15-23). 
இத்துடன்‌ தொடர்புடைய வினைச்சொல்‌ ம்‌ 1 பேதுரு 1:18ல்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது, மீட்பின்‌ கிரயம்‌ கிறிஸ்துவின்‌ விலையேறப்பட்ட 
இரத்தம்‌ என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த வினைச்சொல்‌ தத்து 2:14 லும்‌ 
காணப்படுகிறது, அதிலே கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படி 
தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தார்‌ என்று சொல்லப்படுகிறது. (இதன்‌ 
தொடர்புடைய பிற வார்த்தைகள்‌, ரோமர்‌ 3:24; எபேசியர்‌ 1:7; 1 தீமோத்தேயு 
2:6; எபிரெயர்‌ 9:12 ஆகியவற்றில்‌ காண்க.) 

“மீட்கும்‌ பொருள்‌” எனும்‌ கருத்து ஒரு கேள்வியை எழுப்புகிறது. 
“யாருக்கு இந்த மீட்கும்‌ பொருள்‌ செலுத்தப்பட்டது?” சாத்தானா? தேவனா? 
சரியானபதில்‌ தேவனாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. 1. Buchsel! என்பவர்‌ இந்தக்‌ 








26 


கண்ணோட்டத்தை மிகப்‌ பலமான ஒரு தர்க்கமாகப்‌ பேசுகிறார்‌: 


.. தேவனே மீட்கும்‌ பொருளைப்‌ பெறுபவர்‌. இயேசு மரிக்கும்‌ போது 
தேவனுக்கு ஊழியம்‌ செய்கிறார்‌, மனமிரக்கம்‌ இல்லாமல்‌ தமது 
குமாரனுடைய பாடுகளைக்‌ கேட்டு ஏற்றார்‌. தேவன்‌ அவரை அடித்தார்‌. 
சாத்தான்‌ பெற்றுக்‌ கொண்டிருக்கக்‌ கூடிய மீட்கும்‌ கிரயம்‌ அனைத்தும்‌ 
சாத்தியமில்லாமல்‌ போயிற்று. மாற்கு மற்றும்‌ மத்தேயு புத்தகங்களில்‌ 
குறிப்பிடப்படும்‌ உணர்ச்சிகரமான பாடுகளின்‌ கதையில்‌ சாத்தான்‌ 
ஒருபோதும்‌ காணப்படுவதில்லை, சாத்தான்‌ இயேசு மரிக்க வேண்டுமென 
விரும்பினான்‌, அதினால்‌ ஒரு சிறிய அளவிலாகிலும்‌ அவரை இந்தப்‌ 
பாதையிலிருந்து திசைதிருப்ப முயற்சிக்கிறான்‌, மாற்கு 8:33; மத்தேயு 
16:23. அநேகரை சாத்தானின்‌ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்‌ பொருட்டு 
இயேசு தேவனைக்‌ குறித்து கொண்டிருக்கும்‌ பலமான கருத்துக்கு 
ஈடாக எதுவுமில்லை. இந்தக்‌ கருத்து அவர்கள்‌ விடுதலையாவதற்கென 
தேவனுக்குச்‌ செலுத்த வேண்டிய கடனிலிருந்து அவர்களை 
விடுவிக்கிறது.” 





“அநேகருக்காக” என்ற இயேசுவின்‌ சொற்றொடர்‌ அவர்‌ அளவிடப்‌ 
பட்டவர்களுக்காக மரித்தார்‌ என்று நாம்‌ நினைக்கும்படி செய்து விடக்‌ 





கூடாது (அளவிடப்பட்ட பாவ நிவர்த்தி”). எபிரெய வார்த்தையின்படி 
“எல்லாருக்காவும்‌” என அர்த்தப்படும்படி இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 
(காண்க 26:28; எபிரெயர்‌ 9:29). பிற புதிய ஏற்பாட்டு வசனப்பகுதிகள்‌ 
எவ்வித தடுமாற்றமுமின்றி கிறிஸ்துவின்‌ பலி சர்வலோகத்தக்கும்‌ உரியது என்று 
போதிக்கிறது (யோவான்‌ 1:29; 3:16; 2 கொரிந்தியர்‌ 5:14, 15; 1 தீமோத்தேயு 
2:3-6; தீத்து 2:11; 1 யோவான்‌ 2:1, 2). குறிப்பாக, 1 தீமோத்தேயு 2:6ல்‌ “இயேசு 
எல்லாருக்காகவும்‌ பாவநிவாரண பலியாக தம்மை ஒப்புக்‌ கொடுத்தார்‌” 
[antilutron] என்று நிச்சயப்படுத்துறெது. எல்லோரும்‌ அவருடைய பலியின்‌ 
பலனை ஏற்றுக்‌ கொள்ளாவிட்டாலும்‌ இயேசு எல்லாருக்காகவும்‌ மரித்தார்‌. 

சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, கிறிஸ்துவின்‌ மரணம்‌ குறித்த மூன்று முக்கிய 
சத்தியங்களை வசனம்‌ 28 போதிக்கிறது. (1) இயேசு தம்மைத்தாமே மனமுவந்து 
ஒப்புக்கொடுத்த செய்கையாக அது இருந்தது. (2) தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்திருக்க 
வேண்டியவர்கள்‌ கீழ்ப்படியாமல்‌ போனபடியால்‌ அவர்களுக்காக இயேசு 
துன்பியல்‌ கரியைகளுக்குட்பட்டார்‌. (3) அது ஒரு சர்வலோக செயல்‌, முழு 
உலகத்துக்காகவும்‌ செயல்படுத்தப்பட்டது.20 


பார்வையற்ற இருவருக்கு பார்வையை 
மீட்டுக்‌ கொடுத்தல்‌ (20:29-34) 


2 அவர்கள்‌ எரிகோவிலிருந்து புறப்பட்டுப்‌ போகையில்‌, திரளான 
ஜனங்கள்‌ அவருக்குப்‌ பின்சென்றார்கள்‌. 

அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர்‌, இயேசு 
அவ்வழியே வருகிறார்‌ என்று கேள்விப்பட்டு: ஆண்ட வரே, தாவீதின்‌ 
குமாரனே எங்களுக்கு இரங்கும்‌ என்று கூப்பிட்டார்கள்‌. 


57 


4 அவர்கள்‌ பேசாதிருக்கும்படி ஜனங்கள்‌ அவர்களை அதட்டினார்கள்‌. 
அவர்களோ, ஆண்ட வரே, தாவீதின்‌ குமாரனே, எங்களுக்கு இரங்கும்‌ என்று 
அதிக சத்தமாய்க்‌ கூப்பிட்டார்கள்‌. 

இயேசு நின்று, அவர்களைத்‌ தம்மிடத்தில்‌ அழைத்து, நான்‌ உங்களுக்கு 
என்ன செய்யவேண்டும்‌ என்றிருக்கிறீர்கள்‌? என்றார்‌. 

2 அதற்கு அவர்கள்‌, ஆண்ட வரே, எங்கள்‌ கண்களைத்‌ திறக்கவேண்டும்‌ 
என்றார்கள்‌. 

இ யேசு மனதுருகி, அவர்கள்‌ கண்களைத்‌ தொட்டார்‌; உடனே அவர்கள்‌ 
பார்வையடைந்து, அவருக்குப்‌ பின்‌ சென்றார்கள்‌. 


ஊழியத்தைக்‌ குறித்த உபகேசத்துக்குப்‌ பிறகு (20:25-28), இயேசு 
படிப்படியாக இரண்டு விழியற்றவர்களை சொஸ்தப்படுத்தியகன்‌ மூலம்‌ 
போதனையை விளக்கப்படுத்தினார்‌. அவ்வேளையில்‌ அவருடைய 
ஊழியத்தின்‌ கண்ணோட்டமெல்லாம்‌ எருசலேமில்‌ நடக்க விருந்த 
ஊழியமாக இருந்த போதிலும்‌, கர்த்தர்‌ தேவையுடையோருக்கு தமது 
இரக்கத்தைக்‌ காட்டும்‌ பொருட்டு, நேரம்‌ எடுத்து வழியிலே நின்று இதைச்‌ 
செய்தார்‌. 





வசனம்‌ 29. எரிகோவை விட்டு இயேசுவும்‌ அவருடைய சீஷர்களும்‌ 
போகையில்‌ இரண்டு விழியற்றோரைக்‌ குணமாக்கும்‌ சம்பவம்‌ நிகழ்ந்தது. 
முந்தைய வசனக்‌ குறிப்புகளில்‌ இயேசு “யோர்தானுக்கு அப்புறத்தில்‌” 
பெரேயாவில்‌ இருந்ததாக குறிப்பிடுகின்றன (19:1), அதன்‌ பின்‌ அவர்‌ 
எருசலேமுக்குப்‌ போடற வழியிலே இருந்துள்ளார்‌ (20:17). இத்தருணத்தில்‌, 
அவர்‌ பெரேயாவை விட்டு, யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து யூதேயாவிற்குள்‌ 
நுழைந்தார்‌. இப்பொழுது யோர்தானிலிருந்து மேற்கே ஐந்தாவது 
மைலில்‌ இருந்த எரிகோவுக்கு வந்திருந்தார்‌. எருசலேமுக்குப்‌ போகிற 
வழியில்‌ கர்த்தர்‌ பிரயாசப்பட்டு நடந்து மேடான பாதையில்‌ ஏறிச்செல்ல 
ஆயத்தமாகிக்‌ கொண்டிருந்தார்‌; செங்குத்தாக மேலே செல்லும்‌ உச்சிப்‌ பகுதி 
சுமார்‌ 2,600 அடி உயரத்தில்‌ இருந்தது. எருசலேம்‌ எரிகோவிலிருந்து ஏறத்தாழ 
பதினைந்து மேல்‌ தென்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ அமைந்திருந்தது, Michael J. Wilkins 
குறிப்பிடுகையில்‌, இந்தப்‌ பயணம்‌ அநேகமாக ஆறு மணியிருந்து எட்டு மணி 
நேரம்‌ வரை, கால்‌ நடையாகச்‌ செல்ல நேர்ந்திருக்கும்‌, எனவே இயேசுவும்‌ 
அவருடைய £ஷூர்களும்‌ இருட்டு ஆவதற்குள்‌ தாங்கள்‌ போய்ச்‌ சேர வேண்டிய 
இடத்திற்குப்‌ போக ஆவலாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்று கணக்கிட்டார்‌.”' 

எரிகோவிலிருந்து எருசலேமுக்குச்‌ செல்லும்‌ பாதை அடிக்கடி நிகழும்‌ 
கொள்ளையடித்தலால்‌ ஆபத்தான பாதையாக இருந்தது (காண்க லூக்கா 
10:30). கொள்ளையர்கள்‌ மலை இடுக்குகளிலோ அல்லது பாறைகளுக்குப்‌ 
பின்பக்கமோ நின்று, பாதுகாப்பற்ற முறையில்‌ பயணித்துக்‌ கொண்டிருந்த 
பயணிகளின்‌ முன்‌ திடீரென நின்று அச்சுறுத்துவார்கள்‌. ஒரு பெரிய 
கூட்டமாக போறெ பயணிகளுக்கு குறைவான பயமே இருக்கும்‌. 

சுவிசேஷங்களின்‌ தொகுப்பில்‌ இந்த நிகழ்ச்சியை ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌, 
(பார்வையற்றோறை) சுகப்படுத்திய இந்த நிகழ்ச்சியின்‌ போது இயேசுவும்‌ 
அவருடைய சீஷரும்‌ எங்கே இருந்திருப்பார்கள்‌ என்பது ஒரு கேள்வியாக 
உள்ளது. மத்தேயு குறிப்பிடுகையில்‌ அவர்கள்‌ “எரிகோவிலிருந்து புறப்பட்டுப்‌ 


58 


போகையில்‌” குருடரான மனுஷர்களை எதிர்பாராமல்‌ சந்தித்தனர்‌ என்கிறார்‌. 
லூக்காவோ, “அவர்‌ எரிகோவுக்கு சமீபமாயிருக்கையில்‌” என்று குறிப்பிடுகிறார்‌ 
லூக்கா 18:35). இந்த தெளிவான முரண்பாடு இங்கே காணுகிற இரண்டு 
எரிகோ பட்டணங்கள்‌ இருந்துள்ளதை மனதில்‌ கொண்டு பார்ப்போமாகில்‌ 
எந்த எரிகோ என்பதை தீர்மானிப்பது எளிது. 

பழைய ஏற்பாட்டு எரிகோ பட்டணம்‌ யோசுவாவின்‌ நாட்களில்‌ 
அழிவுண்டது (யோசுவா 6), ஆகிலும்‌ பின்னதாக அது எடுத்துக்‌ கட்டப்பட்டது 
(1 இராஜாக்கள்‌ 16:34). கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ ஜனங்கள்‌ இன்னும்‌ அதிலே 
குடியிருந்தார்கள்‌. 

ஏற்பாடுகளுக்கு இடையேயான நாட்களில்‌ ஆஸ்மானியர்களால்‌ 
அரண்மனையைச்‌ சுற்றிலும்‌ ஒரு புதிய பட்டணத்தை கட்டியிருக்கிறார்கள்‌. இது 
பழைய பட்டணத்துக்கு (பழைய எரிகோவிலிருந்து) ஒரு மைல்‌ தொலைவில்‌ 
கட்டப்பட்டது. பின்னர்‌, பெரிய ஏரோது ஆஸ்மானிய அரண்மனையோடு 
மேலும்‌ மூன்று அரண்மனைகளை கொண்டு விஸ்கரித்தான்‌. குளிர்காலங்களில்‌ 
அவன்‌ அங்கே தங்கி தனது நாட்களை கழிக்க விரும்பினான்‌, ஏனெனில்‌ 
அங்கு வெப்பம்‌ கொடுக்கத்தக்க தட்ப வெப்ப நிலை இருந்தது.” இந்த 
அரண்மனைகளில்‌ ஒரு வரவேற்பறை, ஒரு ரோமா குளியலறை, பதிக்கப்பட்ட 
தோட்டங்கள்‌, நீச்சல்‌ குளங்கள்‌, பெரிய முற்றங்கள்‌ ஆகியவைகளையும்‌ 
இந்த அரண்மனைகள்‌ கொண்டிருந்தன, ஏரோது ஒரு கலையரங்கம்‌, 
குதிரை ஓட்டத்துடன்‌ இரதங்களுக்குமான ஓடுபாதை மற்றும்‌ உடற்பயற்சிக்‌ 
கூடத்தையும்‌ கட்டியிருந்தான்‌. அந்த புதிய பட்டணம்‌ ஏற்கனவே மனதை 
மகிழ்விக்கத்தக்க புல்லின மரங்கள்‌, ரோஜாத்‌ தோட்டம்‌ ஆகியவற்றுடன்‌ 
இருந்தது. மாற்கு ஆண்ட்னி அதை தனது காதல்‌ பரிசாக எகிப்திய ராணி 
கிளியோபாட்ராவுக்கு அளிக்கான்‌.”” 

ஆக, இயேசு பழைய எரிகோவிலிருந்து புறப்பட்டு புதிய எரிகோவுக்குள்‌ 
நுழையுமிடத்தில்‌ அந்த இரண்டு பார்வையற்ற நபர்களையும்‌ இயேசு கண்டார்‌ 
என்பது தெளிவாகிறது. கர்த்தர்‌ நடந்து போய்க்‌ கொண்டிருந்த போது, ஒரு 
திரளான கூட்டம்‌ அவரோடே கூட போயிற்று. அது பஸ்கா பண்டிகை 
நெருங்கிக்‌ கொண்டிருந்த வேளையாகலால்‌, அநேக பக்தி பயணிகள்‌ 
எருசலேமை நோக்கி பயணித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. பழைய எரிகோவிலிருந்து 
புதிய எரிகோவுக்கு போகும்‌ பிரதான சாலைகான்‌ அந்த இரண்டு பார்வையற்ற 
மனிதர்களுக்கும்‌ தருமம்‌ கேட்டு பிச்சை எடுக்க ஏதுவான இடமாயிருந்தது 
(காண்க லூக்கா 18:35). பக்தி பயணிகளில்‌ அநேகரும்‌ பண்டிகைக்குப்‌ போகிற 
சந்தோஷத்தில்‌, தங்களுடைய செலவுக்கு தாராளமான பணத்தை அதிகமாகவே 
கொண்டு வந்திருப்பார்கள்‌. 

வசனம்‌ 30. மத்தேயு புத்தகத்தில்‌ வழியருகே இரண்டு குருடர்கள்‌ 
உட்கார்ந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. லூக்கா 18:35ல்‌ ஒரு பார்வையற்ற 
மனுஷனை மட்டுமே குறிப்பிடப்படுறெது. மாற்கு 10:46ல்‌ அந்தக்‌ 
குருடனுடைய பெயர்‌ கூட சொல்லப்படுகிறது, அவனது பெயர்‌ “திமேயுவின்‌ 
மகன்‌ பரிதிமேயு.” சிலர்‌ இதை வசனங்களில்‌ முரண்பாடு போல்‌ பார்க்கின்றனர்‌. 
எப்படி யிருப்பினும்‌, இங்கே உண்மையில்‌ அப்படியோரு முரண்பாடு இல்லை. 
மாற்கோ லூக்காவோ இயேசு ஒரே ஒரு பார்வையற்றவனை குணமாக்கியதாகச்‌ 
சொல்லவில்லை. இந்த புத்தகங்களில்‌ ஒரு மனிதனை வலியுறுத்திக்‌ காட்டி, 


59 


சொஸ்தமாக்கப்‌ பட்டவனாகச்‌ சொல்லி மற்றொருவனை உள்ளடக்கி 
பேசுகிறது. ஒரு நபருடைய பெயரை மட்டுமே குறிப்பிடுவதும்‌ ஒரு 
பிரச்சனையல்ல, இந்தப்‌ பகுதியில்‌ சுகமாக்கப்பட்ட இரண்டு குருடர்களில்‌ 
அதிகமாய்‌ அறியப்பட்டிருந்தவன்‌ ஒருவன்‌ மட்டுமே.” எல்லா விளக்கமும்‌ 
இங்கே கொடுக்கப்பட்டிருக்குமானால்‌, மூன்று சுவிசேஷங்களுக்குமிடையே 
உள்ள தெளிவான ஒற்றுமையை நாம்‌ காணலாம்‌. 

இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌, கவனிக்க வேண்டியது என்னவெனில்‌, 
மத்தேயு ஒரு அதிக முழுமையான காட்சியைக்‌ குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ மேலும்‌ 
இரண்டு (ஒன்றுக்கு எதிரான) பிசாசு பிடித்த நபர்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌, 
கழுதையும்‌ கழுகைக்‌ குட்டியும்‌ (ஒன்றுக்கு எதிரான ரீதியில்‌ கழுகைக்‌ குட்டி 
மட்டுமே; 8:28; 21:2 ஆஅகெயவற்றின்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). குருடரான 
இரண்டு மனுஷர்கள்‌ குணமாக்கப்பட்ட தாகக்‌ குறிப்பிடப்படுகிற மத்தேயுவில்‌ 
இது இரண்டாவது இடம்‌ (9:27-31). 

இயேசு கடந்து போகிறார்‌ என்று அந்த இரண்டு மனுஷர்களும்‌ 
கேள்விப்பட்ட போது, அவர்கள்‌ சத்தமிட்டு, ஆண்ட வரே, தாவீதின்‌ குமாரனே! 
எங்களுக்கு இரங்கும்‌ என்று கூப்பிட்டார்கள்‌. “தாவீதின்‌ குமாரன்‌” என்பது 
ஒரு மேசியாத்துவ பட்டம்‌ (காண்க 1:1; 9:27; 15:22 ற்கான விளக்கவுரை). 
பார்வையற்றவர்கள்‌ பார்வையைக்‌ திரும்பப்‌ பெற்றுப்‌ கொள்வதென்பது 
மேசியா வரும்‌ போது தொடர்ந்து வரவேண்டிய அடையாளமாக இருந்தது 
(ஏசாயா 29:18; 35:5; 42:7; காண்க 11:5ன்‌ விளக்கவுரை). 

வசனம்‌ 31. குருடர்கள்‌ கேட்ட வேண்டுகோளுக்குப்‌ பதிலாக, ஜனங்கள்‌, 
அவர்களை அமைதியாக இருக்கும்படி அதட்டினார்கள்‌. அவர்கள்‌ அதட்டிய 
விதம்‌ ஏற்கனவே இயேசுவிடம்‌ சிறுபிள்ளைகளை கொண்டு வந்தபோது 
அந்தப்‌ பெற்றோர்களை இப்படித்தான்‌ அப்போஸ்தலர்கள்‌ நடத்தினார்கள்‌ 
(19:13). சமுகாயக்காரியங்களில்‌ குறிப்பிடத்தக்கவர்களாயிராதவர்களோடு 
இயேசு நேரத்தை செலவழிக்க அவருக்கு நேரமில்லை என்று ஜனங்கள்‌ 
நினைத்தார்கள்‌. கூட்டத்தாரின்‌ வார்த்தைகள்‌ குருடரான அந்த மனுஷரை 
இன்னும்‌ அழுத்தமாய்‌ அதிகச்‌ சத்தத்தோடு கூப்பிடச்‌ செய்தது. 

வசனம்‌ 32. இந்த ஆதரவற்ற மனுஷர்களுக்கு உதவி செய்கிற வழியில்‌ 
ஜனக்கூட்டம்‌ குறுக்கே நிற்பதை இயேசு அநுமதிக்க விரும்பவில்லை. 





என்ன நடக்கிறது என்பதை பார்த்து காதில்‌ கேட்ட போது, அவர்களை 
அமைதிப்படுத்தி பார்வையற்ற அந்த நபர்களை முன்னே கொண்டுவரும்படி 
கட்டளையிட்டார்‌. பிறகு அந்த குறை கூறிய மனுஷர்களே ஊக்கமளிப்போராய்‌ 
மாறி, “இடன்‌ கொள்‌, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார்‌” என்றார்கள்‌ (மாற்கு 
10:49). கர்த்தர்‌ அந்த இருவரையும்‌ பார்த்து, நான்‌ உங்களுக்கு என்ன செய்ய 
வேண்டும்‌ என்றிருக்கிறீர்கள்‌? என்று கேட்டார்‌. அவர்களுக்கு என்ன தேவை 
என்பதை அவர்‌ ஏற்கனவே அறிந்திருந்தார்‌, ஆகிலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வாயால்‌ அதைச்‌ சொல்ல வேண்டுமென்று அவர்‌ எதிர்பார்த்தார்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. 

வசனங்கள்‌ 33, 34. பார்வையற்றவர்கள்‌, ஆண்ட வரே, எங்கள்‌ கண்களைத்‌ 
திறக்க வேண்டும்‌ என்றார்கள்‌. இயேசு அவர்கள்‌ மேல்‌ மனதுருகி (காண்க 
9:36; 14:14; 15:32; 18:27) அவர்களுடைய கண்களைத்‌ தொட்டார்‌; உடனே 
அவர்கள்‌ பார்வையடைந்தார்கள்‌. மாற்கு எழுதியுள்ளபடி, அவர்‌ பரிதி 


60 


மேயுவினிடத்தில்‌ “நீ போகலாம்‌, உன்‌ விசுவாசம்‌ உன்னை இரட்சித்தது” 
என்றார்‌ (மாற்கு 10:52). மூன்று சுவிசேஷங்களிலுமே குருடனாயிருந்து 
சுகமாக்கப்பட்ட மனுஷர்கள்‌ (அல்லது மனுஷன்‌) இயேசுவைப்‌ 
பின்பற்றினார்கள்‌ என்று கூறுகின்றன (மாற்கு 10:52; லூக்கா 18:43). 


ஒல்‌ பாடங்கள்‌ ௮௦௦௦ 


திராட்சத்‌ தோட்டத்து வேலைக்காரர்கள்‌ 
பற்றிய உவமை (20:1-16) 
திராட்சத்தோட்டத்து வேலைக்காரர்கள்‌ குறித்த உவமையில்‌, நாம்‌ 
என்ன பிரதிபலனைப்‌ பெற்றாலும்‌ அது தேவனால்‌ கொடுக்கப்படுறெ 
கிருபை என்பதைப்‌ போதிக்கும்‌ பொருட்டு பூர்வீக இஸ்ரவேலரின்‌ அன்றாட 
வாழ்வை உதாரணப்படுத்தி இயேசு போதிக்றொர்‌. தேவனுடைய பார்வையில்‌ 
சரியாகப்படுகிற காரியங்களின்‌ அடிப்படையில்‌ அவர்‌ தமது சிறப்புரிமையில்‌ 
பலனளிக்கிறார்‌. வீட்டெஜமான்‌ தேவனை அடையாளப்படுத்துகிறார்‌; அவர்‌ 





ஐந்து கூட்ட வேலைக்காரர்களோடும்‌ நிறைவான வகையில்‌ தமது காரியங்களை 
செயலாற்றுகிறார்‌, ஏனெனில்‌ தாம்‌ ஒவ்வொரு கூட்டத்தாரிடமும்‌ என்ன 
செய்வதாகச்‌ சொன்னாரோ, அதை அப்படியே செய்கார்‌. அதே போல, தேவன்‌ 
நமக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணினதை சொன்னபடியே நிறைவேற்றுவார்‌. 

வீட்டெஜமான்‌ தன்னுடைய திராட்சத்‌ தோட்டத்தில்‌ வேலைசெய்ய 
வேலைக்கு ஆட்களை அமர்த்தினான்‌. இந்த உவமை தமது ராஜ்யமாகிய, 
சபையில்‌ நுழைய தேவன்‌ கொடுக்கும்‌ அழைப்பை பிரஇநிதிப்படுத்துகிறது; 
மற்றும்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ நிலைத்திருப்பவர்களுக்கு அவர்‌ பலனளிப்பார்‌. 
பதினோராம்‌ மணிவேளையில்‌ வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களைக்‌ 
காட்டிலும்‌ முதலாம்‌ மணிவேளையில்‌ அமர்த்தப்பட்டவர்கள்‌ பரலோகத்தில்‌ 
இருப்பதற்கு அதிக நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டுமா? அப்படி 
ஒருவேளை ஒருவர்‌ நினைக்கலாம்‌, ஆனாலும்‌ தனக்கு அங்கே சேர்வதற்கு 
வாய்ப்பே இல்லை என எண்ணி ஏறத்தாழ அங்கே போகும்‌ வாய்ப்பை 
இழந்துபோகிற ஒருவர்‌ தக்க நேரத்தில்‌ சந்தர்ப்பம்‌ கடைக்குமானால்‌ தேவனு 
டைய கிருபைக்கு மிகப்‌ பெரிய நன்றியுள்ளவனாயிருப்பான்‌. 

வீட்டெஜமான்‌ வேலைக்காரர்களை தனது சொந்த தோட்டத்தில்‌ 
வேலைக்கு அமர்த்துறொன்‌, அடுத்தவனுடைய தோட்டத்தில்‌ அல்ல. 
பரலோக ராஜ்யம்தான்‌ சபை, இன்றைக்கும்‌ அது நிலைத்திருக்கிறது. 
அநேக “தஇிராட்சத்‌ தோட்டங்கள்‌” போட்டி போட்டுக்‌ கொண்டு வேலை 








ஆட்களை அமர்த்துகின்றனார்‌, ஆனால்‌ அவைகள்‌ எல்லாமே வசனத்தில்‌ 
அடையாளப்படுத்தப்படுகிற தேவனுடைய திராட்சத்‌ தோட்டம்‌ 
அல்ல. தேவனுடைய திராட்சைத்‌ தோட்டம்‌ வேத வசனங்களில்‌ 
அடையாளப்படுத்தப்பட்டிருக்றெது. அவருடைய தோட்டத்தில்‌ 
பணிபுரியவிடுத்த அழைப்பை ஏற்றுக்‌ கொண்டு வேலை செய்வோருக்கு 
உரிய பலன்‌ கிடைக்கும்‌. அவருடையகல்லாத திராட்சத்‌ தோட்டங்களில்‌ 








வேலை செய்வோர்‌ பலனடையப்‌ போவதில்லை. நாம்‌ கர்த்தருடைய 
திராட்சத்‌ தோட்டத்தில்தான்‌ வேலை செய்கிறோம்‌ என்பதை உறுதிப்படுத்திக்‌ 





61 


கொள்ளுதல்‌ அவசியம்‌. 

தேவனிடத்தில்‌ யாரும்‌ பேரம்பேச இயலாது. நாம்‌ விசுவாசிப்பதற்கு 
அவருடைய வசனத்தையும்‌ குணாதிசயங்களையும்‌ சார்ந்திருப்போமாகில்‌ 
சரியானவைகளை அவர்‌ நமக்குச்‌ செய்வார்‌ (ஆதியாகமம்‌ 18:25). இயேசு, 
“ஆகையால்‌ பொல்லாதவர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல 
ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரலோகத்திலிருக்றெ உங்கள்‌ 
பிதா தம்மிடத்தில்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதைக்‌ 
கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா?” என்று சொன்னார்‌ (மத்தேயு 7:11; 
காண்க லூக்கா 11:13). ரோமர்‌ 5:9-20ன்‌ திறவுகோல்‌ சொற்றொடர்‌ “இன்னும்‌ 
அதிகமாய்‌” என்பது. நமது தகுதிக்கு மிஞ்சி தேவன்‌ இன்னும்‌ அதிகமான 
பலன்களை அளிப்பார்‌. அவர்‌ நீதியுள்ளவர்‌, கிருபையும்‌, தயாளகுணமும்‌ 
உடையவர்‌; நம்மெல்லாருக்குமே எது சரியானதோ அதை அவர்‌ செய்வார்‌. 


திராட்சத்‌ தோட்டம்‌ பற்றிய உவமையிலிருந்து 
கற்றுக்கொள்ளு தல்‌ (20:1-16) 
அதிகாரம்‌ 19ன்‌ கடைசி வசனம்‌ திராட் சத்‌ தோட்டத்து 
வேலைக்காரர்களைக்‌ குறித்த உவமையை அறிமுகப்படுத்துறெது. 
உவமையை நாம்‌ முறையாக விளக்கப்படுத்தி அது கொடுக்கப்பட்ட 





காரணத்தையும்‌ போதிக்க வேண்டும்‌. 

சொல்லப்பட்ட கதை. வீட்டெஜமான்‌ குனது திராட்சத்‌ 
தோட்டத்திற்கு வேலைக்காரர்களை  வித்தியாசப்பட்ட நேரங்களில்‌ 
வித்தியாசப்பட்ட ஒப்பந்தங்களோடு வேலைக்கு அமர்த்துகிறான்‌, நாளின்‌ 
நிறைவில்‌ அவன்‌ தனது கணக்கை சரிசெய்து கூலி வழங்குகிறான்‌. 

கில பாடங்கள்‌ சவணி, பின்ன; நாம்‌ தேவனிடத்தில்‌ பேரம்‌ 





பேசக்‌ கூடாது. ஏற்புடைய விதிகளை அவர்‌ மட்டுமே உறுதிப்படுத்துறொர்‌. 
மேலும்‌, இராஜ்யத்தில்‌ நாம்‌ பிற வேலைக்காரர்களோடு நம்மை ஒப்பிட்டுக்‌ 
கொள்வதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களின்‌ உள்நோக்கங்களை 
தவறென எதிர்நின்று பேசக்‌ கூடாது அல்லது அவர்களுக்குக்‌ கடைக்கும்‌ 
ஆசீர்வாதங்களைக்‌ கண்டு பொறாமைப்படக்‌ கூடாது. 

தேவன்‌ நியாயமானவரும்‌ இரக்கமுள்ளவருமாயிருக்கிறார்‌. 


வேலையைக்‌ குறித்த எண்ணம்‌ 


(20:1-16) 

இந்த உவமை வேலைக்காரர்களிடமிருக்கிற எண்ணங்களிலும்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ உள்ள ஊழியர்களிடமிருக்கிற எண்ணங்களிலும்‌ 
உள்ள வித்தியாசங்களை குறிப்பிடுகிறது. அவர்கள்‌ பெறும்‌ கூலிக்காக 
மட்டுமே வேலை செய்வோர்‌ குறைந்த அளவு மட்டுமே அனுபவிப்பார்கள்‌, 
அல்லது தங்கள்‌ கூலியினால்‌ குறைந்த திருப்தியை மட்டுமே அடைவார்கள்‌. 
அவர்களுடைய உற்பத்தித்‌ திறனைக்‌ குறித்தோ அல்லது வேலையின்‌ தகுதி 
குறித்தோ கேள்வி கேட்பது கடினமானது. 

மணிக்கணக்கைப்‌ பார்த்துக்‌ கொண்டு வேலை செய்வோர்‌ தங்களுடைய 
நேரத்தை மட்டுமே செலவிட்டு எதிர்பார்க்கப்படும்‌ அல்லது கேட்கப்படும்‌ 





62 


நேரம்‌ எதுவோ அதுவரைக்கும்‌ மட்டுமே வேலை செய்வார்களேயன்றி 
அதற்குமேல்‌ அவர்கள்‌ எதையும்‌ செய்ய விரும்பமாட்டார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ 
ஜனங்களை (மற்றவர்களைப்‌) பார்த்து வேலை செய்வார்கள்‌. தங்களுடைய 
சிறப்பான பணிகளைச்‌ செய்வதை விடுத்து மற்றவர்கள்‌ என்ன செய்கிறார்களோ 
அவைகளை கவனித்து அவைகளோடு தங்களுடைய வேலையை ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பார்கள்‌.  மற்றவேலையாட்கள்‌ நன்றாக நடத்தப்படுகிறார்கள்‌, 
அதிகமாக அவர்களுடைய நஷ்டங்களை ஈடுகட்டப்படுகிறார்கள்‌, 
அல்லது சிறப்பான அந்தஸ்து அளிக்கப்படுகிறார்கள்‌ அல்லது வேலை செய்யும்‌ 
சூழ்நிலை சாதகமாக்கப்படுகிறது என்றெல்லாம்‌ நினைப்பார்களாகில்‌, அவர்கள்‌ 
கோபத்தில்‌ றுவார்கள்‌. 

அநேக வேலையாட்கள்‌ தங்களுடைய வேலைகளை அனுபவித்துச்‌ 
செய்து அதிலிருந்து உயர்ந்த ஒரு திருப்தியைக்‌ காண்பார்கள்‌. அவர்கள்‌ 
குங்கள்‌ சாதனைகளைக்‌ குறித்தும்‌ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களைக்‌ 
குறித்தும்‌ பெருமைப்படுவார்கள்‌. சில வேளைகளில்‌ அவர்கள்‌, “எனக்கு 
இகைச்‌ செய்வதற்கான கூலி கிடைக்காவிட்டாலும்‌ நான்‌ இந்த வேலையைச்‌ 
செய்வேன்‌” என்பார்கள்‌. சிலர்‌ தங்களிடம்‌ கேட்கப்பட்டதற்கு மேலாகவும்‌ 





அதிகமாகவும்‌ செய்வார்கள்‌. அவர்களுக்கு, வேலை என்பது ஒரு பணி 
மட்டுமல்ல, அதை அவர்கள்‌ ஒரு சேவையாகக்‌ கருதுவார்கள்‌. தங்களுடன்‌ 
வேலை செய்வாரின்‌ வெற்றிகளைப்‌ பாராட்டி அவர்களுடைய சாதனைகளில்‌ 
சந்தோஷமடை வார்கள்‌. 


முதன்மைத்துவமா ஊழியமா? 
(20:20-28) 

யாக்கோபு, யோவான்‌ ஆகியோருடைய தாய்‌ ஒரு சுயநலமான 
விண்ணப்பத்தை இயேசுவுக்கு முன்பாக வைத்தாள்‌. சலோமி தனது 
இரண்டு மகன்களும்‌ இராஜ்யத்திலே ஒருவன்‌ கர்த்தருடைய வலது பக்கமும்‌ 
மற்றவன்‌ இடது பக்கமும்‌ உட்காரும்படி அனுமதிக்க வேண்டுமென வேண்டிக்‌ 
கொண்டாள்‌. இந்த வேண்டுகோள்‌ ஒருவேளை இயேசு பேதுருவுக்கு 
கொடுத்த உடனடிப்பதிலான பன்னிரண்டு சிங்காசனங்களின்‌ மேல்‌ வீற்றிருந்து 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ அவர்கள்‌ ஆளுவார்கள்‌ என்று 
கூறியதன்‌ மூலம்‌ பதிலளிக்கப்பட்டிருக்கக்‌ கூடும்‌, அந்தக்‌ கேள்வி இயேசுவை 
போதனை செய்ய வாய்ப்பளித்தது; உண்மையான பெரியவன்‌ யார்‌ 
என்பதையும்‌ ஊழியக்காரனாயிருக்க வேண்டியதையும்‌ அவர்‌ போதித்தார்‌. 

தனது இரண்டு குமாரர்களைக்‌ குறித்தும்‌ ஓழு தாயாரின்‌ பெருமை 
(20:20-23). யாக்கோபு மற்றும்‌ யோவானுடைய பெருமைமிக்க தாயாகிய, 
சலோமி அவர்கள்‌ இருவருக்கும்‌ ராஜ்யத்திலே முதன்மையான இடங்கள்‌ 
அளிக்கப்படவேண்டும்‌ என்று வேண்டுகோள்‌ விடுத்தாள்‌. அவளுடைய 
கேள்விக்கு இயேசு அளித்த பதிலானது, அவள்‌ தான்‌ கேட்டுக்‌ கொண்டது 
இன்னதென்று அறியாமல்‌ இருந்தாள்‌ என்று காட்டியது. 

கோபமான. புத்த பநிரமவமியொரதகர்‌.. (20:24-29). மற்ற பத்து 
அப்போஸ்தலர்களும்‌ ஏன்‌ மிகவும்‌ கோபமடைந்தனார்‌? உடன்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ தங்களுக்கு மேல்‌ அமர்த்தப்படுவகை அவர்கள்‌ 


63 


விரும்பவில்லை. இந்த மேட்டிமையான பிரசங்கியார்களை இயேசு 
தோற்கடித்தார்‌. தமது சொந்த உதாரணத்தின்‌ மூலம்‌ ஊழியத்தின்‌ 
கொள்கையை விளக்கப்படுத்துகிறார்‌: அவர்‌ ஊழியம்‌ செய்யும்படி வந்து 
நிறைவாக பாவிகளுக்காக பாவநிவாரணப்பலியாக மரிக்க விரும்பினார்‌. 





மூப்பார்களும்‌ முதன்மைப்‌ பதவிகளும்‌ 
(20:20-28) 

யாக்கோபு, யோவானுடைய  தூயாரிடமும்‌ அந்த இரண்டு 
அப்போஸ்கலா்களிடமும்‌, இயேசு தெளிவாகக்‌ குறிப்பிட்டு தம்முடைய 
ராஜ்யத்தில்‌ முதன்மை இடம்‌ என்பது இல்லை என்றார்‌ (மாற்கு 10:38-40). 
உலக ராஜ்யங்கள்தான்‌ அப்படி ஆட்சி நடத்துகின்றன, அதிலே ஒரு நபர்‌ 
மற்றவார்கள்மேல்‌ “அதிகாரஞ்‌ செலுத்துகறவனாய்‌”  அமர்ந்திருப்பான்‌. 
சபையிலே மூப்பர்கள்‌ ஆளுகின்றனர்‌ (1 தீமோத்தேயு 5:17; எபிரெயர்‌ 13:7, 
17), ஆகிலும்‌ அவர்கள்‌ நியமிக்கப்‌ பட்டவர்களுக்கு மேலாக “அதிகாரஞ்‌ 
செலுத்தும்‌ படியல்ல” (1 பேதுரு 5:3). பிறகு என்ன அர்த்தத்தில்‌ அவர்கள்‌ 
ஆளுகிறார்கள்‌? “ஆளுதல்‌” என்ற வார்த்தைக்கு “நடத்துதல்‌, வழிகாட்டுதல்‌, 
அல்லது வழிநடத்துதல்‌,” என்றெல்லாம்‌ பொருள்படும்‌. விசுவாச விஷயத்தில்‌, 
மூப்பர்கள்‌ சட்டம்‌ இயற்றும்‌ அதிகாரத்தில்‌ இல்லை. தேவன்‌ ஒருவர்‌ மட்டுமே 
பிரமாணத்தைக்‌ (சட்டத்தைக்‌) கொடுப்பவர்‌ (யாக்கோபு 4:12). ஒரு சபையின்‌ 
தலைமைத்துவப்‌ பொறுப்பில்‌ இருப்பவன்‌, தான்‌ ஊழியஞ்‌ செய்றெ உள்ளூர்‌ 
சபையில்‌ வழிகாட்டி, சத்தியத்திலிருந்து தவறைத்‌ தீர்மானிக்கும்‌ அறிவைப்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. சூழ்நிலைக்கேற்ற தீர்ப்புச்‌ செய்கிற விஷயத்தில்‌, 
முடிவெடுப்பதற்கு வசன ஆதாரத்தை பயன்படுத்தும்‌ திறாணியிருக்க 
வேண்டும்‌. 





ஊழியத்‌ தலைமைத்துவம்‌ (20:20-28) 
புறஜாதிகளின்‌ தலைமைத்துவ முறையை இயேசு கண்டனம்‌ 
பண்ணினார்‌, தங்களுடைய சுய நலமுடிவுக்காக அவர்கள்‌ மற்றவர்கள்‌ மேல்‌ 
தங்கள்‌ அதிகாரத்தைச்‌ செலுத்துகிறார்கள்‌. அதற்கு முரணாக, அவர்‌ தமது 
சொந்த சீஷர்களை ஊழியப்பாதையைப்‌ பின்பற்றி வரும்படி அழைத்தார்‌. 





இன்று அநேகர்‌ பெரிய பட்டங்களைத்தரித்து, உயர்ந்த சம்பளத்தையும்‌, 
அதிகரிக்கப்படும்‌ அதிகாரத்தையும்‌, அதிகமதிகமான சமுதாயத்தில்‌ 
அறியப்பட்ட வர்களுமாயிருப்பதைக்‌ கொண்டு உச்சாணிக்‌ கொம்பாயெ 
வெற்றியை அடைய விரும்புகின்றனர்‌. அவர்களுடைய பொறுப்புக்களெல்லாம்‌ 
அவர்களைப்‌ பற்றியதே. மாறாக, இயேசு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்‌ நாம்‌ 
கவனம்‌ செலுத்த விரும்புகிறார்‌. மற்றவர்களை கிறிஸ்துவினிடம்‌ சுட்டிக்காட்டி 
அவர்கள்‌ வாழ்வில்‌ ஆசீர்வாதத்தை பெறச்‌ செய்கையில்‌ நமது வாழ்க்கை 
அர்த்தமுள்ளதாகிறது. வாழ்க்கை என்பது உண்மையில்‌ நம்மைப்‌ பற்றியதல்ல, 
ஆனால்‌ இந்த உலகத்தில்‌ நாம்‌ வித்தியாசப்படுத்திக்‌ காட்டமுடியும்‌. 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


64 





குறிப்புகள்‌ 

Talmud Baba Metzia 83b. 21,6௦௩ Morris, The Gospel according to Matthew, Pillar 
Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 499, n. 
5. “ரோமர்களின்‌ பணம்‌ என்பது ஒரு கிரேக்க வெள்ளிக்‌ காசுக்கு சமமானது. 
தள்ளுபடியாகமம்‌ குறிப்புப்படி, ஒரு தனிநபரின்‌ தினசரி கூலியாக ஒரு வெள்ளிக்காசு 
கொடுக்கப்பட்டது, அத்துடன்‌ அவருக்கான செலவையும்‌ வேலைக்கு அமர்த்தியவார்களே 
செய்வார்கள்‌. (Tobit 5:14, 15). *Tacitus Annals 1.17; Pliny Natural History 33.13. ‘Michael 
J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Mat- 
thew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 121. *Morris, 
500. 7William Hendriksen, New Testament Commentary: Exposition of the Gospel According to 
Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 739. *Robert H. Gundry, Matthew: 
A Commentary on His Literary and Theological Art (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1982), 398. ‘David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Com- 
mentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 286. 10Walter Bauer, 4 
Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. 
and ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 2000), 398. 

Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1999), 483, n. 72. காண்க Demosthenes On the Crown 51; Dionysius 
of Halicarnassus 6.81.3. 2அதிருப்தியான எண்ணமும்கூட பரிசேயர்களை ஒத்திருக்நெது, 
அவர்கள்‌ ஆயக்காரர்‌, பாவிகளின்‌ மனந்திரும்புவதைக்‌ குறித்து முறுமுறுத்தார்கள்‌ 
லூக்கா 15:1, 2). இதன்‌ விளைவாகத்தான்‌ கெட்ட குமாரனைப்‌ பற்றிய உவமையைச்‌ 
சொன்னார்‌, அதிலே மூத்த குமாரனின்‌ நடவடிக்கை தவறானதாக 
வெளிப்படுத்தப்படுகிறது. பின்னதாக, சபை ஸ்தாபிக்கப்பட்டிருந்தபோது, புறஜாதி 
களும்‌ கிறிஸ்தவர்களாவதைப்‌ பார்த்து யூதக்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்களுடைய 
எண்ணங்களோடு போராடினார்கள்‌ (நடபடிகள்‌ 15; கலாத்தியர்‌ 2). '௫Donald A. Hagner, 
Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 573. 
1“தார்த்தர்‌ தமது உள்வட்ட சீஷா்களிடம்‌, அவர்கள்‌ மறுரூப மலையிலிருந்து இறங்கி 
வருகையில்‌, (பேதுரு, யாக்கோபு, மற்றும்‌ யோவானுடன்‌) தமது உருக்கமான (மரண) 
காரியங்களைப்‌ பேசினார்‌ (17:9-13). '5Mishnah Sanhedrin 7.1. °Robert H. Mounce, Matthew, 
New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 189. 
இந்த உறவுமுறையில்‌ இயேசு தமது தாயாகிய மரியாளை ஏன்‌ அவளுடைய சகோதரி 
மகன்‌ அப்போஸ்தலனாகிய யோவானிடம்‌ ஓப்படைத்தார்‌ என்பதை பாதி விளக்கம்‌ 
அளிக்கும்‌ (யோவான்‌ 19:26, 27). 18Wilkins, 123. Josephus Antiquities 6.11.9; காண்க 
1 Sam. 20:25. 20]. W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew and Mark 
(N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 176. 

21Bruce M. Metzger, A Textual Commentary on the Greek New Testament, 2d ed. (Stuttgart: 
German Bible Society, 1994), 42; காண்க KJV; NKJV. Pliny Natural History 4.12.69-70; 
Tacitus Annals 3.68; 4.30; 15.71. Irenaeus Against Heresies 2.22.5; 3.1.1; 3.3.4; Clement of 
Alexandria Who Is a Rich Man 42; Eusebius Ecclesiastical History 3.13, 18, 23, 31; 4.14; 5.8, 
24. “Keener, 486-87. “அப்பொழுது தான்‌ இயேசு புறஜாதிகள்‌ பரியாசம்‌ பண்ணி 
வாரினால்‌ அடித்து சிலுவையில்‌ அறைவார்கள்‌ என்று தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லியிருந்தார்‌ (20:19). அவர்களின்‌ அநீதிகளுக்கு அவரே பலியாக்கப்பட்டார்‌. 
26Wilkins, 124. 27Ibid. 28F. Buchsel, in Theological Dictionary of the New Testament, ed. Gerhard 


65 


Kittel, trans. and ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1967), 4:344. Jack P. Lewis, The Gospel According to Matthew, Part 2, The Living Word 
Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 81. °W, F. Albright and C. S. Mann, 
Matthew, The Anchor Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 242. 

21Wilkins, 125. °Gஜாசிபஸ்‌, “எல்லா பக்கமும்‌ சூழ்ந்துள்ள காற்று இங்கேயும்‌ நல்ல 
சீதோஷ்ண நிலையைக்‌ கொண்டுள்ளது, நாட்டிலுள்ள ஜனங்கள்‌ யாவரும்‌ நார்‌ 
உடைகளையே தரித்துக்‌ கொண்டுள்ளனர்‌, யூதேயா பனிக்கட்டி சூழ்ந்திருக்கும்‌ 
நாட்களிலும்‌ கூட அப்படித்‌ தான்‌” என்று எழுதினார்‌ (௦90116 Wars 4.8.3). 2Ibid, 1.18.5. 
#Hendriksen, 752. 


66 


20 


வெற்றிகரமான நுமைவ 


(21: 17-11) 


இந்த அதிகாரத்திலிருந்து மத்தேயுவில்‌ பாரம்பரியமாக அழைக்கப்படும்‌ 
“பாடுபடுதலின்‌” வாரம்‌ துவங்கி, கிறிஸ்துவின்‌ வாழ்க்கையின்‌ கடைசி 
முழு வாரத்துடன்‌ சிலுவையில்‌ அறையப்படும்‌ நிகழ்ச்சி வரை 
செல்லுகிறது. (உணர்ச்சிகரமான எனும்‌) இப்பதம்‌ லத்தன வார்த்தையான 
ஹas$i0, என்பதிலிருந்து வந்தது, இதன்‌ பொருள்‌ “பாடுபடுதல்‌.” இந்த 
வார்த்தை பெரும்பாலும்‌ இரத்த சாட்சிகளாய்‌ மரிப்போர்களுக்குப்‌ 
பயன்படுத்தும்‌ வார்த்தையாக இருந்துள்ளது. புதிய ஏற்பாட்டை லத்தீன்‌ 
மொழியில்‌ மொழிபெயர்த்தபோது, ௪௨ எனும்‌ இப்பதம்‌ இயேசுவின்‌ 
பாடுகளையும்‌ அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ நிகழ்வுகளையும்‌ சுட்டிக்காட்ட 
பயன்படுத்தப்பட்டது.” இந்த வாரத்தின்‌ குறிப்பிடத்தக்க இயேசுவின்‌ 
வாழ்க்கைக்‌ குறிப்பை எழுத சுவிசேஷ எழுத்தாளர்கள்‌ அதற்கென்று (எழுத) 
எடுத்துக்‌ கொண்டுள்ள இடமே தெளிவாகக்‌ காட்டுகிறது. 25 லிருந்து 
48 சதவீதம்‌ வரையிலான இடம்‌ சுவிசேஷங்களில்‌ இதற்கென கொடுத்து 
எழுதப்பட்டுள்ளது.” 

இந்த அதிகாரம்‌ எருசலேமில்‌ இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ ஒரு மாறுதலைக்‌ 
குறிக்கிறது. வெற்றிகரமாக அவர்‌ எருசலேமில்‌ நுழைந்ததைத்‌ தொடர்ந்து 
(21:1-11), மேசியா என்ற ரீதியில்‌ இயேசுவின்‌ அதிகாரம்‌ பற்றிய சிறப்புக்‌ 
கூறுகளை குறிப்பிடுகிறது. அவர்‌ தேவாலயத்தை சுத்திகரித்தார்‌ (21:12, 13), 
மற்றும்‌ குருடர்களையும்‌ சப்பாணிகளையும்‌ சொஸ்தமாக்கினார்‌ (21:14-17). 
யூதர்கள்‌ மீது வரும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பை விளங்கச்‌ செய்யும்‌ 
பொருட்டு, கனி கொடாத அத்திமரத்தை அவர்‌ சபித்து இலைகளை உதிரச்‌ 
செய்தார்‌ (21:18-22). யூதமத தலைவர்கள்‌, இயேசுவை குற்றம்‌ பிடிக்க வகை 
தேடி, அவருடைய அதிகாரத்தைக்‌ குறித்து கேள்வி எழுப்பினார்கள்‌ (21:23- 
27). அவர்களுக்கு பதிலளித்து, இரண்டு உவமைகளை அவர்களுக்கு எதிராகச்‌ 
சொன்னார்‌: திராட்சத்‌ தோட்டமும்‌ இரண்டு குமாரர்களையும்‌ பற்றிய 
உவமை (21:28-82) மற்றும்‌ வீட்டெஜமானும்‌ திராட்சத்தோட்டமும்‌ பற்றிய 
உவமை (21:33-46). 

வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌, ஞாயிற்றுக்ழெமை, மகிமையின்‌ ராஜா 
எருசலேமுக்குள்‌ வந்தார்‌. அவர்‌ தாழ்மையுள்ளவராய்‌, கழுதையின்‌ மேல்‌ 




















சவாரி செய்து, பட்டணத்தை நெருங்கினார்‌. அவர்‌ பஸ்காவுக்கு ஆறுநாள்‌ 
இருக்கையில்‌, நிஷான்‌ மாதம்‌ எட்டாம்‌ நாள்‌ பெத்தானியாவில்‌ வந்து 
சேர்ந்தார்‌ (யோவான்‌ 12:1), மற்றும்‌ அடுத்தநாள்‌ அவர்‌ பட்டணத்துக்குள்‌ 
நுழைந்தார்‌. இந்த நேரத்தில்‌, எருசலேமிலும்‌ சுற்றுப்‌ புறத்திலும்‌ இருபது லட்சம்‌ 
ஜனங்களுக்கு மேல்‌ கூடி வந்திருக்கக்கூடும்‌.* 








67 


இயேசு இதற்கு முன்பு தம்மை மேசியா என்று யாருக்கும்‌ சொல்லாதபடிக்கு 
அமைதியாக இருக்கும்படி பணித்திருந்தார்‌ (12:16; 16:20; 17:9), இதற்குப்‌ 
பின்பு எவ்விதத்திலும்‌ இரகசியமாக அதை வைக்கவில்லை. இதுதான்‌ முதல்‌ 
முறையாகவும்‌ ஒரே முறையாகவும்‌ இயேசு திட்டமாக ஜனங்கள்‌ தம்மிடம்‌ 
கவனம்‌ செலுத்தத்தக்ககாக பொது ஜனங்களுக்கு முன்பாக தம்மை விளங்கப்‌ 
பண்ணினார்‌. பட்டணத்தில்‌ நுழையும்போது நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம்‌ தர்க்க 
தரிசனத்தை நிறைவேற்றியும்‌ யூதமதத்‌ தலைவர்கள்‌ அவருக்கு விரோதமான 
தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தவும்‌ ஏதுவாக்கியது. 

வெற்றிகரமான நுழைவு பற்றிய கதை சத்தியத்தையும்‌ புறந்தள்ளுதலையும்‌ 
கலந்திருந்தது. இயேசு துவக்கத்தில்‌ நல்லதொரு வரவேற்புடன்‌ எருசலேமுக்குள்‌ 
தாவீதின்‌ குமாரனென்றும்‌, இஸ்ரவேலின்‌ மேசியா என்றும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டார்‌, ஆனால்‌ பின்னதாக, அவர்‌ அப்படிப்பட்டவராக 
ஏற்றுக்‌ கொள்ளப்படாமல்‌ ஜனங்களால்‌ புறந்தள்ளப்பட்டார்‌. அவர்‌ 
ராணுவத்தைக்கொண்டு தங்கள்‌ எதிரிகளை ஒடுக்கி வெற்றி தருபவராக 
இருப்பார்‌ என்று நம்பினார்கள்‌. இயேசு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு 
ஒத்துவரக்‌ கூடியவராயிராதபடியால்‌, அவருக்கு ஆதரவளிப்பதை விட்டு 
விட்டார்கள்‌. ரோமர்களிடமிருந்து தங்களைக்‌ காக்கும்படி அழுதார்கள்‌, 
ஆனால்‌ பின்னர்‌, மதத்தலைவார்களோடு சேர்ந்து கொண்டு, ரோமார்களை 
அழைத்து அவரைச்‌ சிலுவையில்‌ அறையச்‌ சொன்னார்கள்‌, இப்படியாக 
வாழ்த்துக்களோடும்‌ புறந்தள்ளுதலோடும்‌, வெற்றிகரமான நுழைவு 
“பாடுகளைப்படும்‌ செயல்களுக்கு ஒரு முன்னுரையாக” அமைந்துள்ளது.” 


ஆயத்தம்‌ (21:1-7) 


அவர்கள்‌ எருசலேமுக்குச்‌ சமீபமாய்ச்‌ சேர்ந்து, ஒலிவமலைக்கு அருகான 
பெத்பகேயுக்கு வந்தபோது, இயேசுவானவர்‌ சீஷரில்‌ இரண்டுபேரை நோக்கி, 

“உங்களுக்கு எதிரேயிருக்கிற கிராமத்துக்குப்‌ போங்கள்‌; போனவுடனே, 
அங்கே ஒரு கழுதையையும்‌ அதனோடே ஒரு குட்டியையும்‌ கட்டியிருக்கக்‌ 
காண்பீர்கள்‌: அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌. 

“ஒருவன்‌ உங்களுக்கு ஏதாகிலும்‌ சொன்னால்‌, இவைகள்‌ ஆண்டவருக்கு 
வேண்டுமென்று சொல்லுங்கள்‌; உடனே அவைகளை அனுப்பிவிடுவான்‌ 
என்று சொல்லி, அவர்களை அனுப்பினார்‌. 

ன்‌ இதோ, உன்‌ ராஜா சாந்தகுணமுள்ளவராய்‌, கழுதையின்‌ 
மேலும்‌ கழுதைக்‌ குட்டியாகிய மறியின்‌ மேலும்‌ ஏறிக்கொண்டு, 
உன்னிடத்தில்‌ வருகிறார்‌ என்று சீயோன்‌ குமாரத்திக்குச்‌ சொல்லுங்கள்‌. 

5*தீர்க்கதரிசியினால்‌ உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம்‌ 
நடந்தது. 

£சீஷர்கள்‌ போய்‌, இயேசு தங்களுக்கு கட்டளையிட்ட படியே செய்து, 

கழுதையையும்‌ குட்டியையும்‌ கொண்டுவந்து, அவைகள்‌ மேல்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைப்‌ போட்டு, அவரை ஏற்றினார்கள்‌. 


வசனம்‌ 1. இயேசுவும்‌ அவருக்குப்‌ பின்‌ சென்றோரும்‌ எரிகோவை விட்டுப்‌ 
புறப்பட்டார்கள்‌ (20:29) பிறகு பெத்தானியாவுக்கு வந்து அன்று இரவு அங்கே 


68 


தங்கனொர்கள்‌ (யோவான்‌ 12:1). பெத்தானியா என்பது “அத்திப்‌ பழங்கள்‌ 
வீடு,” என்றழைக்கப்பட்டது, அது லாசரு மற்றும்‌ அவருடைய இரண்டு 
சகோதரிகளான மார்த்தாள்‌ மரியாள்‌ ஆகியோரின்‌ ஊர்‌ (யோவான்‌ 11:1; 12:1). 
அது கிழக்கு ஒலிவமலைச்‌ சரிவில்‌ அமைந்திருந்தது, எருசலேமுக்கு கிழக்கில்‌ 
இரண்டு மைல்‌ துலைவில்‌ இருந்தது (யோவான்‌ 11:18). 

மறுநாள்‌, இயேசுவும்‌ அவருடைய சீஷர்களும்‌ எருசலேமுக்குப்போக 
ஆயத்தமானார்கள்‌. மத்தேயுவின்‌ இந்தக்‌ குறிப்பு வரை, பரிசுத்த நகரம்‌ 
சில இடங்களிலே மட்டுமே குறிப்பிடப்பட்டது. சாஸ்திரிகள்‌ அங்கே 
போய்‌ குழந்தையாகிய கிறிஸ்துவினிடத்தில்‌ போய்ச்சேர விவரம்‌ கேட்டுத்‌ 
தேடினார்கள்‌ (2:1). எருசலேமில்‌ இருந்தவர்கள்‌ யோவான்‌ ஸ்நானனை 
வனாந்தரத்தில்‌ காணும்படி போனார்கள்‌ (3:5), பின்னதாக இயேசுவை, 
கலிலேயாவுக்குத்‌ தேடிப்போனார்கள்‌ (4:25). யூதமதத்‌ தலைவர்கள்‌ அவரை 
அவதிமதிக்கும்படியாக எருசலேமிலிருந்து பயணம்‌ பண்ணிப்‌ போனார்கள்‌ 
(15:1, 2). ஆயினும்‌, இயேசு இந்தப்‌ பட்டணத்திற்கு இதற்கு முன்பு போனார்‌ 
என்று மத்தேயு குறிப்பிடுவதில்லை. (எருசலேமுக்கு அவர்‌ போன விவரம்‌ 
அறிய ஒருவார்‌ யோவான்‌ புத்தகத்தைக்‌ கொண்டு ஆலோசிக்க வேண்டும்‌.) 
இருப்பினும்‌ இயேசு தமது உணர்ச்சிகரமான தீர்க்கதரிசனங்களை முன்‌ 
சொன்னபோதெல்லாம்‌ எருசலேமை அவர்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ (16:21; 
20:17; 18). பட்டணத்துக்கு அவர்‌ வருகை தருவது அவருடைய சொந்த 
தீர்க்கதரிசனம்‌. 

பெத்தானியாவை விட்டபின்‌, இயேசுவும்‌ அவருக்குப்‌ பின்‌ செல்‌ 
வோரும்‌ பெத்பகேயுக்கு வந்தார்கள்‌, பெத்பகேயு என்றால்‌ “பழுக்காத 
அத்திக்‌ காய்களின்‌ [பழுப்பதற்கு முந்தியநிலை] வீடு” என்று பொருள்‌, இதன்‌ 
மிகச்‌ சரியான இடம்‌ அறியப்படாதிருக்கையில்‌, இது பெத்தானியாவுக்கும்‌ 
எருசலேமுக்கும்‌ இடையிலே அநேகமாக இருந்திருக்கக்கூடும்‌. 

ஒலிவ மலை என்பது எருசலேமுக்கு கிழக்கே தேவாலயம்‌ இருந்த 
மலைக்கு மேல்‌ சுமார்‌ 250 அடிக்கு மேலேயும்‌ கடல்‌ மட்டத்திலிருந்து அகன்‌ 
உச்சி 2,600 அடிவரை உயர்ந்தும்‌ (உச்சக்கட்ட உயரத்தில்‌) அமைந்திருந்த 
பகுதி ஆயெவைகளுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருந்த பெயர்கள்‌. இந்த மலை 
உச்சியிருந்து ஒருவர்‌, தனது முதல்‌ கணநேர கண்ணோட்டத்தைச்‌ செலுத்தி 
அந்த பட்டணத்தின்‌ கம்பீரத்‌ தோற்றத்தை ரசிக்கமுடியும்‌ லூக்கா 19:41). 
மலையானது வடக்கு தெற்காக சுமார்‌ இரண்டுமைல்‌ நீளமுடையதாக 
இருந்தது, அதிலே நான்கு உச்சி முகடுகளும்‌, ஆரேம்‌ என்றும்‌, பரமேறிய 
பர்வதம்‌ என்றும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ மலை, குற்றச்சாட்டின்‌ மலை என்றும்‌ 
அறியப்பட்டது. இரண்டாம்‌ மூன்றாம்‌ உச்சி முகடுகள்‌, ஆழமற்ற பள்ளங்களால்‌ 
மட்டும்‌ பிரிக்கப்படுறெதும்‌, அவைகள்‌ ஒன்றாக “சரியான ஒலிவமலை”* 
என்றும்‌ அழைக்கப்பட்டது. எருசலேமுக்கும்‌ பெத்தானியாவும்‌ இடையேயான 
பாதை மத்திய புள்ளியிலிருந்து சுற்றி வளைந்து சென்றது. 

வசனம்‌ 2. இந்தக்‌ கூட்டம்‌ பெத்பகேயை நெருங்கன போது, இயேசு 
தமது இரண்டு சீஷர்களை ஊழியம்‌ செய்ய அனுப்பி, அந்த மனுஷர்களிடம்‌, 
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்குப்‌ போங்கள்‌ என்று சொன்னார்‌. 





இந்தக்‌ கட்டளையை, “உங்களுக்கு முன்பாக இருக்கிற கிராமத்துக்குள்‌ 
போங்கள்‌,” (NRSV; INT) என்று சொன்னதாகவும்‌ மொழிபெயர்க்கலாம்‌. 


69 


எதிரிலிருந்த இடம்‌ பெத்பகேயுவா அல்லது வேறொரு இடமா என்பது 
உறுதியாகத்‌ தெரியவில்லை. 

பிறகு இயேசு சொன்னார்‌, போனவுடனே, அங்கே ஒரு கழுதையையும்‌ 
அதனோடே ஒரு குட்டியையும்‌ கட்டியிருக்கக்‌ காண்பீர்கள்‌; அவைகளை 
அவிழ்த்து என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌. மாற்கும்‌ லூக்காவும்‌ ஒரு 
கழுகைக்‌ குட்டியை மட்டும்‌ குறிப்பிடுகன்றனர்‌ (மாற்கு 11:2; லூக்கா 19:30). 
இந்த விடுபடுதல்‌ சந்தேகத்துக்குரியதல்ல, ஏனெனில்‌ இயேசு பட்டணத்துக்கு 
ஏறிச்‌ சென்ற மிருகம்‌ குட்டிதான்‌. கழுதைக்குட்டி மனுஷர்‌ ஒருவரும்‌ ஏறியிராத 
ஒன்றாக இருந்தது எப்படி என்று சொல்லுகின்றனர்‌ (மாற்கு 11:2; லூக்கா 
19:30). தாய்‌ (கழுதை) ஆரவாரச்‌ சத்தமிடும்‌ கூட்டத்தின்‌ இரைச்சலில்‌ (குட்டி 
மிரண்டுவிடாதபடி) அமைதிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சக்தி. 

வசனம்‌ 3. அந்த இரண்டு சீ்ஷர்களிடத்திலும்‌ இயேசு எவனாகிலும்‌ 
அவர்களிடம்‌ ஏதாகிலும்‌ கேள்வி கேட்டால்‌, என்ன சொல்ல வேண்டும்‌ என்று 
சொல்லிக்‌ கொடுத்தார்‌. முன்பின்‌ தெரியாத ஒரு புதிய நபர்‌ ஒரு கிராமத்துக்குள்‌ 
நுழைந்து பிரச்சனை (எதிர்ப்பு) இல்லாமல்‌ ஒருவருடைய கழுதையை 
அவிழ்த்துக்‌ கொண்டு போவது வழக்கத்துக்கு எதிரான செயல்‌.” சீஷர்கள்‌ 
இவைகள்‌ ஆண்ட வருக்குத்‌ தேவை என்று சொல்லும்படி சொல்லப்பட்டார்கள்‌. 
அவைகளுக்கு உரியவர்கள்‌ (லூக்கா 19:33) அவ்வளவு சுலபமாக அந்த 
மிருகங்களை அந்த மனிதர்‌ அவிழ்த்துக்‌ கொண்டு போக விட்டது ஏன்‌ என்று 
நமக்கு விளக்கம்‌ எதுவும்‌ கொடுக்கப்படவில்லை, அவர்கள்‌ இயேசுவை 
ஏற்கனவே அறிந்தவர்களாயும்‌ ஒருவேளை அவர்கள்‌ அவருடைய சீஷர்களாகக்‌ 
கூட இருந்திருக்கலாம்‌ - “ஆண்டவருக்கு” என்று குறிப்பிடப்படுவதால்‌ இப்படி 
சிந்திக்கப்படுகிறது. இந்தக்‌ கழுதைகள்‌ இயேசுவால்‌ பயன்படுத்தப்படுவதற்கு 
முன்‌ கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடும்‌. லியோன்‌ மோரீஸ்‌ 





சிந்தனையில்‌ இயேசு சொன்னவைகள்‌ “முன்னமே பேசி ஏற்பாடு செய்யப்பட்ட 
ஒரு குறிப்பாக இருக்கலாம்‌” என்றார்‌.” 

வசனம்‌ 4. இயேசுவின்‌ எருசலேமின்‌ நுழைவு வெளிப்படையான 
உருவகங்களை உள்ளடக்கியிருந்த நிகழ்ச்சிகளாகும்‌. யூதர்கள்‌ 
வழக்கமாக கழுதைகளை ராஜரீக காரியங்களுடன்‌ இணைத்துக்‌ 
குறிப்பிடுவார்கள்‌. அவர்களுடைய ராஜாக்களும்‌, வெற்றிசிறப்போடும்‌ 
கழுதைகள்‌ மேலும்‌ கோவேறு கழுதைகள்‌ மேலும்‌ ஏறி பயணம்‌ பண்ணுவார்கள்‌ 
(மாற்கு 11:2; லூக்கா 19:30). குதிரைகளுக்கு எதிரான, கழுதைகளில்‌ பயணித்தல்‌ 
மூலம்‌ ராஜா சமாதானத்துடன்‌ வருகிறார்‌ என்று அடையாளப்படுத்துகிறது 
(காண்க நியாயாதிபதிகள்‌ 5:10; 1 இராஜாக்கள்‌ 1:33). எருசலேமுக்குள்‌ 
இப்படிப்பட்ட முறையில்‌ பயணம்‌ பண்ணி நுழையக்‌ காரணம்‌, ஜனங்கள்‌ 
மனதில்‌ நல்லெண்ணத்தை உருவாக்கவும்‌, இயன்ற வரை, தமது இராஜ்யத்தின்‌ 
ஆவிக்குரிய இயல்பை வெளிப்படுத்தவுமே. இயேசு உண்மையில்‌ “சமாதான 





பிரபுவாக” வந்தார்‌ (ஏசாயா 9:69. 

இயேசுவாகிய ராஜா சாந்தகுணமுள்ளவராய்‌ எருசலேமுக்குள்‌ நுழைந்த 
போது, கழுதையின்‌ மேல்‌ ஏறி பயணம்‌ பண்ணி, பழைய ஏற்பாட்டு 
தீர்க்கதரிசனத்தை அவர்‌ நிறைவேற்றினார்‌. இந்த உண்மை மத்தேயுவில்‌ 
பொதுவான நியமனமாக உள்ளது: தீர்க்கதரிசியினால்‌ உரைக்கப்பட்டது 
நிறைவேறும்படி இதெல்லாம்‌ நடந்தது (காண்க 1:22; 2:15, 17, 23; 4:14; 8:17; 


70 


12:17; 13:35; 26:56; 27:9). “தீர்க்கதரிசி” இங்கே குறிப்பிடப்பட வில்லை. ஆதலும்‌, 
சில பூர்வீக ஆதாரங்கள்‌ “சகரியா” என்று குறிப்பிடுகின்றன, மற்றவர்கள்‌ 
“ஏசாயா” என்பதாகச்‌ சொல்லுகின்றனர்‌.” 

வசனம்‌ 5. இந்த மேற்கோள்‌ வசனம்‌ ஏசாயா 62:11 மற்றும்‌ சகரியா 9:9ன்‌ 
தொகுப்பாக இருக்கலாம்‌. 


“ இதோ, உன்‌ ராஜா சாந்தகுணமுள்ளவராய்‌, 

கழுதையின்‌ மேலும்‌ கழுதைக்‌ குட்டியாகிய 

மறியின்‌ மேலும்‌ ஏறிக்கொண்டு, 

உன்னிடத்தில்‌ வருகிறார்‌” என்று சீயோன்‌ குமாரத்திக்குச்‌ சொல்லுங்கள்‌. ” 


யூதர்களின்‌ பொதுவான பழக்கம்‌ என்னவெனில்‌ ஒத்தகருத்துள்ள இரண்டு 
தூர்க்கதரிசனங்களை ஒன்றாக்கி குறிப்பிடுவார்கள்‌.! “நீங்கள்‌ சீயோன்‌ 
குமார்த்தியை நோக்கி” என்பது ஏசாயா 62:11 லிருந்து எடுக்கப்பட்டது. இதே 
வார்த்தைகள்‌ சகரியா 9:9ல்‌ “சீயோன்‌ குமாரத்தியே, மிகவும்‌ களிகூரு” என்று 
துவங்குகிறது. தீர்க்ககதரிசனத்தில்‌ மேற்கோள்‌ காட்டிய எஞ்சிய பகுதியில்‌ 
குறிப்பிடப்படும்‌ வருகின்ற ராஜாவைப்‌ பற்றிய வாசகங்கள்‌ இந்த இரண்டாவது 
வசனப்பகுஇயால்‌ வருகிறது. 

“சீயோன்‌ குமாரத்தியே” எனும்‌ இந்த விளக்கச்‌ சொல்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
அடிக்கடி எருசலேமைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது 
(சங்கீதம்‌ 9:14; ஏசாயா 37:22; எரேமியா 4:31; புலம்பல்‌ 1:6). அது பட்டணத்தில்‌ 
குடியிருப்போர்களையும்‌ குறிப்பிடக்‌ கூடும்‌. அது துவக்கத்தில்‌, எபூசியரின்‌ 
கோட்டையாக இருந்தது, தாவீதால்‌ பிடிக்கப்பட்டு “தாவீதின்‌ நகரம்‌” என 
பெயர்‌ பெற்றது (2 சாமுவேல்‌ 5:7). அது அவருடைய அரண்மனைக்குரிய 
இடமாகும்‌ (2 சாமுவேல்‌ 5:11). உடன்படிக்கைப்‌ பெட்டியை தாவீது 
எருசலேமுக்குக்‌ கொண்டு வந்த போது, இங்கே தான்‌ வைத்தார்‌ 
(2 சாமுவேல்‌ 6:12). பிற்பாடு, சாலொமோன்‌ தாவீதின்‌ நகரத்திலிருந்து வடக்கே 
தேவாலயத்தைக்‌ கட்டி, உடன்படிக்கைப்‌ பெட்டி அங்கே கொண்டு போய்‌ 














வைக்கப்பட்டது (1 இராஜாக்கள்‌ 8:1). எனவே “சீயோன்‌” எனும்‌ பெயர்‌ 
தேவாலயம்‌ இருந்த பர்வதமாகவும்‌ பேசப்படுகிறது (சங்கதம்‌ 74:2). இந்தப்‌ 
பதம்‌ பின்பு முழுபட்டணத்துக்கும்‌ உபயோகப்படுத்தப்பட்டது (சங்கதம்‌ 48). 

சகரியா 9:9 பின்பு எருசலேமுக்கு வரவிருந்த ராஜாவைப்‌ பற்றி 
முன்னுரைத்த தீர்க்ககரிசனமாகும்‌. அவர்‌ “சாந்தகுணம்‌” (றா) அல்லது 
“பணிவுள்ளவராக” வருவார்‌ என்று விவரிக்கப்படுகிறார்‌ (காண்க 5:5; 
11:29 க்கான விளக்கவுரை). சமாதானமான அவரது நுழைவு இரதங்களோடும்‌, 
சண்டைக்‌ குதிரைகளோடும்‌, யுத்த வில்லோடும்‌ இல்லாமல்‌ மாறுபட்டிருந்தது 
(சகரியா 9:10). மத்தேயு புத்தகத்தில்‌ விடப்பட்டிருந்தாலும்‌, தீர்க்கதரிசனம்‌ 
அவரை “நீதியுள்ளவரும்‌ இரட்சிக்கிறவருமாக” விவரிக்கிறது. 

வசனம்‌ 6. இயேசு மகிமையடையும்‌ வரை அவர்கள்‌ புரிந்து 





கொள்ளாவிட்டாலும்‌ (யோவான்‌ 12:16), அந்த இரண்டு சீஷார்களும்‌ போய்‌, 
இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்‌. கழுதைகளை 
அவிழ்க்கச்‌ சென்றபோது, அவர்கள்‌ “அங்கே நின்று கொண்டிருந்த சிலரால்‌” 
எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டனர்‌ (மாற்கு 11:5). அவர்கள்‌ கழுகைக்குட்டிக்கு 
“உரிமையாளர்கள்‌” என்று லூக்கா 19:33ல்‌ அடையாளப்படுத்தப்படுகின்றனர்‌. 


71 


1] 


அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று 
சொன்னார்கள்‌ (21:3), உடனே அவர்கள்‌ அனுமதியளித்து அந்த மிருகங்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளச்‌ சொன்னார்கள்‌ (மாற்கு 11:6; லூக்கா 19:34). 

வசனம்‌ 2 சீஷர்கள்‌ கழுதையையும்‌ அதன்‌ குட்டியையும்‌ 





சீஷார்கள்‌ அந்த உரிமையாளர்களிடம்‌ “ 





இயேசுவிடம்‌ கொண்டு வந்தார்கள்‌. ஒரு பெண்‌ (தாய்‌) கழுதையை 
அதன்‌ மறியினிடத்திலிருந்து பிரிப்பது வழக்கமல்ல.'' அவைகளுக்குச்‌ 
சேணமில்லாதபடியால்‌, சீஷர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களை அவைகள்‌ 
மேல்‌ போட்டார்கள்‌. இதை கிரேக்க வார்த்தையில்‌ (//7181/07), பன்மை 
வார்த்தையில்‌ சொல்லும்‌ போது, பொதுவாக அதைத்‌ துணிகள்‌ என்று 
சொல்லலாம்‌. எப்படியிருப்பினும்‌, இந்தப்பதம்‌ பெரும்பாலும்‌ “தளர்த்தியான 
மேல்‌ அங்கியையே” குறிக்கும்‌. சீஷர்கள்‌ தங்களின்‌ வெளிப்புற அங்கெளினால்‌, 
கழுதைக்‌ குட்டியையும்‌ அதன்‌ தாயையும்‌ மூடினார்கள்‌. 

அதற்குப்‌ பின்பு, இயேசு அந்த அங்கிகள்‌ மேல்‌ அமர்ந்தார்‌. கிரேக்க 
வசனப்பகுதியில்‌ உண்மையில்‌ “அவைகள்‌ மேல்‌” இயேசு அமர்ந்தார்‌ என்று 
சொல்லுகிறது. அப்படியானால்‌ அவா்‌ இரண்டு மிருகங்கள்‌ மீதும்‌ கால்களை 
அகற்றி அமர்ந்தார்‌ என்று எடுத்துக்‌ கொள்ளலாமா? சிலர்‌ அப்படித்தான்‌ 
நினைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. மத்தேயு சகரியா 9:9ஐ “அவர்‌ கழுதையின்‌ மேலுரம்‌ 
கழுதைக்‌ குட்டியாயெ மறியின்‌ மேலும்‌ ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்‌” என்று 
விளக்கப்படுத்தினார்‌ என்று யூதிக்றொர்கள்‌. இப்படியாக, மத்தேயு குறிப்பிட்டு 
இயேசு முழுமையாக தீர்க்ககரிசனத்தை நிறைவேற்றினதாக காட்டுகிறார்‌, 
என்று சொல்லப்படுகிறது. ஆயினும்‌, அப்படியொரு விளக்கம்‌ அவசியமற்றது. 
இரண்டு விலங்குகள்‌ மேலும்‌ இயேசு ஏறிச்‌ சென்றார்‌ என்ற சொல்நடையை 
அவசியப்படுத்திக்‌ காட்டுவதில்லை. அவர்‌ கழுதைக்‌ குட்டியின்‌ மேல்‌ 
அமர்ந்து சவாரி செய்கையில்‌ தாய்‌ கழுதை அதன்‌ பக்கத்திலேயே நடந்து 
போய்க்‌ கொண்டிருந்தது. இயல்பிலும்‌, நடைமுறையிலும்‌ இயேசு கழுதைக்‌ 
குட்டியின்‌ மேல்‌ மாத்திரம்‌ தான்‌ பயணம்‌ பண்ணியிருக்க வேண்டும்‌. 


வரவேற்பு (21:8-11) 


“திரளான ஜனங்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள்‌; 
வேறு சிலர்‌ மரக்கிளைகளைத்‌ தறித்து வழியிலே பரப்பினார்கள்‌. 

முன்‌ நடப்போரும்‌ பின்‌ நடப்போருமாயெ திரளான ஜனங்கள்‌: தாவீதின்‌ 
குமாரனுக்கு ஓசன்னா! கர்த்தரின்‌ நாமத்தினாலே வருகிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்‌ 
பட்டவர்‌, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்‌. 

10அவர்‌ எருசலேமுக்குள்‌ பிரவேசிக்கையில்‌, நகரத்தார்‌ யாவரும்‌ 
ஆச்சரியப்பட்டு, இவர்‌ யார்‌ என்று விசாரித்தார்கள்‌, 

11அதற்கு ஜனங்கள்‌, இவர்‌ கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த 
தீர்க்கதரிசியாயெ இயேசு என்றார்கள்‌. 


வசனம்‌ 8. திரளான ஜனங்கள்‌ பெத்தானியாவிலிருந்து இயேசுவைப்‌ 
பின்பற்றி வந்தவர்களாயிருக்க வேண்டும்‌ அல்லது ஒலிவமலையின்மேல்‌ 
அவருக்காக காத்துக்‌ கொண்டிருந்தவர்களாயிருக்க வேண்டும்‌. மற்றவர்கள்‌ 


எருசலேமிலிருந்து அவரை சந்திக்க வந்தவர்கள்‌, மற்றும்‌ சிலர்‌ பஸ்காவை 


72 


முன்னிட்டு பட்டணத்துக்கு பக்திப்‌ பயணிகளாய்‌ வந்தவர்கள்‌. மேலும்‌ 
சிலர்‌ கலிலேயாவிலிருந்து வந்தவர்களாயிருக்கலாம்‌. இயேசு, குட்டியாயெ 
மறியின்‌ மேல்‌ பயணம்‌ பண்ணி கூடியிருந்த கூட்டத்தினூடே வந்தபோது, 
தொழுகைக்கு வந்திருந்தவர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களை வழியிலே 
விரித்தார்கள்‌. வசனம்‌ 7ல்‌ குறிப்பிட்டபடி, அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ 
என்பது அவர்களின்‌ மேலங்கியாகிய “தளர்‌ அங்கிகள்‌” (NIV; NRSV), 
அதாவது அவர்களின்‌ வெளிப்புற அங்கி. தங்கள்‌ மேல்‌ வஸ்திரத்தைக்‌ கழற்றி 
தங்களுடைய ராஜாக்களுக்கு முன்‌ விரிப்பது அவரது அதிகாரத்துக்கு மரியாதை 
செலுத்தும்‌ பழக்கம்‌ புராதன காலத்து வழிமுறை (2 இராஜாக்கள்‌ 9:18), அது, 
“நான்‌ என்னையே உம்முடைய கரங்களில்‌ ஒப்புவிக்கிறேன்‌” என்று சொல்‌ 
வதற்கு ஒப்பானது. 

மற்றவர்கள்‌ மரக்கிளைகளைக்தறித்து வழியிலே பரப்பினார்கள்‌. மாற்கு 
11:8 சொல்லுகிறது, அதாவது தங்கள்‌ “வயல்வெளிகளிலிருந்து இலைகளுடன்‌ 
கூடிய கிளைகளை” பரப்பினார்கள்‌ (NASB). யோவான்‌ 12:13ல்‌ குறிப்பாக, 
“குருத்தோலைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு” வந்தார்கள்‌ என்று சொல்லுகிறது. 
தென்னை, பனை, பேரீச்சை போன்ற புல்லின மரங்கள்‌ புனித நிகழ்வுகளோடு 
நெடுங்காலமாக சம்பந்தப்பட்டு வந்துள்ளன. நியாயப்பிரமாணம்‌ பேரீச்ச 
மரஓலைகளை அவர்களுடைய கூடாரப்‌ பண்டிகையில்‌ பயன்படுத்தும்படி 
கட்டளையிட்டது (லேவியராகமம்‌ 23:40, 42; காண்க நெகேமியா 8:15). 
சாலொமோன்‌ கட்டிய தேவாலயத்தில்‌ பேரீந்துகள்‌ காணப்பட்டன 
(1 இராஜாக்கள்‌ 6:29, 32, 35), எசேக்கியேல்‌ கண்ட புதிய ஆலயத்தைக்‌ 
குறித்து தரிசனத்திலும்‌ உள்ளன (எசேக்கியேல்‌ 40:16-37; 41:18-20, 25, 
26). பேரீச்ச மரங்கள்‌ பழங்கால ஜெப ஆலயங்களை அது கப்பர்நகூமில்‌ 











நன்கு பாதுகாக்கப்பட்ட ஜெப ஆலயம்‌ உட்பட அலங்கரித்தது. யோவான்‌ 
கண்ட பரலோகக்‌ காட்சியில்‌, திரளான ஜனங்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
குருத்தோலைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு தேவனுடைய சிங்காசனத்துக்கு 
முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள்‌ என்று வாசிக்கிறோம்‌ (வெளிப்படுத்தின 
விசேஷேம்‌ 7:9). 

பேரீச்ச மரம்‌ தேசீய அடையாளச்‌ சின்னமாகவும்‌ பயன்படுத்தப்பட்டது. 
(பழைய புதிய ஏற்பாடுகளுக்கு இடையிலும்‌ புதிய ஏற்பாட்டு 
ஆரம்ப காலங்களிளும்‌ ஈச்ச இலைகள்‌ யூதர்களின்‌ நாணயங்களில்‌ 
பொறிக்கப்பட்டிருந்தன. மெக்காபியர்‌ காலத்தில்‌, யூதர்களின்‌ எதிரிகள்‌ 
தோற்கடிக்கப்பட்ட போது, குருத்தோலைகளை தங்களுடைய வெற்றிக்‌ 
கொண்டாட்டத்தில்‌ பயன்படுத்தினார்கள்‌.!” (நாம்‌ படித்துக்‌ கொண்டுள்ள) 
இந்தக்‌ காட்சியில்‌ இயேசுவின்‌ கண்ணோட்டமும்‌ திரளான ஜனங்களின்‌ 
கண்ணோட்டமும்‌ வேறுபட்டுள்ளதைக்‌ காண முடியும்‌. கழுதையின்‌ 
மேல்‌ சவாரி செய்வதால்‌ இயேசுவுக்கு எந்தவித புரட்சிகரத்திட்டமும்‌ 
இல்லை என்பதை அவர்‌ வெளிப்படுத்தினார்‌; திரளான ஜனக்கூட்டம்‌ 
குருத்தோலைகளை கையில்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்த காட்ச, 
மெக்காபியார்களின்‌ வெற்றியை கொண்டாடியதற்கு ஒப்பானதாக, இன்னமும்‌ 
அவரை ஒரு புரட்சிகர மேசியாவாகத்தான்‌ பார்த்தார்கள்‌. 4 

வசனம்‌ 9. திரளான ஜனங்கள்‌ இயேசுவைச்‌ சுழ்ந்து கொண்டு, 
ஏதோ ஒரு ராஜாவின்‌ நகர்வலம்‌ போல, சிலர்‌ அவருக்கு முன்பாகவும்‌ 


73 


சிலர்‌ அவருக்குப்‌ பின்னாகவும்‌ நடந்தார்கள்‌. இந்த நேரத்தில்‌ அவர்கள்‌ 
சங்கதம்‌ 118 லிருந்து வார்த்தைகளைச்‌ சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்‌. 
இந்த சங்கதம்‌ துதிக்ககங்களில்‌ ஒன்று (113-118), இவை பஸ்கா 
பண்டிகையின்போது, எகிப்திய அடிமைத்‌ தனத்திலிருந்து தேவனுடைய 
விடுதலையை கொண்டாடும்படியும்‌ பாடப்பட்டன. இது மிகவும்‌ 
குறிப்பாக மேசியாத்துவப்‌ பாடலும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பெரும்பாலான 








இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டதும்‌, குறிப்பாக “பிரதான மூலைக்கல்‌” என்ற 
உருவக மொழியாகவும்‌ பயன்படுத்தப்பட்டது (21:42; மாற்கு 12:10, 11; லூக்கா 
20:17; நடபடிகள்‌ 4:11; 1 பேதுரு 2:7). 

ஓசன்னா என்பது எபிரெயச்‌ சொல்லின்‌ கிரேக்க நேரடி மொழிபெயர்ப்பு. 
இவ்வார்த்தையின்‌ நேரடிப்பொருள்‌ “இப்பொழுது எங்களை இரட்சியும்‌” 
அல்லது “எங்களை இரட்சிக்கும்படி, வேண்டுகிறோம்‌.” இது ஒரு துதியின்‌ சொல்‌ 
லாகியது. இந்த வசனப்பகுதியில்‌ சங்கதம்‌ 118:25 லிருந்து வந்த வார்த்தைகள்‌: 





“கர்த்தாவே, இரட்சியும்‌, என்று உம்மை வேண்டிக்கொள்கிறோம்‌; ஓ 
கர்த்தாவே, நாங்கள்‌ உம்மை வேண்டிக்‌ கொள்கிறோம்‌, காரியத்தை 
வாய்க்கப்‌ பண்ணும்‌!” (வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). அந்தக்‌ கூட்டம்‌ 
தாவீதின்‌ குமாரனுக்கு தங்களுடைய துதிகளைச்‌ செலுத்தியது. பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்படுறெ மேசியாத்துவ பாடலாகிய இதில்‌, தாங்கள்‌ எதிர்பார்த்து 
விடுதலையளிக்கும்‌ இரட்சகராக இயேசு அடையாளப்படுத்தப்படுகிறார்‌ 
(காண்க 1:1ன்‌ விளக்கவுறை). 

அந்த திரள்‌ கூட்டம்‌ சங்கீதம்‌ 118:26ன்‌ சொற்களையும்‌ பயன்படுத்தினர்‌: 
கர்த்தருடைய நாமத்தில்‌ வருகிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. யூத 
பாரம்பரியத்தில்‌, பண்டிகை நாட்களில்‌ பட்டணத்துக்குள்‌ பக்திப்‌ பயணிகளை 
வரவேற்பதற்காக பயன்படும்‌ சத்தம்‌ இது. ஆயினும்‌ இந்த நிகழ்வில்‌, அவர்கள்‌ 
எதிர்பார்த்துக்‌ காத்திருந்த ராஜாவை தமது ராஜ்யத்தின்‌ திறப்பு விழாவை 
நடத்தப்போறெவரை கனப்படுத்தியது (யோவான்‌ 12:13).15 கூட்டத்தினர்‌ 
ராஜ்யத்தைத்தவறாகப்‌ புரிந்து கொண்டிருந்தார்கள்‌ என்பதற்கு சாட்சியமாக 
அவர்களுடைய ஆரவாரச்சத்தமே நிரூபணமாக சாட்சியளிக்கிறது, இப்பொழுது 
“ஓசன்னா” என்கிற அவர்கள்‌, கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே சத்தமாய்‌, 





“அவனை சிலுவையில்‌ அறையும்‌” என்று சொன்னார்கள்‌ (27:22). ஏன்‌ இந்த 
மாற்றம்‌? மேசியாவாக அவரை சித்தரித்த அவர்களுடைய காட்சி இப்பொழுது 
மாறிவிட்டது. 

வசனம்‌ 10. இயேசு எருசலேம்‌ பட்டணத்துக்குள்‌ பிரவேசிக்கையில்‌, 
ஜனங்களின்‌ ஆரவாரமும்‌ கட்டுக்கடங்கா கூட்டம்‌ அவரைச்‌ சூழவும்‌ வந்த 
காட்சி, பட்டணத்துக்குள்‌ இருந்தவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. 
“ஆச்சரியப்பட வைத்தது” என்பதற்கு கிரேக்க வார்த்தை 2810, அதிலிருந்து 
ஆங்கிலத்தில்‌ “செய்ஸ்மிக்‌” எனும்‌ வார்த்தை வந்தது. இந்த வார்த்தை 
மத்தேயு புத்தகத்தில்‌ வேறு இரண்டு இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது: 
இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டபோது “பூமியும்‌ அதிர்ந்தது” (27:51) 
கல்லறயைத்திறந்த தூதர்களை பார்த்தபோது காவலர்கள்‌ “திடுக்கிட்டு” 
பயந்தார்கள்‌ (28:4). வசனம்‌ 10ல்‌, 5௪10, என்பது “அசைய வைத்தது” (KJV), 
“குழப்பமடையச்‌ செய்தது” (NRSV), “வியப்பில்‌ நிறைந்தது” (NCV), மற்றும்‌ 
“பெரும்‌ கூச்சலிடல்‌” (TEV) என்றுள்ளன. 





74 


பட்டணத்தில்‌ இருந்தவர்கள்‌, இவர்‌ யார்‌? என்று விசாரித்தனர்‌. 
இயேசு தமது பெரும்பகுதி காலத்தை கலிலேயாவில்‌ கழித்திருந்தாலும்‌, 
எருசலேம்‌ மக்களுக்கு அவர்‌ புதியவரல்ல. யோவான்‌ எழுதின சுவிசேஷம்‌ 
அதை வெளிப்படுத்தி அவர்‌ தமது ஊழிய நாட்களில்‌ அநேகமுறை அங்கே 
போயிருப்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌ (யோவான்‌ 2:13; 5:1; 7:10, 14; 10:22, 23; 
18:20). இந்தக்‌ கேள்வி எருசலேமில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களிடமிருந்து 
வந்திருக்கக்‌ கூடும்‌. அவர்கள்‌ பட்டணத்துக்குள்‌ இயேசு நுழைகிற முறையை 
பார்த்து அல்லது மிகுந்த கூட்டத்தால்‌ அவரைப்‌ பார்க்க கூடாமல்‌ 
இருந்தவார்களாக இருந்திருக்கலாம்‌. மற்றொரு சாத்தியக்கூறு என்னவெனில்‌ 
யூதமார்க்ககிரேக்ககரானவர்கள்‌ அந்த நேரத்தில்‌ பஸ்காவுக்கு எருசலேமுக்கு 
வந்திருந்தனர்‌. இந்தக்‌ கேள்வி அவர்களுடையகாய்‌ இருந்திருக்கலாம்‌. ரோம 
உலகின்‌ பல இடங்களிலிருந்து பண்டிகைக்கு யூதர்கள்‌ வந்திருந்தபடியால்‌ 
(நடபடிகள்‌ 2:5, 9-11), இந்த பக்தியாத்ரீகர்களில்‌ சிலர்‌ இயேசுவைக்‌ குறித்து 
கேள்விப்படாது கூட இருந்திருக்கலாம்‌. 

வசனம்‌ 11. கூட்டத்தில்‌ இருந்தவர்கள்‌ தொடர்ந்து பதில்‌ அளித்து, 
இவர்‌ கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த இயேசு என்றார்கள்‌. 
கூட்டத்திலிருந்த இந்த ஜனங்கள்‌ கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு 
பண்டிகையினிமித்தம்‌ வந்திருந்தவர்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ இயேசுவோடும்‌ 
அவருடைய சீஷரோடும்‌ சேர்ந்து கொண்டிருந்தனர்‌. அவர்‌ பேசுவதைக்‌ 
கேட்டும்‌ அவர்‌ அற்புதங்கள்‌ செய்வதை பார்த்தும்‌, அவர்களுடைய பகுதியில்‌ 
பெருமையுடன்‌ சந்தோஷமாய்‌ அவரைப்‌ புகழ்ந்து கலிலேயாவிலிருந்து வந்த 
தீர்க்கதரிசி என்று அவர்கள்‌ சொன்னார்கள்‌. 

இயேசு ஒரு தீர்க்கதரிசி எனும்‌ கருத்து மத்தேயு 13:57 லும்‌ 16:14 லிலும்‌ 
காணப்படுகிறது. உண்மையில்‌, அவர்‌ கர்க்கதரிசிதான்‌ (மாற்கு 6:15; லூக்கா 








7:16; 13:33; யோவான்‌ 4:44). அவர்‌ வருகின்ற காரியங்களை மட்டும்‌ முன்னு 
ரைக்கவில்லை, தேவனுடைய செய்தியையும்‌ மனிதர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 
இந்த நிகழ்ச்சியில்‌, ஜனங்கள்‌ இயேசுவை “உலகத்திற்குள்‌ வரவிருந்த 
(மோசேயைப்‌ போன்ற) தர்க்ககரிசியாய்‌ அடையாளப்படுத்தியிருக்கக்‌ கூடும்‌” 
(யோவான்‌ 6:14; காண்க உபாகமம்‌ 18:15, 18; யோவான்‌ 7:40; நடபடிகள்‌ 
3:22; 7:37). 

அந்தக்‌ கூட்டம்‌ இயேசு “நாசரேத்து” எனும்‌ பட்டணத்திலிருந்து 
வந்தவர்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌ (காண்க 2:23 க்கான விளக்கவுறை). 
புதிய ஏற்பாட்டு நாட்களில்‌, பெரும்பாலும்‌ ஒருவன்‌ அவனுடைய பெயரையும்‌ 
இடத்தையும்‌ கொண்டு குறிப்பிடப்பட்டான்‌. “நசரேயனாகிய இயேசு” 
அல்லது “நாசேரத்தூரானாகிய இயேசு” எனும்‌ பதம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
அடிக்கடி காணப்படுகிறது (26:71; மாற்கு 1:24; 10:47; 16:6; லூக்கா 4:34; 
18:37; 24:19: யோவான்‌ 1:45; 18:5, 7: நடபடிகள்‌ 2:22; 3:6; 4:10; 6:14; 10:38; 
22:8; 26:9). மத்தேயு புத்தகத்தை வாசிப்பவர்கள்‌, இயேசு “கலிலேயாவிலுள்ள 
நாசரேத்திலிருந்து” வந்தவர்‌ மட்டுமல்ல (21:11), யூதேயாவிலுள்ள 
பெத்லகேமிருந்தும்‌ வந்தவர்‌ என்று அறிவார்கள்‌ (2:1).17 

வெற்றிகரமான அவருடைய நுழைவைத்‌ தொடர்ந்து, இயேசு யூத மத 
தலைவர்களை இன்னும்‌ அதிகமாக (அவர்களை) நேரடியாக எதிர்‌ கொண்டார்‌. 
அடுத்து வரும்‌ சில நாட்களில்‌, அவருடைய அற்புதங்களும்‌ போதனைகளும்‌ 








7 


அவரை பின்பற்றினோரை ஆச்சரியப்படவைத்தது மாத்திரமல்லாது, 
அவருடைய சத்துருக்களை நெருங்கி வரும்‌ சிலுவையில்‌ அறைப்படுதலை 
முன்னிட்டு கோபத்தை கிளறிவிட்டது. 





௮ பாடங்கள்‌ “5444 


வெற்றிகரமான நுழைவு 
(21:1-11) 

எருசலேமுக்குள்‌ வெற்றிகரமாக இயேசு நுழைந்த காட்சி அநேக 
முக்கியமான பாடங்களை (கருத்துக்களை) விளக்கப்படுத்துறெது. 

1. இயேசுவின்‌ சர்வ ஞானம்‌ (21:1-8). கழுதையை வாங்கி 
பயன்படுத்தியது முன்னேற்பாடாக செய்யப்பட்டிருக்க முடியுமென்றாலும்‌, 
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில்‌ அவர்‌ அந்த விலங்குகளை அறிவார்‌ 
என்பது அதேபோல சாத்தியமானது. அப்படியானால்‌, இன்னும்‌ அநேக 
காரியங்களையும்‌ அவருடைய  தெய்வீகக்கை அடையாளப்படுத்தும்‌ 
அற்புதங்களும்‌ இந்தக்கதையில்‌ கூட்டப்படுகிறது. 

2. இயேசுவால்‌ நிறைவேற்ற 22.. தர்க்ககுரிசனம்‌ (21:4, 5). கர்த்தர்‌ 
கழுதையின்மேல்‌ ஏறி எருசலேமுக்குப்‌ போனபோது, அவர்‌ வசனங்களை 
நிறைவேற்றினார்‌ (சகரியா 9:9). பழைய ஏற்பாட்டில்‌ உள்ளது கிறிஸ்துவுக்குள்‌ 
நிறைவேறுவதை மத்தேயு திருப்பித்திருப்பி வலியுறுத்துகிறார்‌. 

3. இயேசுவின்‌ தம்மை (21:6, 7). உருவின பட்டயத்தை கையில்‌ 
வைத்துக்‌ கொண்டு கர்த்தர்‌ வெள்ளைக்‌ குதிரையின்‌ மேல்‌ ஏறி எருசலேமுக்குள்‌ 
நுழையவில்லை - ஆகிலும்‌ அவரால்‌ அப்படிச்‌ சென்றிருக்க முடியும்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:11-16). அவர்‌ தாழ்மையுடன்‌ கழுதைக்‌ 
குட்டியாகிய மறியின்மேல்‌ ஏறிவந்தார்‌. அவர்‌ ஒரு இராணுவ ரீதியான 
மேசியாவாக இராமல்‌, பாடுபடும்‌ தாசனாக அவர்‌ வந்தார்‌ (ஏசாயா 53). 

4. இயேசுவின்‌ தி? (பரத்தியிக்க) தன்மை (21:8-11). கூட்டத்தில்‌ 
இருந்த சிலர்‌ தங்களுடைய வெளிப்புற மேலங்கிகளை எடுத்து வழிகளில்‌ 
விரித்து கழுதையை அதன்‌ மேல்‌ நடந்து போகச்‌ செய்தனர்‌. மற்றவர்கள்‌ 
மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி, அதே போல வழிகளில்‌ மேல்‌ 
பரப்பினார்கள்‌. இதன்‌ பலனாக, சிவப்புக்‌ கம்பளங்களை ராஜாவுக்காக 
விரித்தார்கள்‌. அவர்கள்‌ சத்தமிட்டு, “தாவீதின்‌ குமாரனுக்கு ஓசன்னா” என்று 
ஆர்ப்பரித்து, கர்த்தருடைய நாமத்திலே இயேசுவை ஸ்தோத்திரித்தார்கள்‌. 
இயேசு உண்மையில்‌ சகல கனத்திற்கும்‌ துதிகளுக்கும்‌ பாத்திரமானவர்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 5:9-14). 

5. இயேசுவைக்‌ குறித்து இனங்களின்‌ இடெமிற்ற புதி அநேகர்‌ அவரைத்‌ 
துதித்த போதிலும்‌, சில நாட்களிலேயே அவர்கள்‌ அவருக்கு எதிராகத்‌ 
திரும்பினர்‌. யூத தலைவர்களின்‌ தூண்டுதலின்‌ பேரில்‌, பிலாத்துவினிடத்தில்‌, 
அவருடைய மரணத்தைக்‌ கேட்டு ஆரவாரம்‌ செய்து, “அவனைச்‌ சிலுவையில்‌ 
அறையும்‌” என்று சத்தமிட்டனர்‌ (27:22, 23). 

இயேசுவின்‌ வெற்றிகரமான நுழைவு சில வாரங்களுக்குப்‌ பிறகு இயேசு 
கிரீடம்‌ தரிப்பிக்கப்படுவதற்கான முன்னோட்டம்‌. அவருடைய மரணம்‌, 





76 


அடக்கம்‌, உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்‌, நாற்பது நாளளவும்‌ இயேசு தமது 
சீஷார்களுக்குத்‌ தரிசனமானார்‌ (நடபடிகள்‌ 1:8). பிறகு அவர்‌ பரலோகத்திற்குள்‌ 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டு (நடபடிகள்‌ 1:9-11), பிதாவின்‌ வலது பாரிசத்துக்கு 
உயர்த்தப்பட்டார்‌. அங்கே அவர்‌ தமது இராஜ்யத்தில்‌ ஆண்டவரும்‌ 
கிறிஸ்துவுமாக வீற்றிருந்து ஆளுகை செய்கிறார்‌ (நடபடிகள்‌ 2:33-36. 
இப்பொழுது அவர்‌ உலகமனைத்திலும்‌ உள்ள விசுவாசக்கறிஸ்தவர்களால்‌ 
கனப்படுத்தப்படுகறொர்‌. 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


குருத்தோலை ஞாயிறு (21:1-11) 

குருத்தோலை ஞாயிறு என்பதை, ஈஸ்டர்‌ பண்டிகை என்று 
கொண்டாடுவதற்கு முந்தின வார ஞாயிற்றுக்‌ கழமையன்று அநேகர்‌ 
ஆசரிக்கின்றனர்‌, இந்தப்‌ பெயர்‌ மத்தேயு 21, மாற்கு 11, லுக்கா 19, மற்றும்‌ 
யோவான்‌ 12ல்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளவைகளிலிருந்து பெறப்பட்டது. 
இந்த நாள்‌ வசனங்களில்‌ இப்படியாகக்‌ குறிப்பிடப்படவில்லை, அதிலும்‌ 
கிறிஸ்துவின்‌ ஜீவியத்தோடு சம்பந்தப்படும்‌ அநேகப்‌ பாரம்பரியங்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று. அந்த நாளை நாம்‌ விழாவாக (பண்டிகையாக) கொண்டாட 
கேட்கப்படுவதில்லை என்பது ஒருபுறம்‌ இருந்தாலும்‌, அது எதை பிரதி 
நிதித்துவப்‌ படுத்துகிறது என்பதை அறிவது பிரயோஜனப்படக்கூடும்‌. 








குறிப்புகள்‌ 

1மற்ற வேத வல்லுனர்கள்‌ வெற்றிகரமான நுழைவுக்குறித்து குறிப்பிடுகையில்‌ 
முந்தின காலமாக (கூடாரப்‌ பண்டிகை அல்லது ஒப்புக்‌ கொடுத்தலின்‌ பிரதிஷ்டை) 
பண்டிகையின்‌ போது நடந்ததாக சொல்லுகின்றனர்‌, யோவானின்‌ சுவிசேஷம்‌ 
தெளிவாக பாடுபடுதலின்‌ (பஸ்காவின்‌) வாரம்‌ என்று காட்டுகிறது (யோவான்‌ 12:1, 
12). Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, 
vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 
126. ஆங்கில மொழிபெயர்ப்புகள்‌ சிலவற்றில்‌ (KIV; ASV; RSV; NJB), நடபடிகள்‌ 
1:3ல்‌ அவர்‌ “பாடுபட்ட பின்பு” என்று இயேசுவின்‌ பாடுகளையும்‌ மரணத்தையும்‌ 
குறிப்பிட்டு பேசப்படுகிறது. 114. *ஜேோசிபஸ்‌, ஒருவேளை மிகைப்படுத்திச்‌ 
சொன்னாலும்‌, பஸ்காவில்‌ ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, எருசலேமின்‌ 
அழிவை அது நோக்கிப்‌ போய்க்‌ கொண்டிருந்த நாட்களில்‌, சுமார்‌ 27,00,200 பேர்‌ பங்கு 
பெற்றிருக்கலாம்‌ என்று குறிப்பிடுகிறார்‌ (இ.பி. 70). அவர்‌ அந்த நேரத்தில்‌ பலி செலுத்திய 
ஆடுகளின்‌ எண்ணிக்கையை, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும்‌ சாராசரியாக பத்துபேர்‌ 
எனக்‌ கணக்கிட்டு, தமது யூகத்தின்‌ அடிப்படையில்‌ மதிப்பீடாகக்‌ குறிப்பிட்டார்‌. 
(Josephus Wars 6.9.3.) மற்றொரு நிகழ்வில்‌, கி.பி. 65ல்‌, பஸ்கா பண்டிகையை சரிக்க 
முப்பது லட்சம்பேர்‌ வருகை தந்ததாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. (]௦sephus 2.14.3.) Donald A. 
Hagner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 
591. ‘William Hendriksen, New Testament Commentary: Exposition of the Gospel According to 
Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 762-63. Leon Morris, The Gospel 
according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
C௦., 1992), 519. “14. “மல்கியா 3:1ஐ இணைக்கும்‌ மற்றொரு உதாரணம்‌ மாற்கு 


77 


1:2, 3 மற்றும்‌ ஏசாயா 40:3ஆ “வழியை ஆயத்தம்‌ பண்ணுங்கள்‌” என்ற பொதுவான 
சொற்றொடரை அடிப்படையாகக்‌ கொண்டது. ''Bruce M. Metzger, A Textual Commen- 
tary on the Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 1994), 44. 

11Mishnah Baba Bathra 5.3. ‘2Hagner, 595. 131] Maccabees 13:51; 2 Maccabees 10:7. 
Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1999), 494. "Hagner, 596. “வருதிறவா்‌” எனும்‌ சொற்றொடர்‌ 
மேசியாத்துவப்‌ பாடலாக பயன்படுகிறது (3:11; 11:3ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 
1“மத்தேயுவின்‌ துவக்கத்துக்கு சமீபமாய்‌, எருசலேம்‌ பட்டணம்‌ சாஸ்திரிகளின்‌ 
தேடுதலால்‌ “கலக்கமடைந்தது” (2:3). இந்த வசனப்பகுதியின்‌ கிரேக்க வினைச்‌ சொல்‌ 
(4740) என்பது “கலக்கமுண்டாக்குதல்‌” அல்லது “ஒன்றாக குலுக்குதல்‌” என்ற 
பொருளையும்‌ உடையது. ”Keener, 493. 


78 


51 


எருச8லமில்‌ 


[21:12-27) 


தாம்‌ ஒரு பகையுள்ள நகரத்துக்குள்‌ நுழைவதை இயேசு 
அறிந்திருந்தார்‌, ஏனெனில்‌ அதிகாரிகள்‌ அவரை வெறுத்தார்கள்‌. மத்தேயு 21:8- 
11 உணர்ச்சிவசப்பட்ட ஒரு திரளான கூட்டம்‌ பஸ்கா பண்டிகை நேரத்தில்‌ 
அவரை வரவேற்றகைக்‌ கூறுகிறது. இயேசு முதலாவதாக என்ன செய்தார்‌? 


தேவாலயத்தை சுத்திகரித்தல்‌ (21:12, 13) 


2 இயேசு தேவாலயத்தில்‌ பிரவேசித்து, ஆலயத்திலே விற்றெவர்களும்‌ 
கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும்‌ வெளியே துரத்தி, காசுக்காரருடைய 
பலகைகளையும்‌ புறா விற்றெவர்களின்‌ ஆசனங்களையும்‌ கவிழ்த்து, 

என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும்‌ என்று எழுதியிருக்கிறது, 
நீங்களோ அதைக்‌ கள்ளர்‌ குகையாக்கினீர்கள்‌ என்றார்‌. 


மத்தேயு வெற்றிகரமான நுழைவிலிருந்து நேரடியாக தேவாலயத்தை 
சுத்திகரிப்பதில்‌ செய்தியைக்‌ கொண்டு போகிறார்‌, ஆனால்‌ மாற்கு 
குறிப்பிடுகையில்‌ வெற்றிகரமான நுழைவுக்கு அடுத்தநாள்‌ தேவாலய சுத்தி 
கரிப்பு நிகழ்ந்தது, அதாவது இயேசு மறுபடியும்‌ எருசலேமுக்கு வந்தபோது 
என்று சுட்டிக்‌ காட்டுகிறார்‌ (மாற்கு 11:11-19). இன்னொரு வார்த்தையில்‌ 
சொன்னால்‌, பாடுபடும்‌ வாரத்தின்‌ திங்கட்ழெமையே தேவாலய சுத்திகரிப்பு 
நிகழ்ந்தது. 

தேவாலய சுத்திகரிப்பு பற்றிக்‌ கூறப்பட்டவற்றில்‌ சுவிசேஷத்‌ 
தொகுப்புகளுக்கிடையேயும்‌ (21:12, 13; மாற்கு 11:15-18; லூக்கா 19:45, 46) 
யோவான்‌ சுவிசேஷத்தின்‌ துவக்கத்தில்‌ விவரிக்கப்படுகிறதுமானதில்‌ ஒரு 
புதிரான கேள்வி சம்பந்தப்பட்டிருக்றெது (யோவான்‌ 2:13-17). இவைகள்‌ 
அனைத்தும்‌ ஒரே நிகழ்ச்சிதானா - அதாவது பாடுபட்ட வாரத்தின்‌ போது 
நிகழ்ந்தது தானா? யோவான்‌ (வரலாற்று காரணங்களுக்காக அல்லாமல்‌) 
இறையியல்‌ காரணங்களுக்காக ஒரு வேளை தேவாலய சுத்திகரிப்பை தமது 
சுவிசேஷத்தின்‌ துவக்கத்தில்‌ சேர்த்திருப்பாரா? ஒரு வேளை இயேசுவின்‌ 
ஊழியத்‌ துவக்கத்தில்‌ ஒருமுறையும்‌ முடிவில்‌ ஒருமுறையுமாக இரண்டு 
வேறுபட்ட நிகழ்ச்சிகளில்‌ நடந்ததாக நாம்‌ விசுவாசிக்க வேண்டுமா? 
அவைகள்‌ இரண்டு வேறுபட்ட காலகட்ட இடங்களில்‌ வேறுபட்ட 
விளக்கங்களைக்‌ கொண்டுள்ளனவா? இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்ததைக்‌ 





தொடர்ந்து யோவான்‌ ஒரு அறிக்கையை பின்னதாக நடக்கும்‌ காட்சிக்கு 
ஆதரவாக முன்வைக்கிறார்‌. தேவாலயத்தை கட்டும்‌ பணி நாற்பத்தாறு 
ஆண்டுகள்‌ நடந்ததாக யூதர்கள்‌ சொன்னார்கள்‌ (யோவான்‌ 2:20). கி.மு. 


79 


19ல்‌ தேவாலயத்தை புதுப்பித்துக்‌ கட்டும்‌ பணி பெரிய ஏரோதுவினால்‌ 
துவக்கப்பட்டது,' யோவான்‌ குறிப்பிடும்‌ தேவாலய சுத்திகரிப்பு கி.பி. 27ல்‌ - 
இயேசுவின்‌ ஊழியத்‌ துவக்கத்தில்‌ நிகழ்ந்ததாகக்‌ காட்டுகிறது. 

வசனம்‌ 12. இயேசு தேவாலயத்தில்‌ பிரவேசித்தார்‌. தர்க்ககரிசியாகிய 
மல்கியா மேசியா எப்பொழுது தேவாலயத்துக்குள்‌ பிரவேசிப்பார்‌ என்பதை 





முன்னுரைத்தார்‌. “அவர்‌ புடமிடுகிறவனுடைய அக்கினியைப்‌ போலவும்‌, 
வண்ணாருடைய சவுக்காரத்தைப்‌ போலவும்‌ இருப்பார்‌,” அவர்‌ “லேவியின்‌ 
புத்திரரைச்‌ சுத்திகரித்து” ஜனங்களினிமித்தம்‌ தேவனுக்குப்‌ பிரியமான 
பலிகளை செலுத்துவார்கள்‌ என்றார்‌ (மல்கியா 3:1-4). இது மேசியாவின்‌ 
வருகையை எதிர்பார்த்திருந்த யூதருடைய நம்பிக்கை எசேக்கியேல்‌ 40- 
48 மற்றும்‌ சகரியா 6:12, 13ன்‌ தரிசனத்தை அடிப்படையாகக்‌ கொண்டிருந்தது. 
மேசியா வரும்போது தேவாலயத்தை சுத்திகரித்து புதுப்பிப்பார்‌ என்று 





நம்பினார்கள்‌. அஞ்ஞான வெற்றிகொண்டவர்களான  அந்தியோகஸ்‌ 
எபிபானேஸ்‌ கி.மு. 167 லும்‌ பாம்பே கி.மு. 68 லும்‌ தேவாலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தின பின்பு, தேவனுடைய சொந்த ஜனங்களே செய்த பொய்யான 
தொழுகைமுறைகளிலிருந்தும்‌ தேவோலயத்தை சுத்திகரித்து உயர்த்துவார்‌ என்று 
அவர்‌ எதிர்பார்க்கப்பட்டார்‌.2 

சுத்திகரிப்பைக்‌ குறித்த கருத்து பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌ 
எழுதியதாகக்‌ கருதப்படும்‌ சுவடிகளிலும்‌ காணப்படுகிறது: “கர்த்தாவே, பாரும்‌, 
நீர்‌ தெரிந்து கொண்ட காலத்தில்‌ உமது தாசனாகிய இஸ்ரவேலை ஆளுகை 
செய்யும்படிக்கு. தாவீதின்‌ குமாரனாகிய, ஒரு ராஜாவை, அவர்களுக்காக 
எழும்பப்‌ பண்ணும்‌ ... அவர்‌ எருசலேமை சுத்திகரித்து (அதை) ஆதியிலிருந்த 
பரிசுத்தத்திற்கு, கொண்டு வருவார்‌.” மத்தேயு புத்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌. 
இயேசு தேவாலயத்தின்‌ மீது தமக்குள்ள அதிகாரத்தை அறிவித்திருந்தார்‌ 
(12:6ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). தேவாலயத்தை சுத்திகரித்த நிகழ்ச்சி 
அதன்‌ எதிர்கால அழிவுக்கு நியாயத்தீர்ப்பின்‌ அடையாளமாக செயல்படுறெது 
(24:1, 2), விரைவில்‌ இயேசு ஒரு புதிய “ஆலயமாயெ” சபையை 
ஸ்தாபிக்கவிருந்தார்‌, அதிலே பரிசுத்தமான பலிகள்‌ செலுத்தப்படும்‌ (ரோமர்‌ 
12:1, 2; 1 கொரிந்தியர்‌ 3:16, 17: எபிரெயர்‌ 13:15). 

தேவாலயத்துக்கு //2௦71 என்பதற்குப்‌ பதில்‌ பயன்படுத்தப்பட்ட வார்த்தை 
1103 சுத்திகரிப்பு வெளிப்பிரகாரத்தில்‌ மட்டும்‌ நடந்தது என்று காட்டுகிறது. 
அந்த இடம்‌ “புறஜாதிகளின்‌ பிரகாரம்‌ எனப்பட்டது,” ஏனெனில்‌ யூதர்களைப்‌ 
போலவே அந்த இடம்‌ புறஜாதிகளும்‌ பிரவேசிக்றெ இடமாயிருந்தது. இந்த 
இடத்தில்தான்‌ வணிகம்‌ செய்தவர்கள்‌ அதைத்‌ தங்களுடைய வியாபார 

















ஸ்தலமாக்கியிருந்தனர்‌, ௮௦5 எனும்‌ அஞ்ஞான கோயிலில்‌ விக்கிரகம்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌. அதற்கு ஒப்பான யூதருடைய தேவாலயத்தில்‌ அது 
பரிசுத்த ஸ்தலம்‌ என்று அழைக்கப்பட்டது. 

இயேசு புறஜாதிகளின்‌ பிரகாரத்தில்‌ பிரவேசித்த போது, 
வாங்குகிறவர்களையும்‌ விற்கிறவார்களுமாகிய அனைவரையும்‌ துரத்தினார்‌. 
தேவாலய சுத்திகரிப்பு குறித்து யோவான்‌ குறிப்பிட்டபோது, ஆடுகளும்‌ 
மாடுகளும்‌ தான்‌ அங்கே விற்கப்பட்ட பொருட்கள்‌ என குறிப்பிட்டார்‌ 
(யோவான்‌ 2:15). தேவாயத்திலிருந்து ஒரு கணக்கிடப்பட்ட தொலைவில்‌ 
வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யூதர்‌ தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு 





80 


பிராணியை கொண்டு வந்து பலி செலுத்துவதற்குப்‌ பதிலாக (எருசலேம்‌) 
பட்டணத்திலேயே வாங்கிக்‌ கொள்ள நியாயப்பிரமாணம்‌ அனுமதித்தது 
(உபாகமம்‌ 14:24-26). 

இயேசு இந்த செய்கையைத்‌ தாக்கப்‌ பேசவில்லை, மாறாக அதைச்‌ 
சூழ்ந்திருக்க தவறான பயன்பாடுகளையே அவர்‌ எதிர்த்துப்‌ பேசினார்‌. ஒரு 
பிரச்சனையாக இருந்தது அது நடந்த இடம்‌; தேவாலயத்தின்‌ புனிதப்‌ பகுதியாகக்‌ 
கருதப்பட்ட ஆலயப்பிரகாரத்தில்‌ கடைகளை வைத்து வியாபாரம்‌ செய்ததை 
அவா்‌ எதிர்த்திருக்கலாம்‌. இன்னொரு பிரச்சனை என்பது அநியாயமாக இருந்தது. 
பிரதான ஆசாரியர்கள்‌ நியாயப்பிரமாணத்தை சாதகமாக்கிக்‌ கொண்டு 





தங்களுடைய ஆஸ்தியைப்‌ பெருக்கிக்‌ கொள்ள ஏதுவாக வியாபாரிகள்‌ 
புறஜாதிகளுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தைப்‌ பயன்படுத்தி வியாபாரம்‌ செய்து 
கொள்ள அனுமதித்தனர்‌. அந்த வியாபாரிகள்‌ தங்கள்‌ வாடிக்கையாளர்களிடம்‌ 
கூடுதல்‌ விலைவைத்து விற்றார்கள்‌. மேலும்‌, ஆசாரியார்கள்‌ வெளியிலிருந்து 
கொண்டுவருகிற பிராணிகளை எதிர்பேசி தடை செய்து, தங்கள்‌ லாபத்துக்காக 
விற்கப்படுகிறதை மட்டுமே ஏற்புடையதாக்க முயன்றனர்‌." 
வாங்குகிறவர்களையும்‌ விற்கிறவர்களையும்‌ துரத்தியடித்ததோடு, இயேசு 
காசுக்காரருடைய பலகைகளையும்‌ கவிழ்த்துப்‌ போட்டார்‌. மிஷ்னாவின்‌ 
கருத்துப்படி, “காசுக்காரர்கள்‌” ஆதார்‌ மாதம்‌ இருபத்தி ஐந்தாம்‌ தேதி அதாவது 
நிசான்‌ மாதத்திற்கு முந்தின மாதம்‌ பஸ்கா பண்டிகையில்‌ தங்கள்‌ மேஜைகளைப்‌ 








போட்டு வியாபாரம்‌ துவக்குவார்கள்‌.” இது பிரதானமாக தேவாலயத்து வரி 
செலுத்துவதினிமித்தம்‌ செய்தார்கள்‌ (17:24 க்கான விளக்கவுரையைக்‌ காண்க) 
மற்றும்‌ பலிசெலுத்தும்‌ பிராணிகளை வாங்கவும்‌ பலிக்கான பொருட்களை 
(திராட்ச ரசம்‌, எண்ணெய்‌, மற்றும்‌ மாவு ஆகியவைகளை) வாங்க காசு 
மாற்றப்பட்டது.” ரோம சாம்ராஜ்யத்துக்குட்பட்ட சகல இடங்களிலுமிருந்து 
வந்த அனைத்து பக்தி யாத்ரீகர்களும்‌ வித்தியாசப்பட்ட பணத்தையும்‌ 
நோட்டுக்களையும்‌ கொண்டு வந்ததால்‌ அந்த இடத்துப்‌ பணமாக மாற்றிக்‌ 
கொள்வது அவசியமாயிற்று. 

வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்படும்‌ பணத்தை 
மாற்றவேண்டியதாயிருந்தது, ஏனெனில்‌ அந்த நாணயங்களில்‌ அநேக 
காசுகள்‌ அஞ்ஞானி (தேவ) உருவமோ அல்லது சக்கரவர்த்தியின்‌ உருவமோ 
பொறிக்கப்பட்டிருந்தன, அது யூதர்களுக்கு குற்றமாய்‌ கருதப்பட்டது 
(யாத்திராகமம்‌ 20:4; உபாகமம்‌ 4:16-18; 5:8). இருப்பினும்‌, பழங்கால 
சான்றுகளின்படி இந்தப்‌ பணமெல்லாம்‌ தீருவின்‌ நாணய மதிப்பில்‌ 
மாற்றப்பட்டதாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. தீருவின்‌ பண நோட்டுகள்‌ 
எபிரேயரின்‌ பண நோட்டுகளுக்கு அருகான மதிப்புடையவைகளாகக்‌ 
கருதப்பட்டது. தீருவின்‌ ஆண்கள்‌ வியாபாரிகளாயும்‌, அவர்களுடைய 
நாணயங்களும்‌ சரியான எடை மதிப்புக்கும்‌ சரியான வெள்ளி அல்லது 
தங்கத்தின்‌ தொகையாகவும்‌ அறியப்பட்டிருந்தது.” தீருவின்‌ சேக்கல்‌ (அல்லது 
நான்கு நாணயங்கள்‌ என அழைக்கப்பட்ட டெட்ராச்மா) பெனிக்கேயின்‌ 








தேவார்களில்‌ ஒன்றான மெல்க்வார்ட்டை உருவகப்படுத்தி ஒரு புறமும்‌, 
கழுகின்‌ உருவம்‌ மறுபுறமும்‌ பொறிக்கப்பட்டிருந்தது. கருவிலிருந்த தங்கசாலை 
மூடப்பட்டபின்‌ ரோம அரசு இந்த நாணயங்களை இஸ்ரவேலில்‌ அச்சிட 


அனுமதித்தது. ஆகிலும்‌, யூதர்களுக்கு சுதந்திரமளிக்கப்பட்டது என்ற தவறான 
81 


எண்ணம்‌ கொடுக்கப்படுவதைத்‌ தவிர்க்கும்படி, முந்தைய உருவங்களை 
நாணயத்தில்‌ பதித்து வழங்க வேண்டியதிருந்தது. கி.பி. 66ல்‌ நடந்த யூத புரட்சி 
வரை தீருவின்‌ சேக்கல்களே பயன்படுத்தப்பட்டது. 

கர்த்தர்‌. பணமாற்றத்தை குற்றப்படுத்தவில்லை. ஆகிலும்‌ அது 
தேவாலயத்துப்‌ பிரகாரத்திலே நடந்தமையால்‌ அவர்‌ அதை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. அவர்களுடைய தொழிலில்‌ வரம்புக்கு மீறிபணம்‌ 
வசூலிப்பதை எதிர்த்தார்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. பலிசெலுத்தப்படுறெ 
பிராணிகளை விற்பவர்களைப்‌ போலவே, காசுக்காரர்களும்‌ பிரதான 
ஆசாரியனுடைய ஒப்புதலைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 

புறா விற்றெவர்களுடைய ஆசனங்களை இயேசு கவிழ்த்துப்போட்டார்‌. 
ஆட்டுக்குட்டிகளுக்குப்‌ பதிலாக புறாக்களையோ அல்லது புறாக்‌ 
குஞ்சுகளையோ தான்‌ ஏழைகள்‌ வாங்கி பலிசெலுத்த முடியும்‌ (லேவியராகமம்‌ 
5:7; 12:6, 8; 15:14, 29). இயேசுவின்‌ தாயாகிய மரியாள்‌ சுத்திகரிப்பின்‌ 
நாட்கள்‌ நிறைவேற்றப்பட்ட போது, அவருடைய பிறப்பை முன்னிட்டு 
பிரதிஷ்டை செய்யும்போது இதே பலிதான்‌ செலுத்தினாள்‌ (லூக்கா 2:24). 
மிஷ்னா இதைக்‌ குறிப்பிடுகையில்‌ புறா விற்றெவர்கள்‌ முறையில்லாமல்‌ 
விலைவைத்து, ஜனங்களை ஏமாற்றினார்கள்‌ என குறிப்படுகிறது.” இயேசு 
இந்த வியாபாரிகளை (கொள்ளையர்கள்‌) கள்ளர்கள்‌ என்று சொன்னதில்‌ 
ஆச்சரியமில்லை (21:13)! 

மாற்கு 11:16 ன்படி, இயேசு “ஒருவனும்‌ தேவாலயத்தின்‌ வழியாக 
யாதொரு பண்டத்தையும்‌ கொண்டு போக விட வில்லை.” இந்தத்‌ தடை 
செய்யப்படுதல்‌ “மிஷ்னாவில்‌ எழுதப்பட்டுள்ளவைகளோடு ஓத்துப்‌ போகிறது”; 
ஒருவனும்‌ (தேவாலய மலையை) குறுக்கப்பாதையாகப்‌ பயன்படுத்தக்‌ 








கூடாது. 

வசனம்‌ 138. இயேசு இந்த வியாபாரிகளையும்‌ காசுக்காரர்களையும்‌ 
வெளியே துரத்தின போது, அவர்‌ தேவாலயத்தின்‌ உண்மையான நோக்கத்தை 
மேற்கோள்‌ காட்டினார்‌; என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும்‌ 
என்று எழுதியிருக்கிறது (ஏசாயா 567). இயேசுவின்‌ குற்றச்சாட்டு, 
Donald A. Hagner’s கருத்துப்படி பயன்படுத்தினால்‌, பழைய ஏற்பாட்டு 
தூர்க்ககரிசிகளின்‌  வாக்கெங்களுக்கு ஓத்திருப்பதைக்‌ காணமுடியும்‌: 
தேவாலயத்து நடவடிக்கைகளான ஆராதனைகள்‌ உண்மையான தேவனோடு 
கொள்ளும்‌ தொடர்புக்குப்‌ பதிலாக இயந்திரத்தனமான சடங்காச்சாரங்களாகி 
அதை மேற்கொள்கிறது (எரேமியா 7:21-23; ஆமோஸ்‌ 5:21-24; மீகா 6:6- 
8).!! மேலும்‌ மாற்கு 11:17ல்‌ ஏசாயா 56:7ன்‌ வார்த்தைகளோடு கூடுதல்‌ 
சொற்றொடராக “சகல ஜனங்களுக்கும்‌” என்று பேசுகிறது. மத்தேயு புத்தகத்தில்‌ 
இந்தச்‌ சொற்றொடர்‌ சேர்க்கப்படாவிட்டாலும்‌, இச்சொற்றொடர்‌ 
குறிப்பிடத்தக்கது, ஏனெனில்‌ புறஜாதிகளின்‌ பிரகாரம்தான்‌ சந்தை வெளியாக 
மாற்றப்பட்டிருந்தது. யூதர்களின்‌ வியாபார நடவடிக்கைகள்‌ தேவனைத்‌ 
தொழுது கொள்ளும்படி நேர்மையாகப்‌ பிரயாசப்பட்ட புறஜாதிகளுக்கு 
இடையூறாக இருந்திருக்கும்‌. இந்த புறஜாதிகள்‌ ஆலயத்தின்‌ உள்‌ பிரகாரங்களில்‌ 
பிரவேசிக்க தடை இருந்தது. !2 

இயேசு தொடர்ந்து, நீங்களோ இதை கள்ளர்‌ குகையாக்கினீர்கள்‌ என்று 
சொன்னார்‌. இந்த வார்த்தை நடை ஏரேமியா 7:11லிலிருந்து பெறப்பட்டது: 


82 


“ என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட இந்த ஆலயம்‌ உங்கள்‌ பார்வைக்கு கள்ளர்‌ 
குகையாயிற்றோ? இதோ, நானும்‌ இதைக்‌ கண்டேன்‌,” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌.” அந்த வசனப்பகுதியில்‌, யூதாவின்‌ ஜனங்கள்‌ தேவனுக்கு 
முன்பாக விசுவாசம்‌ நிறைந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வகைக்‌ காட்டிலும்‌, 
தங்கள்‌ மத்தியில்‌ இருக்கும்‌ அவருடைய ஆலயத்தை அதிகமாய்‌ நம்பினார்கள்‌. 
அவர்கள்‌ குகையிலே மறைந்து கொண்டு, தங்களுடைய பாவங்கள்‌ 
தங்களை தண்டிக்காது என்று எண்ணிக்‌ கொண்டிருக்கிற கள்வர்களைப்‌ 
போலிருந்தார்கள்‌. இந்த வார்த்தை மொழியை இயேசு தமது நாளில்‌ நின்று 
கொண்டிருந்த தேவாலயத்துக்குப்‌ பயன்படுத்தி பேசினார்‌. Michael J. Wilkins 
பின்‌ வருமாறு எழுதினார்‌, 


மதத்தலைவர்கள்‌ தேவாலயத்தை, கள்ளர்கள்‌ குகைகளை நடத்துவது 





போல நடத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌ - அவர்கள்‌ அதை சட்ட விரோத 
செயல்களுக்கு ஓட்டுமொத்த அடைக்கலமாகவும்‌ கொள்ளையிட்ட 
ஆஸ்திகளின்‌ வைப்பிடமாகவும்‌ வருங்கால சூழ்ச்சித்திட்டங்களை 
ஆலோசிக்கும்‌ இடமாகவும்‌ நடத்தினர்‌. பலஸ்தனா பகுதியில்‌ குகைகள்‌ 
கள்ளர்களின்‌ இருப்பிடமாகவே பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்பட்டன, 
எனவே இயேசு பயன்படுத்தின உருவகமொழி அவரிடத்தில்‌ 
கேட்டவர்களுக்கு தெளிவாகியிருக்கும்‌. 13 


இயேசுவின்‌ செயல்கள்‌ - மேஜைகளை  கவிழ்த்துப்போட்டு 
ஆசனங்களையும்‌ கவிழ்த்து வியாபாரிகளை வெளியே துரத்தின செயல்களுக்கு 
தேவாலயத்து அலுவலர்களாலோ ரோம அரசின்‌ போர்‌ சேவேகர்களாலோ 
உடனடிபதில்‌ கிரியை நடப்பிக்கப்படவில்லை (காண்க நடபடிகள்‌ 
21:27-86). ஜனங்களிடத்தில்‌ அவர்‌ பிரசித்தி பெற்றிருந்த நிலைமை அவருக்கு 
விரோதமாக யூத மதத்தலைவர்கள்‌ எந்த நடவடிக்கையையும்‌ எடுக்காதபடி 
தடையாக இருந்தது. ஆதலும்‌ அவர்கள்‌ “அவரை அழிப்பதற்கான” வழியைத்‌ 
தேட ஆரம்பித்து விட்டார்கள்‌ (மாற்கு 11:18). வியாபாரம்‌ செய்தவர்களும்‌ 
காசுக்காரர்களும்‌ தேவாலய முற்றத்திற்குத்‌ தெற்கே ராஜாவின்‌ முற்றத்தில்‌ 
தங்கள்‌ வியாபாரத்தைக்‌ கொண்டிருந்ததால்‌, அந்தோனியா கோட்டையில்‌ 
ரோம ராணுவம்‌ தங்கியிருப்பது எதையும்‌ கவனிக்க மிகவும்‌ கடினமானதாக 
இருந்திருக்க வேண்டும்‌. வடமேற்கு மூலையில்‌ இருந்து கொண்டு கூட்டத்தின்‌ 
நடுவில்‌ என்ன நடக்கிறது என்று பார்ப்பது இயலாதது. 


எருசலேமில்‌ நடப்பித்த கடைசி 
அற்புத சுகம்‌ (21:14-17) 


“அப்பொழுது, குருடரும்‌ சப்பாணிகளும்‌ தேவாலயத்திலே 
அவரிடத்திற்கு வந்தார்கள்‌, அவர்களை சொஸ்தமாக்கினார்‌. 

அவர்‌ செய்த அதிசயங்களையும்‌, தாவீதின்‌ குமாரனுக்கு ஓசன்னா! என்று 
தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும்‌, பிரதான ஆசாரியரும்‌ 
வேதபாரகரும்‌ கண்டு, கோபமடைந்து, 

16 அவரை நோக்கி, இவர்கள்‌ சொல்லுகிறதைக்‌ கேட்கிறீரோ என்றார்கள்‌. 


83 


அதற்கு இயேசு, ஆம்‌, கேட்கிறேன்‌. குழந்தைகளுடைய வாயினாலும்‌ 
பாலகருடைய வாயினாலும்‌ துதி உண்டாகும்படி செய்தீர்‌ என்பதை நீங்கள்‌ 
ஒருக்காலும்‌ வாசிக்கவில்லையா? என்றார்‌. 

அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு, பெத்தானியாவுக்குப்‌ 
போய்‌, அங்கே இராத்தங்கினார்‌. 


வசனம்‌ 14. இயேசு சில தனிப்பட்டோரை தேவாலயத்திலிருந்து 
வெளியேற்றி, வியாதிப்பட்டவர்களையும்‌ அவரிடத்தில்‌ வந்த இன்னும்‌ 
அநேகரையும்‌ இயேசு சொஸ்தமாக்கினார்‌. வசனப்‌ பகுதியில்‌ குறிப்பாக 
குருடர்களையும்‌ சப்பாணிகளையும்‌ இயேசு சொஸ்தப்படுத்தினார்‌ 
என்று சொல்லுகிறது (காண்க 11:5; 15:30, 31). லேவியராகமம்‌ 
21:17, 18 ன்படி, குருடரும்‌ சப்பாணியுமாயிருந்த ஆரோனின்‌ 
சந்ததியினர்‌ பலிபீடத்தில்‌ பணியாற்ற இயலவில்லை. இன்னும்‌ மேலாக, 
மிஷ்னாவில்‌ பண்டிகை நாட்களில்‌ குருடரும்‌ சப்பானிகளும்‌ பலிகளோடும்‌ 
காணிக்கைகளோடும்‌ தேவனுடைய சமூகத்தில்‌ கிட்டிக்‌ சேரக்‌ கூடாது என்று 
பணிக்கப்பட்டார்கள்‌.'£ புறஜாதிகளின்‌ பிரகாரத்தில்‌, வரமுடிந்தாலும்‌, உள்‌ 
பிரகாரத்தில்‌ வரலாகாது என்று சொல்லப்பட்டி ருந்தது (2 சாமுவேல்‌ 5:8; [3626 '” 
சரீரரீதியாக இயேசு இவர்களை மீட்டகாரியம்‌ அவர்களுடைய ஆவிக்குரிய 
ரீதியில்‌ தேவனோடு தொடர்பு கொள்ள ஏதுவாக்கியது. முந்திய வசனங்களில்‌ 
குறிப்பிட்டபடி, தேவாலயத்துக்கு வருகிறவர்கள்‌ தேவனுக்கு அருகாமையில்‌ 
நிட்டிச்‌ சேர்ந்து அவரைத்‌ தொழுகை செய்வதை இயேசு விரும்பினார்‌. தம்மை 
சிலுவையில்‌ அறைவதற்கு முன்பு இயேசு எருசலேமில்‌ நடப்பித்த கடைசி 
அற்புதங்கள்‌ இவைகளே. 

வசனம்‌ 15. யூதமதத்‌ தலைவர்களும்‌, பிரதான ஆசாரியர்களும்‌ 
வேதபாரகரும்‌, இந்த இடத்திலிருந்து முதன்மை வகித்து செல்வதை மத்தேயு 
குறிப்பிடுகிறார்‌ (2:4 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). அவர்கள்‌ ஏற்கனவே 
இயேசுவினிடத்தில்‌ கோபமாயிருந்தார்கள்‌; அவர்கள்‌ அவரோடு கோபமடைய 
இன்னும்‌ கொஞ்சம்‌ சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தனர்‌. தேவாலயத்தை சுத்தி 
கரித்ததினிமித்தம்‌ அவர்கள்‌ கோபத்திலிருந்தார்கள்‌ (மாற்கு 11:18), ஆனால்‌ 
பிறகு இயேசு செய்த அற்புதங்களைக்‌ கண்டார்கள்‌. அவர்‌ அற்புதமாக 
சொஸ்தமளிப்பகைக்‌ கண்டு பிரமித்து ஆச்சரியப்படுவதற்குப்‌ பதிலாக, இன்னும்‌ 
அதிகமாக எரிச்சடைந்தார்கள்‌. இந்த நேரத்தில்‌, தேவாலயத்தில்‌ இருந்த 
அநேகம்‌ பிள்ளைகள்‌ கூட்டத்தின்‌ ஆரவாரத்தைத்‌ தொடர்ந்து கிறிஸ்துவுடன்‌ 
பட்டணத்துக்குள்‌ பிரவேசித்து, தாவீதின்‌ குமாரனுக்கு ஓசன்னா என்றார்கள்‌ 
(21:9). 

வசனம்‌ 16. யூதமதப்‌ போதகர்கள்‌ இயேசுவைக்‌ கடிந்து கொண்டு, அதன்‌ 
விளைவாக, பிள்ளைகளை அமைதிப்படுத்தும்படி நிர்ப்பந்தித்தார்கள்‌, 








தேவாலயத்தை சந்தை வெளியாக்கினதை விட்டுவிட்டு, பிள்ளைகளின்‌ 





துதிச்‌ சொற்கள்‌ அவர்களுக்கு எதிரிடையானதாகக்‌ காணப்பட்டது. 
இயேசுவை, போதகராக (ரபீயாக) மட்டும்‌ பார்த்த அவர்களால்‌, அவர்‌ 
“தாவீதின்‌ குமாரன்‌” என்று அழைக்கப்படுவதை ஏற்றுக்‌ கொள்ள இயலவில்லை. 
Craig S. Keener குறிப்பிடுகையில்‌, இந்த மதத்தலைவர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
இயேசுவும்‌ “மற்றவர்களை கவரும்‌ தன்மை பெற்ற நபர்களில்‌ ஒருவர்தான்‌, 


84 


அவருடைய சுய கெளரவம்‌ அவரது மதிப்பை உயர்த்திக்‌ காட்டுகிறது” 
என்று எண்ணினார்கள்‌ என்றார்‌.” அதிலும்‌, இதைக்‌ காட்டிலும்‌ இன்னும்‌ 
அதிகமாக ஏதோ இருந்திருக்க வேண்டும்‌. இந்தத்‌ தலைவர்கள்‌ இயேசுவின்‌ 
தெய்வீகத்‌ தன்மைக்கு எதிர்த்து நின்றவர்கள்‌, மற்றும்‌ இப்பொழுது அவரைப்‌ 
புறந்தள்ளமுற்பட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. 

அவர்களுடைய வார்த்தைகளை எதிர்ப்பின்றி ஏற்றுக்‌ கொள்ளுவதற்குப்‌ 
பதிலாக, இயேசு சங்கீதம்‌ 8:2ஐ எபிரேயுவிலிருந்து கிரேக்க மொழிக்கு 
மொழியாக்கம்‌ செய்யப்பட்ட திலிருந்து: குழந்தைகளுடைய வாயினாலும்‌ 
பாலகருடைய வாயினாலும்‌ துதி உண்டாகும்படி செய்தீர்‌ என்பதை நீங்கள்‌ 
ஒருக்காலும்‌ வாசிக்க வில்லையா? என்றார்‌. “நீங்கள்‌ ஒருபோதும்‌ வாசிக்கவில்‌ 
லையா ... 2” எனும்‌ கேள்வி இயேசுவின்‌ ஒரு குறிப்பிட்ட பேச்சு நடை 
(12:3 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). “குழந்தைகள்‌” (84௦௦) “பாலகர்‌” 
(hélaz0) ஆகியவை மூன்று வயதுக்குட்பட்ட பிள்ளைகளைக்‌ குறிக்கும்‌, யூத 
குழந்தைகள்‌ வழக்கமாக பால்‌ மறக்கச்‌ செய்யும்‌ பருவம்‌.” இயேசுவை துதித்த 
பிள்ளைகள்‌ சங்கீதத்தில்‌ சொல்லப்படுகிற பிள்ளைகளைக்‌ காட்டிலும்‌ இன்னும்‌ 
வயதில்‌ மூத்திருந்த பிள்ளைகள்‌. அவர்‌ சுட்டிக்‌ காட்டிய கருத்து என்னவெனில்‌, 
பாலுண்கிற குழந்தைகள்‌ முதற்‌ கொண்டு தீர்க்கதரிசனத்தின்படித்‌ தம்மைத்‌ 
துதித்தாலும்‌, இந்த வயதில்‌ மூத்திருக்றெ பிள்ளைகள்‌ துதிக்கக்‌ கூடாது என்று 
இந்த யூதர்கள்‌ ஏன்‌ எதிர்பார்க்கின்றனர்‌? இதற்கு முன்‌ இயேசு தேவனிடத்தில்‌ 
நம்பிக்கை வைப்பதை பிள்ளைகளை உதாரணப்படுத்தி பேசினார்‌ (18:1-4; 
19:13-15). 

வசனம்‌ 17. இயேசு எதிர்பாராமல்‌ யூத தலைவர்களை தேவாலயத்தில்‌ 
விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டுப்‌ போனார்‌. அவர்‌ பெத்தானியாவுக்குப்‌ 











போய்‌, அங்கே இராத்தங்கினார்‌ (21:1 ற்கான விளக்கவுரை காண்க), 
முதலாவதாக அவர்‌ பெத்தானியாவுக்குப்‌ போனார்‌ (யோவான்‌ 12:1), அங்கே 
பாடுபட்ட வாரம்‌ முழுவதும்‌ திரும்பிச்‌ சென்றிருந்தார்‌. அவர்‌ அங்கே லாசரு, 
மார்த்தாள்‌, மரியாள்‌ ஆகியோருடைய வீட்டிலே தங்கியிருந்திருக்கலாம்‌. 
இந்த வேளையில்‌ ரோமரின்‌ உலக முழுவதிலும்‌ இருந்து வந்திருந்த பக்தி 
யாத்திரகளால்‌ எருசலேம்‌ பட்டணம்‌ நிரம்பி வழிந்தது. பெத்தானியா 
எருசலேமுக்கு அருகில்‌ இருந்தமையால்‌ இயேசுவும்‌ அவருடைய சீஷர்களும்‌ 
பட்டணத்துற்குள்‌ சுலபமாக சென்று மாலையில்‌ வீடுதிரும்பினர்‌. இருப்பினும்‌, 
யூதமதத்‌ தலைவர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கத்‌ தக்க தொலைவில்‌ 
இருந்தது. 





அத்திமரத்தை சபித்தல்‌! 
(21:18-22) 


18 தரலையிலே நகரத்துக்குத்‌ திரும்பி வருகையில்‌, அவருக்கு 
பசியுண்டாயிற்று. 

அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தைக்‌ கண்டு, 
அதனிடத்திற்‌ போய்‌, அதிலே இலைகளையன்றி வேறொன்றையுங்‌ 
காணாமல்‌: இனி ஒருக்காலும்‌ உன்னிடத்தில்‌ கனி உண்டாகாதிருக்கக்‌ கடவது 
என்றார்‌; உடனே அத்திமரம்‌ பட்டுப்போயிற்று. 


85 


2 சீஷர்கள்‌ அதைக்‌ கண்டு, இந்த அத்திமரம்‌ எத்தனை சீக்கிரமாய்‌ பட்டுப்‌ 
போயிற்று! என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள்‌. 

இயேசு அவர்களை நோக்கி: நீங்கள்‌ சந்தேகப்படாமல்‌ 
விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால்‌, இந்த அத்திமரத்திற்குப்‌ செய்ததை நீங்கள்‌ 
செய்வதுமல்லாமல்‌, இந்த மலையைப்‌ பார்த்து: நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே 
குள்ளுண்டு போ என்று சொன்னாலும்‌ அப்படியாகும்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

“மேலும்‌ நீங்கள்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ ஜெபத்திலே எவைகளைக்‌ 
கேட்பீர்களோ அவைகளையெல்லாம்‌ பெறுவீர்கள்‌ என்றார்‌. 


வசனம்‌ 18. பாடுபடும்‌ வாரத்தைக்‌ குறித்த விஷயத்தில்‌ மத்தேயுவும்‌ 
மாற்கும்‌ முரண்பட்ட கருத்துக்களைக்‌ கொண்டிருப்பதாக, முதலாவதாகக்‌ 
காண்கிறோம்‌; ஆனால்‌ இந்த சுருக்கக்‌ கருத்தை சுவிசேஷ எழுத்தாளர்கள்‌ 
வித்தியாசப்பட்ட அணுகுமுறையில்‌ கையாளுகின்றனர்‌ என்பதை நாம்‌ 
உணரும்போது, அந்தப்‌ பிரச்சனை விருதாவாறெது. மாற்கு வரலாற்று 
ரீதியாக தனது அணுகுமுறையைக்‌ கொண்டுள்ளார்‌. அவர்‌ எழுதும்போது, 
அத்திமரத்தை சபிக்கிற முதல்‌ பகுதி திங்கட்ழெமையும்‌, இரண்டாம்‌ 
பகுதி செவ்வாய்க்கிழமையும்‌ நிகழ்ந்தது, இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு 
இடையில்‌ திங்கட்கிழமை தேவாலயம்‌ சுத்திகரிக்கப்பட்டது நடந்தது 
என்று எழுதினார்‌ (மாற்கு 11:1, 12, 19, 20). இதற்கு மாறாக, மத்தேயு இதை 
தலைப்பு ரீதியான அணுகுமுறையில்‌ எடுத்துக்‌ கொண்டு, அத்திமரத்தைக்‌ 
குறித்து முழுக்கதையையும்‌ சொல்லுகிறார்‌. மாற்கு எழுதியதில்‌ மத்தேயு 
21:18, 19ல்‌ நடந்த நிகழ்வைத்‌ திங்கட்ழெமையாகவும்‌, 21:20-22ன்‌ பகுதியை 
செவ்வாய்க்கிழமை நிகழ்வாகவும்‌ குறிப்பிடுறொர்‌.”? 

பெத்தானியாவிலிருந்து (21:17) தமது ஷேர்களுடன்‌ இயேசு 
எருசலேமுக்குப்‌ போகையில்‌ அவருக்கு பசியுண்டாயிற்று. இந்த வாக்கியம்‌ 
கர்த்தருடைய மனுஷீகத்தை வலியுறுத்துகிறது, அதே போல பிற வசனங்களில்‌ 
அவர்‌ களைப்போடும்‌ தாகத்தோடும்‌ இருந்ததாகக்‌ குறிப்பிடப்படுறெது 
(யோவான்‌ 4:6, 7; 19:29). இச்சம்பவம்‌ காலையிலே நடந்தது. இது 
பெத்பகேயுக்கு அருகில்‌ நடந்ததாகக்‌ கருதப்படுகிறது (21:1). இயேசு ஏற்கனவே 
காலை உணவைப்‌ புசித்திருந்தாரா என்று வசனம்‌ சொல்லுவதில்லை. 








வசனம்‌ 19. அவர்கள்‌ நடந்து போய்க்‌ கொண்டிருக்கையில்‌, ஒரு அத்திமரம்‌ 
தனியாக நின்று கொண்டிருப்பதை இயேசு பார்த்தார்‌. அவர்‌ மரத்தினருகே 
சென்று பார்த்தபோது, இலைகளைத்‌ தவிர வெறெதுவும்‌ காணப்படவில்லை. 
மார்ச்‌ மாதத்தில்‌ அத்தி இலைகளோடு கூட சிறிய அத்திப்பழங்கள்‌ தோன்றுவது 
இயல்பு, அவை ட7க்ஸ்‌ என்று அராபியர்களால்‌ அழைக்கப்பட்டது. இவைகள்‌ 
புசிக்கத்‌ தக்கவை, இவை அறுவடை செய்யப்பட்டு சந்தையில்‌ விற்கப்பட்டது. 
அகிலும்‌, முதிர்ந்த அத்திப்பழங்கள்‌ கோடைகாலத்தில்‌ அறுவடை 
செய்யப்பட்டன. அது முழு “பருவ அத்திப்பழக்‌ காலமாயிராதிருந்தபோதும்‌,” 
மேற்குறித்தபடி ஏதாகிலும்‌ கைக்கும்‌ என்று இயேசு தேடினார்‌ (மாற்கு 
11:13). R. K. Harrison என்பவர்‌, “இளவேனிற்காலத்தில்‌ இலைகள்‌ துளிர்த்து 
வரும்போது, ஒவ்வொரு சத்துள்ள மரமும்‌ தன்னில்‌ ஏதாவது சில டஸ்க்ஸ்‌ 
அத்தி பழங்களை கொண்டிருக்கும்‌ . . . ஆனால்‌ ஒரு மரம்‌ நிறைய இலைகளைக்‌ 


86 


கொண்டிருந்தும்‌ பழமில்லாமற்‌ போனால்‌, அது பருவ காலத்திலும்‌ கனி 
கொடாத மலட்டுமரமாகத்தான்‌ இருக்கும்‌,” என்று சொன்னார்‌. 

மரத்தில்‌ பழம்‌ இல்லை என்பதைக்‌ கண்ட போது, இயேசு இனி ஒருக்காலும்‌ 
உன்னிடத்தில்‌ கனி உண்டாகாதிருக்கக்‌ கடவது என்றார்‌. மாற்கு 11:14ல்‌, அவர்‌ 
“இது முதல்‌ ஒருக்காலும்‌ ஒருவனும்‌ உன்னிடத்தில்‌ புசியாதிருக்கக்‌ கடவன்‌!” 
என்று சொன்னார்‌. மத்தேயு இயேசுவின்‌ வார்த்தைகளின்‌ வல்லமைகளை 
வலியுறுத்தி உடனே அத்திமரம்‌ பட்டுப்போயிற்று என்று வெளிப்படுத்தினார்‌. 
இந்த அத்திமரம்‌, இலைகளைக்‌ கொண்டிருந்தும்‌ இடைக்காலத்து அத்திக்கனி 
இல்லாமையால்‌, தேவனுக்கென்று சரியான கனி கொடாத மரமாக விளங்கிய 
அநேக யூதர்களுக்கு அது அடையாளமாக இருந்தது (மீகா 7:1, 2; மத்தேயு 
7:19). அவர்கள்‌ யோவான்‌ ஸ்நானனின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டோ அல்லது 
இயேசுவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டோ மனந்திரும்பவில்லை (3:8, 10; 11:16-24). 
அவர்களின்‌ தேவாலய தொழுகை கெட்டுடோயிருந்தது. அவர்கள்‌ மேசியாவை 
புறந்தள்ளி விரைவில்‌ அவருக்கு மரணத்திற்கான வழியை ஏற்படுத்தவிருந்தனர்‌. 
இதன்‌ விளைவாக, எருசலேமும்‌ தேவாலயமும்‌ முடிவில்‌ அழிந்து போகும்‌ 
(24:1, 2). 

வசனம்‌ 20. அடுத்த நாள்‌ காலையில்‌ (மாற்கு 11:20), அவர்கள்‌ எருசலேமுக்கு 
திரும்பிக்‌ கொண்டிருக்கையில்‌, சீஷர்கள்‌ அந்த அத்திமரம்‌ வேரோடே 
காய்ந்திருப்பதைக்‌ கண்டார்கள்‌. அவர்கள்‌ அது காய்ந்து கொண்டிருப்பதைக்‌ 
காணவில்லை, ஆனால்‌ அது, ஏற்கனவே பட்டுப்‌ போய்‌ காய்ந்திருப்பதைப்‌ 
பார்த்தார்கள்‌. அது கொஞ்சம்‌ கொஞ்சமாக காய்ந்துபோகாமல்‌, இயற்கைக்கு 
அப்பாற்பட்ட ரீதியில்‌ அந்தமரம்‌ செத்திருப்பதைப்‌ பார்த்து ஆச்சரியப்‌ 
பட்டார்கள்‌; கர்த்தர்‌ சபித்தபின்‌ ஒரே நாளில்‌ அந்த மரம்‌ செத்துப்போயிற்று. 
பேதுரு முந்தின நாள்‌ செயலை நினைவுகூர்ந்து, “அவரை நோக்கி,” “பீ இதோ, 
நீர்‌ சபித்த அத்திமரம்‌ பட்டுப்‌ போயிற்று” என்றான்‌ (மாற்கு 11:21). சீஷர்கள்‌ 
இந்த அற்புதத்தை ஆச்சரியமாய்‌ நினைத்தார்கள்‌. மூன்று வருஷங்களுக்கு 
மேலாக அவர்‌ அநேக அற்புதங்கள்‌ செய்வதை பார்த்திருந்தும்‌ அவர்கள்‌ 
இப்பொழுது ஆச்சரியப்படுவதைக்‌ குறித்து ஒருவர்‌ அதை புதுமையாகப்‌ 
பார்த்திருக்கலாம்‌. அந்தவேளையில்‌, அவர்கள்‌ அகன்‌ செய்தி எருசலேமின்‌ 
அழிவைக்‌ குறித்ததான அடையாளச்‌ செய்தியாக அறிந்து கொள்ளவில்லை. 

வசனம்‌ 21. இயேசு அற்புதம்‌ “ஏன்‌” நடந்தது என்று குறிப்பிடாமல்‌ 
“எப்படி” நடந்தது என்று விளக்கப்படுத்தினார்‌.22 அவர்கள்‌ சந்தேகப்படாமல்‌ 
தேவன்‌ மேல்‌ உண்மையான விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால்‌ (14:31ஓக்‌ 
காண்க), இதைக்‌ காட்டிலும்‌ பெரிய கிரியைகளை அவர்கள்‌ செய்யக்‌ கூடும்‌ 
என்று சொன்னார்‌. இங்கு அவர்‌ சொன்னது தமது அப்போஸ்தலர்களுக்கு 
நேரடியாகக்‌ கொடுத்த கட்டளை இது; அவரைப்‌ பின்பற்றுவோர்‌ 
எப்பொழுதும்‌ தொடர்ந்து அற்புதங்களைச்‌ செய்யக்‌ கூடும்‌ என்று அவர்‌ 
சொல்ல வில்லை. 

மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில்‌ விழச்‌ செய்யவும்‌ அப்போஸ்தலர்களால்‌ 





முடியும்‌ என்று இயேசு சொன்னார்‌. தமது சீஷர்கள்‌ உண்மையான 
மலையைப்‌ பெயர்த்து சமுத்திரத்தில்‌ தள்ளிவிட வேண்டும்‌ என்று இயேசு 
விரும்பியதில்லை, இதை உருவகமொழியாகப்‌ பயன்படுத்துறொர்‌. மலையைப்‌ 
பெயர்ப்பது என்பது செய்யக்‌ கூடாக, அளவுகடந்த கடினமான காரியத்தை 





87 


செய்து சாதிப்பதை யூதர்கள்‌ மத்தியில்‌ பேசிக்கொள்ளப்பட்ட வழக்கச்‌ சொல்‌ 
அது (காண்க 17:20 க்கான விளக்கவுரை). 

வசனம்‌ 22. பிறகு இயேசு சொன்னார்‌, விசுவாசமுள்ளவர்களாய்‌, 
ஜெபத்திலே எவைகளைக்‌ கேட்பீர்களோ அவைகளையெல்லாம்‌ 
பெறுவீர்கள்‌. இயேசு அப்போஸ்கலர்களுக்கு கொடுத்த உபதேசங்களில்‌ இது 
ஒரு பகுதியானதால்‌, இதன்‌ பொதுவான உபதேசம்‌ எல்லாருக்கும்‌ பொருந்தக்‌ 
கூடியவை: கிறிஸ்தவர்கள்‌ ஜெபிக்கும்‌ போது, தேவன்‌ ஜெபத்தைக்‌ கேட்கிறார்‌ 
என்றும்‌ அதற்கு பதிலளிக்கிறார்‌ என்றும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌ (காண்க 
1 பேதுரு 3:12). யாக்கோபு தன்னுடைய வாசகர்களுக்கு, “கேட்கிறவன்‌ 





சந்தேகப்படாமல்‌ கேட்க வேண்டும்‌” என்று அறிவுறுத்துகிறார்‌ (யாக்கோபு 
1:6). அப்படிப்பட்ட ஜெபங்கள்‌ சுயத்தை மையம்‌ வைத்ததாக இருக்கக்‌ 
கூடாது. யோவான்‌ கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்கப்‌ போதித்து, *[தேவனுடைய] 
சித்தத்தின்படி” வேண்டுதல்‌ செய்யச்‌ சொல்லுகிறார்‌ (1 யோவான்‌ 5:14, 15). 
தேவன்‌ எப்பொழுதும்‌ தமது பிள்ளைகளின்‌ ஜெபத்துக்குப்‌ பதிலளிக்கிறார்‌, 
ஆகிலும்‌ அவர்‌ எப்பொழுதும்‌ “ஆம்‌” என்று பதில்‌ கொடுப்பதில்லை. “இல்லை” 
என்று சொல்லுவதும்‌ அவருடைய பதில்‌ தான்‌ (காண்க 2 கொரிந்தியர்‌ 12:7-9). 


இயேசுவின்‌ அதிகாரத்திற்கு அறைகூவல்‌ 
(21:23-27) 


2 அவர்‌ தேவாலயத்தில்‌ வந்து, உபதேசம்‌ பண்ணுகையில்‌, பிரதான 
ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌ அவரிடத்தில்‌ வந்து, நீர்‌ எந்த அதி 
காரத்தினால்‌ இவைகளைச்‌ செய்கிறீர்‌? இந்த அதிகாரத்தை உமக்குக்‌ 
கொடுத்தவர்‌ யார்‌? என்று கேட்டார்கள்‌. 

இயேசு பிரதியுத்தரமாக, நானும்‌ உங்களிடத்தில்‌ ஒரு காரியத்தைக்‌ 
கேட்கிறேன்‌, அதை எனக்குச்‌ சொல்வீர்களானால்‌, நானும்‌ இன்ன 
அதிகாரத்தினாலே இவைகளைச்‌ செய்கிறேனென்று உங்களுக்குச்‌ 
சொல்லுவேன்‌. 

யோவான்‌ கொடுத்த ஸ்நானம்‌ தேவனால்‌ உண்டாயிற்றோ? மனுஷரால்‌ 
உண்டாயிற்றோ? யாரால்‌ உண்டாயிற்று? என்று கேட்டார்‌. அதற்கு அவர்கள்‌. 
தேவனால்‌ உண்டாயிற்றென்று சொல்வோமானால்‌, பின்னை ஏன்‌ அவனை 
விசுவாசிக்கவில்லை என்று நம்மைக்‌ கேட்பார்‌. 

“மனுஷரால்‌ உண்டாயிற்று என்று சொல்வோமானால்‌, ஜனங்களுக்குப்‌ 
பயப்படுகிறோம்‌, எல்லாரும்‌ யோவானைத்‌ தீர்க்கதரிசியென்று 
எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி, 
இயேசுவுக்குப்‌ பிரதியுத்தரமாக, எங்களுக்குத்‌ தெரியாது என்றார்கள்‌. 
அப்பொழுது அவர்‌, நானும்‌ இன்ன அதிகாரத்தினால்‌ இவைகளைச்‌ 
செய்கிறேனென்று உங்களுக்குச்‌ சொல்லேன்‌ என்றார்‌. 


வசனம்‌ 23. இயேசு எருசலேமுக்கு வந்தபோது, அவர்‌ தேவாலயத்துக்குத்‌ 
திரும்பினார்‌. பாடுபட்ட வாரத்தில்‌, பஸ்கா பண்டிகைக்கு வந்த ஜனங்களுக்கு 
போதிக்கும்படி அநேக சந்தர்ப்பங்களை இயேசு எடுத்துக்‌ கொண்டார்‌. அவர்‌ 
புறஜாதிகளின்‌ பிரகாரத்தில்‌ வெளிப்பக்க ஓரத்தில்‌ இருந்த மண்டபத்தில்‌ 


88 


போதித்தார்‌. அவைகளில்‌ ஒன்று சாலொமோனின்‌ மண்டபம்‌ கிழக்குப்‌ 
புறம்‌ இருந்தது, இந்த இடம்‌ தான்‌ ஆதிசபை கூடிவரும்‌ இடமாக இருந்தது 
(நடபடிகள்‌ 3:11; 5:12; காண்க யோவான்‌ 10:23). 

யூத மதத்தலைவர்கள்‌ யோவான்‌ ஸ்நானனைக்‌ கேள்வி கேட்டது போலவே 
(யோவான்‌ 1:19-28), அவர்கள்‌ இயேசுவையும்‌ கேள்வி கேட்டார்கள்‌.” 
அவருடைய போதனை வேளையில்‌ ஒருமுறை, அவர்கள்‌ கேட்டார்கள்‌: நீர்‌ 
எந்த அதிகாரத்தினால்‌ இவைகளைச்‌ செய்கிறீர்‌? உமக்கு இந்த அதிகாரத்தைக்‌ 
கொடுத்தவர்‌ யார்‌? அநேக நிகழ்வுகள்‌ இந்த மனுஷருடைய கவனத்தை 
ஈர்த்திருந்தது: வெற்றிகரமான பிரவேசம்‌ (21:1-11), தேவாலய சுத்திகரிப்பு 
(21:12, 13), குருடரும்‌ சப்பாணிகளும்‌ சொஸ்கமாக்கப்படுதல்‌ (21:14), 
மற்றும்‌ பிள்ளைகளின்‌ துதிச்‌ சொற்கள்‌ (21:15-17). இந்த இடத்தில்‌, இயேசு 
ஒரு ரபீயைப்‌ (போதகரைப்‌) போல நடந்து கொண்டார்‌, அகிலும்‌ அவர்‌ 
எருசலேமிலிருந்த எந்த மதத்தலைவர்களாலும்‌ (போதகராக) பிரதிஷ்டைப்‌ 
பண்ணப்படவில்லை. அவருடைய அதிகாரம்‌ பிதாவினிடத்திலிருந்து வந்தது 
(காண்க 7:28, 29; 9:6; 10:1; 28:18). 

வசனம்‌ 24. இயேசு மதத்தலைவர்களிடம்‌, அவர்கள்‌ தம்முடைய ஒரு 
கேள்விக்கு பதிலளிப்பார்களானால்‌, அவர்‌ தம்முடைய அதிகாரம்‌ எங்கிருந்து 
வந்தது என்று பதிலளிப்பதாகக்‌ கூறினார்‌. கிறிஸ்து பெரும்பாலும்‌ ஒரு 
கேள்விக்குப்‌ பதிலாக மற்றொரு கேள்வியினால்‌ பதிலளித்தார்‌. W. F. Albright 
மற்றும்‌ C. $. Man குறிப்பிடுகையில்‌, “கேள்வி கேட்டு அதற்கு மறுகேள்வி கேட்டு 
பதில்‌ கொடுப்பது, நமுவது போல்‌ காணப்படலாம்‌, ஆனால்‌ பழங்கால கிரேக்க 





பண்பாட்டின்படியான விவாதமும்‌, பின்னர்‌ ரபீமார்களின்‌ காலத்திலும்‌ கி.மு. 
ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ கிரேக்கர்களின்‌ முறையாகவும்‌ அப்படியிருந்துள்ளது. ””* 
இந்த தலைவர்கள்‌ நோர்மையானவர்களாயிருந்திருப்பின்‌, அவர்கள்‌ இயேசுவுக்கு 
அளிக்கும்‌ (வாக்குவாதங்களால்‌) பதிலிலேயே அவர்களுடைய கேள்விக்கும்‌ 
பதில்‌ இருந்திருக்கும்‌. 

வசனங்கள்‌ 25, 26. பிதரான ஆசாரியர்களிடத்திலும்‌ ஜனத்தின்‌ 
மூப்பரிடத்திலும்‌ இயேசு யோவான்‌ கொடுத்த ஞானஸ்நானம்‌ தேவனால்‌ 
உண்டாயிற்றோ அல்லது மனுஷரால்‌ உண்டாயிற்றோ? “பரலோகம்‌” 
“தேவனுக்குப்‌” பதிலாக யூதர்களால்‌ பயன்படுத்தப்பட்டச்‌ சொல்‌; 
தெய்வீகத்தின்‌ பெயரை தவறாகப்‌ பயன்படுத்துவதைக்‌ தவிர்க்க இந்த வழி 
பயன்படுத்தப்பட்டது (யாத்திராகமம்‌ 20:7). தேவனிடத்திலிருந்தா அல்லது 
மனுஷரிடத்திலிருந்தா என்ற இரண்டு தெரிவுகள்‌ மட்டுமே, இவை இரண்டுமே 
வெவ்வேறு தன்மைகளை உடையவை (காண்க நடபடிகள்‌ 5:38, 39). 








இந்தத்‌ தலைவர்கள்‌ தங்கள்‌ கேள்வியினாலேயே வசமாக சிக்கிக்‌ 
கொண்டதை உணர்ந்தார்கள்‌. பரலோகத்திலிருந்து (தேவனிடத்திலிருந்து) 
என்று சொன்னால்‌ பிறகு இயேசு சரியாக வாதிட ஏதுவாக, பின்னை 





ஏன்‌ அவனை விசுவாசிக்க என்பார்‌. யோவானை தீர்க்கதரிசி என்று 
ஏற்றுக்கொண்டால்‌ இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய 
நிர்ப்பந்தம்‌, ஏனெனில்‌ யோவான்‌ இயேசுவின்‌ அடையாளங்களை 
சாட்சியிட்டார்‌ (யோவான்‌ 1:29-84). ஆயினும்‌, அவர்கள்‌ யோவானை 
புறந்தள்ளிவிட்டனர்‌ (21:32). மனுஷர்களிடத்திலிருந்து வந்தது என்று 
சொன்னால்‌, ஜனங்களிளெல்லாரும்‌ யோவானை தீர்க்கதரிசியாக 


89 


ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறபடியால்‌ அவர்களால்‌ கலகம்‌ உண்டாகும்‌ என்று 
பயப்பட்டார்கள்‌ (14:5). 

வசனம்‌ 27. பிரதான அஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ சத்தியத்தைத்‌ 
தேடுவதற்குப்‌ பதிலாக தங்கள்‌ பதவிகளையும்‌ அதிகாரத்தையும்‌ தக்க வைத்துக்‌ 
கொள்வதில்‌ அதிக அக்கரை காட்டினார்கள்‌. எனவே இந்த மனுஷர்கள்‌ 
எங்களுக்குத்‌ தெரியாது என்று இயேசுவுக்கு பதில்‌ அளித்தனர்‌. தங்களுடைய 
கருத்துக்களைச்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, அரசியல்‌ ரீதியான சரியான 
வழியாக நடுநிலை பதிலை அளித்தனர்‌. இதன்‌ விளைவாக, இயேசு பதில்‌ 
அளித்து, நானும்‌ இன்ன அதிகாரத்தினால்‌ இவைகளைச்‌ செய்கிறேனென்று 
உங்களுக்குச்‌ சொல்லேன்‌ என்றார்‌. கர்த்தருடைய பதில்‌, “அவர்களுடைய 











மாய்மாலத்தை எதிர்ப்பதோடு இந்த அதிகாரம்‌ யோவானைப்‌ போன்றது தான்‌ 
என ஜனங்கள்‌ அறியக்கக்கதாக தெளிவாக்கனார்‌. “55 





௮ பாடங்கள்‌ “5444 


பெலவீனர்களுக்காக மனதுருக்கம்‌ (21:14-17) 

சமுதாய அந்தஸ்தைக்‌ கொஞ்சமாகவோ அல்லது முற்றிலுமாகவோ 
பெறாதவர்களிடம்‌ இயேசு தமது மனதுருக்கத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்‌ 
காட்டினார்‌. குருடரையும்‌ சப்பாணிகளையும்‌ அவர்‌ சுகப்படுத்தி, அவர்கள்‌ 
பிச்சை எடுப்பதிலிருந்தும்‌ பரிதாபமான நிலையிலிருப்பதிலிருந்தும்‌ மீட்டார்‌. 
அவர்களுக்கு சரீர சுகமளித்தல்‌ ஆவிக்குரிய ரீதியிலும்‌ ஆசீர்வாதமாயிருந்தது, 
தேவாலயத்தில்‌ தேவனோடு இன்னும்‌ கிட்டிச்‌ சேர வழிகாட்டியது. 
பலதரப்பட்ட வியாதிகளாலும்‌ தீங்குகளாலும்‌ பாதிக்கப்பட்டு 
உபத்திரவப்படுறெ மக்களிடம்‌ நாமும்‌ இரக்கம்‌ காட்டவேண்டும்‌. இதற்கு 
மேலாக, அவர்களுடைய ஆத்துமாக்களைக்‌ குறித்து அதிக அக்கறை காட்ட 
வேண்டும்‌. 








இயேசு சிறுபிள்ளைகளிடம்‌ அதிகமான ஆர்வம்‌ காட்டினார்‌. 
அவர்களுக்கென நேரம்‌ எடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார்‌. அவர்களுடைய 
ஸ்தோத்திரங்களை சந்தோஷமாய்‌ அவர்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. குழந்தைகளின்‌ 
பிறப்பிலிருந்தே இயேசுவின்‌ அன்பை அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்து 
தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும்‌. நாம்‌ அவர்களுக்குப்‌ போதித்து, 
ஊக்கப்படுத்தி, அவர்களைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


பட்டுப்போன மரங்களும்‌ புறக்கணிக்கப்பட்ட 
கற்களும்‌ (21:18-46) 
மத்தேயு 21:18-46ல்‌, இயேசு தமது நாட்களிலிருந்த அவிசுவாசமுள்ள 
யூதர்கள்‌ தேவனுக்கு எதிரான கலகம்‌ பண்ணினபடியால்‌ இயேசு அவர்களை 
எதிர்த்தார்‌. 
1. கணியில்லாச அத்திமரம்‌ (21:18-22). தொலைவிலிருந்து பார்க்கும்‌ 
போது, கனிகள்‌ இருப்பது போல்‌ காட்சியளித்த ஆனால்‌ அருகில்‌ வந்து 


90 


பார்க்கும்‌ போது ஒன்றுமில்லாத அத்திமரத்தால்‌ கர்த்தர்‌ ஏமாற்றமடைந்தார்‌. 
அந்த நேரத்தில்‌ வாழ்ந்த அநேக தேவனுடைய ஜனங்களின்‌ பொருத்தமான 
அடையாளமாக அது இருந்தது. அவர்களுக்கு நியாயப்பிரமாணம்‌ இருந்தது, 
அதலால்‌ அவர்கள்‌ நீதியின்‌ கனிகளை கொடுத்திருக்க வேண்டியவர்கள்‌, 
ஆனால்‌ கொடுக்கவில்லை. எருசலேமின்‌ மீது வரவிருந்த ஆக்கினையை 
அடையாளப்படுத்தும்‌ வண்ணமாக அத்திமரத்தை அவர்‌ சபித்தார்‌. இயேசு 
ஏன்‌ இப்படிச்‌ செய்தார்‌ என்பதை சீஷர்கள்‌ அறிந்து கொள்ள முடியவில்லை, 
அவர்‌ அதை எப்படிச்‌ செய்தார்‌ என்பதில்‌ அஇர்ச்சியடைந்திருந்தார்கள்‌. இந்த 
சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கர்த்தர்‌ விசுவாசத்தைக்‌ குறித்து அவர்களுக்குப்‌ 
போதித்தார்‌. 

2. விசுவாசமற்ற ஓரு ஜனக்கூட்டம்‌ (21:23-32). அநேக அற்புதங்களை 
இயேசு செய்திருந்தபோதிலும்‌ யூத மதத்தலைவர்கள்‌ அவரை 
விசுவாசிக்கவில்லை. மாறாக இவைகளை செய்வதற்குரிய அதிகாரம்‌ 
எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்டார்கள்‌. சத்தியத்தைக்‌ தேடாமல்‌ 
அவர்கள்‌ இயேசுவை குற்றஞ்‌ சுமத்துவதிலேயே குறியாயிருந்தார்கள்‌. இரண்டு 
குமாரர்களைப்‌ பற்றிய உவமையில்‌, அவர்களுடைய கீழ்ப்படியாமையை 





வெளிச்சமிட்டுக்‌ காட்டினார்‌. 

3. தோல்வியுற்ற ஓழு முறை (21:33-46). வீட்டெஜமான்‌ மற்றும்‌ 
அவனுடைய திராட்சத்‌ தோட்டத்தைப்‌ பற்றிய உவமையில்‌, யூத தலைவர்கள்‌ 
தேவனுடைய சித்தத்கை அடிக்கடி புறந்தள்ளுறெவர்களாயிருந்தார்கள்‌ 
என்பதை இயேசு வெளிப்படுத்தினார்‌. வரலாற்றினூடே, அவர்கள்‌ 
இராஜ்யத்தில்‌ அவருடைய அதிகாரத்தை அவரிடமிருந்து பறிப்பவர்களாக 
இருந்து வந்துள்ளனர்‌. மனந்திரும்பும்படி அவர்களை அழைக்கும்படி அவர்‌ 
அனுப்பின தூர்க்ககரிசகளை அவர்கள்‌ கொலைசெய்திருந்தனர்‌. கடைசியாக, 
அவருடைய குமாரனையே அவர்கள்‌ கொலை செய்தனர்‌. ஆகையால்‌, தேவன்‌ 
அவர்களைத்‌ தண்டித்து, ஒரு புதிய விசுவாச ஜனக்‌ கூட்டத்தை - சபையை 
ஸ்தாபிக்கவிருந்தார்‌. 








டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


யோவானின்‌ ஞானஸ்நானம்‌ (21:23-27) 

கிரேக்க வினைச்‌ சொல்லாகிய பேப்டிஸேோ எப்பொழுதும்‌ முழுக்குதல்‌ 
அல்லது முற்றிலுமாக தண்ணீரில்‌ அமிழ்த்துதல்‌ எனும்‌ பொருளைக்‌ 
கொண்டு வருகிறது. ஒரு நபர்‌ எப்படிப்பட்ட ஊடகத்தின்‌ வழியாக 
ஞானஸ்நானம்‌ பெற்றாலும்‌ இதுதான்‌ உண்மை. புதிய ஏற்பாடு ஐந்து 
வகையான ஞானஸ்நானங்களை குறிப்பிடுகிறது. அதிலே ஒன்றுதான்‌ 
உபத்திரவப்படுதலாகிய ஞானஸ்நானம்‌ (மாற்கு 10:38, 39). மத்தேயு 3:11ல்‌ 
வேறு இரண்டு (ஞானஸ்நானம்‌) பெயரிடப்பட்டுள்ளது: பரிசுத்த ஆவியின்‌ 
ஞானஸ்நானம்‌ மற்றும்‌ அக்னி ஞானஸ்நானம்‌ (பாவிகள்‌ நித்திய நரகத்தில்‌ 
தள்ளப்படுவார்கள்‌ என்பதைக்‌ குறிப்பிடும்‌ வசனம்‌; 3:11, 12 க்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). வேறு இரண்டு ஞானஸ்நானங்கள்‌ யோவான்‌ 
ஸ்நானன்‌ கொடுத்தது மற்றும்‌ பிரதானக்கட்டளையின்படியான ஞானஸ்நானம்‌ 
(28:19, 20). 


91 


யோவான்‌ “மனந்திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானத்தைக்‌” 
கொடுத்திருந்தாலும்‌, ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ குங்களுடைய 
பாவத்திலிருந்து மனந்திரும்பியே ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌ (3:8), 
அதுவும்‌ “பாவமன்னிப்பிற்காக கொடுக்கப்பட்டதுதான்‌” (மாற்கு 1:4). 
அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ வருகையை நோக்கியும்‌ அவர்‌ சிந்தும்‌ இரத்தத்தை 
மனதில்‌ கொண்டும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. கிறிஸ்து மரிப்பதற்கு முன்‌ 
யோவான்‌ ஸ்நானனிடமிருந்து ஞானஸ்நானம்‌ பெற்றவர்‌ எவரும்‌ மறுபடியும்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றதற்கான பதிவேடுகள்‌ எதுவுமில்லை. பெந்தெகோஸ்தே 
நாளில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ “எண்ணிக்கையோடே சேர்த்துக்‌ 
கொள்ளாம பாசக்‌” எனும்‌ பதம்‌ நடபடிகள்‌ 2:41; NIV வலியுறுத்தல்‌ 





சேர்க்கப்பட்டது) சிலர்‌ ஏற்கனவே இராஜ்யத்தில்‌ சேர்க்கப்பட்டிருப்பதை 
சுட்டிக்காட்டுகிறது. எபேசுவில்‌ பவுலால்‌ மறுஞானஸ்நானம்‌ பெற்ற 
பன்னிரண்டுபேர்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்துக்குப்‌ பிறகு கிறிஸ்து பிரதானக்‌ 
கட்டளையில்‌ கட்டளையிட்ட ஞானஸ்நானத்திற்குப்‌ கு யோவானின்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றவர்களாயிருந்தார்கள்‌ (நடபடிகள்‌ 19:1-7). 
நியாயப்பிரமாணத்துக்குக்‌ கீழாக வாழ்ந்தவர்களின்‌ பாவங்களையும்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மூடியிருக்குமானால்‌, அவர்‌ சிலுவையில்‌ 
அறையப்படுவகற்குமுன்‌ யோவான்‌ கொடுத்த ஞானஸ்நானத்தைப்‌ 
பெற்றவர்களின்‌ பாவங்களையும்‌ மூடுவது அதிக நிச்சயம்‌ (எபிரெயர்‌ 9:15). 





குறிப்புகள்‌ 

TJosephus Antiquities 15:11.1. ஏரோது கி.மு. 37ல்‌ ஆளுகை செய்யத்‌ துவங்கினான்‌, 
தேவாலயப்பணி “அவனுடைய ஆட்சியின்‌ பதினேட்டாம்‌ ஆண்டு துவங்கியது” (கி.மு. 
19). 2R. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentar- 
ies (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 300. °Psalms of Solomon 
17:21, 30. “முதல்‌ நூற்றாண்டில்‌ ஆசாரியர்களின்‌ பேராசைகளை காண்க Josephus Antig- 
uities 20.8.8; 20.9.2. *Mishnah Shekalim 1.1-3. “Ibid. 4.8, 9. /Mishnah Bekhoroth 8.7; Talmud 
Kiddushin lla. ‘Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 526. ’Mishnah Kerithoth 1.7. °Mish- 
nah Berakoth 9.5. 

"Donald A. Hagner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word 
Books, 1995), 601. 2Josephus Antiquities 15.11.5; Wars 5.5.2; 6.2.4. Michael J. Wilkins, “Mat- 
thew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, 
ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 130. “Mishnah Hagigah 1.1. 
5Hagner, 601. காண்க Messianic Rule 2. 1°Morris, 528-29. 1/Craig S. Keener, 4 Commentary 
on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 
502. 182 Maccabees 7:27. “காண்க மாற்கு 11:21, இயேசு அத்திமரத்தை “சபிப்பதை” 
குறிப்பிடுறெது. 20William Hendriksen, New Testament Commentary: Exposition of the Gospel 
According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 773. 

21%. K. Harrison, “Fig; Fig Tree,” in The International Standard Bible Encyclopedia, rev. 
ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 
2:302. Keener, 505. “சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு, பேதுருவும்‌, யோவானும்‌ இதே 


92 


கேள்வி கேட்கப்பட்டார்கள்‌ (நடபடிகள்‌ 4:5-7). 24W. F. Albright and 0. 8. Mann, Matthew, 
The Anchor Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 260. 2°]. W. McGarvey, The New 
Testament Commentary, vol. 1, Matthew and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel 


Light Publishing Co., n.d.), 183. 


93 


ன்‌ 


உவமைகளின்‌ வாரிசை 


(21: 26-22:14] 


யோவானின்‌ ஞானஸ்நானம்‌ குறித்து யூதமதத்‌ தலைவர்களிடம்‌ 
கேட்கப்பட்ட கேள்விக்கு தெளிவாக பதில்‌ கிடைக்கப்‌ பெறாமையால்‌, இயேசு 
மூன்று உவமைகளை வரிசைப்படுத்தி அவர்களுக்கு மறுஉத்தரவு அருளுகிறார்‌. 


இரண்டு குமாரர்களைக்‌ குறித்த உவமை 
(21:28-32) 


“ஆயினும்‌ உங்களுக்கு எப்படித்‌ தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 
இரண்டு குமாரர்‌ இருந்தார்கள்‌; மூத்தவனிடத்தில்‌ அவன்‌ வந்து, மகனே, நீ 
போய்‌ இன்றைக்கு என்‌ திராட்சத்‌ தோட்டத்தில்‌ வேலை செய்‌ என்றான்‌. 

அதற்கு அவன்‌, மாட்டேன்‌ என்றான்‌; ஆகிலும்‌ அவன்‌ பின்பு 
மனஸ்தாபப்பட்டுப்‌ போனான்‌. 

இளையவனிடத்திலும்‌ அவன்‌ வந்து, அப்படியே சொன்னான்‌, அதற்கு 
அவன்‌, போகிறேன்‌ ஐயா, என்று சொல்லியும்‌, போகவில்லை. 

31இவ்விருவரில்‌ எவன்‌ தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்‌? என்று 
கேட்டார்‌; அதற்கு அவர்கள்‌ மூத்தவன்தான்‌ என்றார்கள்‌. அப்பொழுது 
இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும்‌ வேசிகளும்‌ உங்களுக்கு முன்னே 
தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கறொர்கள்‌ என்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

2 ஏனென்றால்‌, யோவான்‌ நீதிமார்க்கமாய்‌ உங்களிடத்தில்‌ வந்திருந்தும்‌, 
நீங்கள்‌ அவனை விசுவாசிக்கவில்லை; ஆயக்காரரும்‌ வேசிகளுமோ அவனை 
விசுவாசித்தார்கள்‌; அதை நீங்கள்‌ கண்டும்‌, அவனை விசுவாசிக்கும்படியாகப்‌ 
பின்பாகிலும்‌ மனஸ்தாபப்பட வில்லை என்றார்‌. 


இந்த முதலாவது கதை, அதிகாரத்தைக்‌ குறித்த கேள்வியினிமித்தம்‌, 
உண்மையாக யார்‌ தேவனுடைய பிள்ளை என்பதை தெளிவாக 
பதிலாக கொடுக்கிறது. இந்த மனிதர்கள்‌ தாங்கள்‌ மட்டுமே தேவனுடைய 
பிரதிநிதிகள்‌ என்றும்‌, அவருடைய அதிகாரத்தினால்‌ அவர்கள்‌ பேசுவதாகவும்‌ 
நம்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. இயேசு தேவனுடைய அதிகாரத்தினால்‌ பேசவில்லை 
என்றும்‌, ஆகையால்‌, அவர்‌ தேவனுடைய குமாரனும்‌ மேசியாவாகவும்‌ இருக்க 








முடியாது என்பதை அவர்களுடைய கேள்வி மறைமுகமாக காட்டியது. 
வசனங்கள்‌ 28-30. இயேசு இந்த உவமையை, ஆயினும்‌ உங்களுக்கு 

எப்படித்‌ தோன்றுகிறது? என்ற கேள்வியோடு துவங்கினார்‌. பொதுவாக 

தம்முடைய வார்த்தைகளை கேட்போரின்‌ கவனத்தைத்‌ திருப்பவும்‌, 


94 


அவருடைய சிந்தனையைக்‌ தூண்டவும்‌ அவர்‌ இப்படி கேட்பது வழக்கம்‌ (17:25; 
18:12; 22:42). இந்த கதை இரண்டு குமாரர்களையுடைய ஒரு மனுஷனைப்‌ 
பற்றியது. அவன்‌ இருவரையும்‌ ஒரே மாதிரியாக அணுகி நயமுடன்‌ பேசி, தனது 
திராட்சத்‌ தோட்டத்தில்‌ போய்‌ வேலை செய்யும்படி வேண்டினான்‌. திராட்சத்‌ 
தோட்டம்‌ என்பதை ஒரு பொதுவான உருவகமாக திருமறை பேசுறெது. சில 





நேரங்களில்‌ ஜனக்‌ கூட்டத்தையோ அல்லது தேவனுடைய ராஜ்யத்தையோ 
குறிப்பிடுவதாயிருந்தது (காண்க 20:1ன்‌ விளக்கவுறை). 

அந்தக்‌ கலாச்சாரத்தில்‌, குமாரர்கள்‌ தங்களுடைய தகப்பனை 
கனம்‌ செலுத்தவும்‌ கீழ்ப்படியவும்‌ எதிர்பார்க்கப்பட்டனர்‌, விசேஷமாக 
அவர்கள்‌ இன்னும்‌ அவருடன்‌ வாழ்ந்து கொண்டிருக்கையில்‌ அப்படிச்‌ 
செய்ய வேண்டும்‌. இந்த கதையில்‌ குறிப்பிடப்படும்‌ தகப்பன்‌ தேவனை 
பிரதிநிதித்துவப்‌ படுத்துறெது, குமாரர்‌ இரண்டு வகையான யூதர்களை 
குறிப்பிடுகிறது. தகப்பனுடைய வேண்டுகோளை கேட்ட மாத்திரத்தில்‌, 
மாறுத்தரமாக முதலாம்‌ மகன்‌ நான்‌ போகமாட்டேன்‌ என்றான்‌; ஆகிலும்‌ 
பின்பு அவன்‌ மனஸ்தாபப்பட்டு திராட்சத்‌ தோட்டதில்‌ வேலை செய்யப்‌ 
போனான்‌.” அவன்‌ தேவனுக்கு எதிர்த்து நின்று பின்பு மனந்திரும்பின 
யூதர்களைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்துறொன்‌. தகப்பன்‌ தனது இரண்டாவது 
குமாரனிடத்திலும்‌ அதே காரியத்தை வேண்டிக்‌ கேட்ட போது, அவன்‌ 
உடனே, நான்‌ போகிறேன்‌, ஐயா என்று சொன்னான்‌; ஆகிலும்‌ அவன்‌ [பிறகு] 
போகவில்லை. இவன்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிவதாகச்‌ சொல்லியும்‌ உண்மையில்‌ 
அப்படிச்‌ செய்யாமல்‌ போன யூதர்களை பிரதிநிதித்துவப்‌ படுத்துகிறான்‌ 
(காண்க 23:3). 

வசனம்‌ 31. இப்படி உவமையை தொடர்புபடுத்திப்‌ பேசின பின்பு, 
இந்த கல்விமான்களாய்‌ கருதிக்கொண்ட நபர்களைப்‌ பார்த்து இயேசு ஒரு 








கேள்வியைக்‌ கேட்டார்‌: அவ்விருவரில்‌ எவன்‌ தகப்பனுடைய சித்தத்தை 
செய்தவன்‌? தங்களுடைய சொந்த குற்றங்களைச்‌ சற்றும்‌ சிந்தியாமல்‌, 
விரைவாகவும்‌ சரியாகவும்‌ பதிலளித்தார்கள்‌: மூத்தவன்தான்‌. 

பின்பு கர்த்தர்‌ தமது கருத்தை வெளிப்படுத்தினார்‌: ஆயக்காரரும்‌ 





வேசிகளும்‌ உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்றொர்கள்‌. மனதைக்‌ குத்தச்‌ செய்யும்‌ இந்த வார்த்தைகளால்‌ 
பிரதான ஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ கோபமடைந்திருப்பார்கள்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை (21:45, 46). “ஆயக்காரரும்‌ வேசிகளும்‌” அக்கிரமஞ்‌ செய்யும்‌ 
ஜனங்களுக்கு ஒப்பிடப்படுகிற பழமொழிகளானவர்கள்‌ (5:46 க்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). அப்படிப்பட்ட பாவிகள்‌ யூதமதத்தலைவர்களுக்கு 
முன்‌ இராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கிறார்கள்‌, இறுமாப்பு கொண்டிருந்த 
அவர்கள்‌ இருதயம்‌ மனமாறாமல்‌ அவர்களை கடுத்து நிறுத்துறெது. அவர்கள்‌ 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய மறுத்து அதில்‌ பிடிவாதமாயிருக்கிற தன்மை 
இராஜ்யத்தின்‌ கதவுகளை அவர்களுக்கு விரோதமாக அடைக்கச்‌ செய்யும்‌. 
வசனம்‌ 32. அரிமத்தியா ஊரானாயெ யோசேப்பு மற்றும்‌ நிக்கோதேமு 
போன்ற சில யூதமதத்‌ தலைவர்கள்‌, தங்களைத்‌ தாழ்த்தி இயேசுவின்‌ 
சீஷார்களானார்கள்‌ (27:57; மாற்கு 15:43; யோவான்‌ 19:38, 39); ஆகிலும்‌ 








பெரும்பாலானோர்‌ அப்படி வரவில்லை. அதற்கு மாறாக இந்த 
மேட்டிமையான மதத்தலைவர்கள்‌, தங்களைத்‌ தாழ்த்தி, இராஜ்யத்தின்‌ 





95 


சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ கொள்வதற்கு முன்‌ ஆயக்காரர்களும்‌ வேசிகளும்‌ 
ராஜ்யத்திற்குள்‌  பிரவேசிக்றொர்கள்‌ என்று இயேசு சொன்னார்‌.” 
மதத்தலைவர்கள்‌ யோவானின்‌ செய்தியைப்‌ (இறிஸ்துவின்‌ செய்தியையும்‌ கூட) 
புறந்தள்ளிக்‌ கொண்டிருக்கையில்‌, இந்தப்‌ பாவிகள்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷத்தை 
ஆயத்தமுடன்‌ ஏற்றுக்‌ கொண்டனர்‌. மனந்திரும்புகலுக்கென்றும்‌ 
பாவமன்னிப்பிற்கென்றும்‌ யோவான்‌ கொடுத்த ஞானஸ்நானத்திற்கான 
அழைப்பைத்‌ திரளான ஜனங்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டதை சாட்சியிட்டிருந்தும்‌ 
அவர்கள்‌ இருதயக்‌ கடினத்தை அது மிருதுவாக்கவில்லை. 


வீட்டெஜமானும்‌ திராட்சத்‌ தோட்டமும்‌ 
பற்றிய உவமை (21:33-46) 


வேறொரு உவமையையைக்‌ கேளுங்கள்‌, வீட்டெஜமானாகிய ஒரு 
மனுஷன்‌ இருந்தான்‌. அவன்‌ ஒரு திராட்சத்‌ தோட்டத்தை உண்டாக்கு, 
அதைச்‌ சுற்றிலும்‌ வேலியடைத்து, அதில்‌ ஒரு ஆலையை நாட்டி, 
கோபுரத்தையும்‌ கட்டி, தோட்டக்காரருக்கு அதைக்‌ குத்தகையாக விட்டு, 
புறதேசத்துக்குப்‌ போயிருந்தான்‌. 

3“கனிகாலம்‌ சமீபித்தபோது, அதின்‌ கனிகளை வாங்கிக்கொண்டுவரும்படி 
குன்‌ ஊழியக்காரரைத்‌ தோட்டக்காரரிடத்தில்‌ அனுப்பினான்‌. 

தோட்டக்காரர்‌ அந்த ஊழியக்காரரைப்‌ பிடித்து, ஒருவனை அடித்து, 
ஒருவனைக்‌ கொலை செய்து, ஒருவனைக்‌ கல்லெரிந்து கொன்றார்கள்‌. 

ன்னும்‌ அவன்‌ முந்தினவர்களிலும்‌ அதிகமான வேறே ஊழியக்காரரை 
அனுப்பினான்‌; அவர்களையும்‌ அப்படியே செய்தார்கள்‌ 

கடைசியிலே அவன்‌: என்‌ குமாரனுக்கு அஞ்சுவார்கள்‌ என்று சொல்லி, 
குன்‌ குமாரனை அவர்களிடத்தில்‌ அனுப்பினான்‌. 

தோட்டக்காரர்‌ குமாரனைக்‌ கண்ட போது, இவன்‌ சுதந்திரவாளி; 
இவனைக்‌ கொன்று, இவன்‌ சுதந்தரத்தைக்‌ கட்டிக்கொள்வோம்‌ வாருங்கள்‌ 
என்று ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்கொண்டு; 

அவனைப்‌ பிடித்துத்‌ திராட்சத்‌ தோட்டத்துக்குப்‌ புறம்பே தள்ளிக்‌ 
கொலைசெய்தார்கள்‌. 

“அப்படியிருக்க, திராட்சத்தோட்டத்தின்‌ எஜமான்‌ வரும்போது, அந்தத்‌ 
தோட்டக்காரரை என்ன செய்வான்‌? என்று கேட்டார்‌. 

“அதற்கு அவர்கள்‌: அந்தக்‌ கொடியரைக்‌ கொடுமையாய்‌ அழித்து, 
ஏற்றகாலங்களில்‌ தனக்குக்‌ கனிகளைக்‌ கொடுக்கத்‌ தக்க வேறே 
தோட்டக்காரரிடத்தில்திராட்சத்தோட்டத்தைக் குத்தகையாக கொடுப்பான்‌ 
என்றார்கள்‌. 

“இயேசு அவர்களை நோக்கி: வீடு கட்டுகெவர்கள்‌ ஆகாதென்று 
தள்ளின கல்லே மூலைக்குத்‌ தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, 
அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள்‌ வேதத்தில்‌ 
ஒருக்காலும்‌ வாசிக்கவில்லையா? 

“ஆகையால்‌, தேவனுடைய ராஜ்யம்‌ உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, 
அதற்கேற்ற கனிகளைத்‌ தருகிற ஜனங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 

“இந்தக்‌ கல்லின்மேல்‌ விழுறெவன்‌ நொறுங்கிப்போவான்‌; இது 


96 


எவன்மேல்‌ விழுமோ அவனை நசுக்கிப்போடும்‌ என்று நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌, என்றார்‌. 

“பிரதான ஆசாரியரும்‌ பரிசேயரும்‌ அவருடைய உவமைகளைக்‌ கேட்டு, 
தங்களைக்‌ குறித்துச்‌ சொல்லுகிறார்‌ என்று அறிந்து, 

“அவரைப்‌ பிடிக்க வகை தேடினார்கள்‌. ஆகிலும்‌ ஜனங்கள்‌ அவரைத்‌ 
தீர்க்கதரிசியென்று எண்ணினபடியினால்‌ அவர்களுக்குப்‌ பயந்திருந்தார்கள்‌. 


வசனம்‌ 33. இயேசு தொடர்ந்து, வேறொரு உவமையைக்‌ கேளுங்கள்‌ 
என்றார்‌. இயேசு “இந்த நிகழ்ச்சியின்‌ போது சொன்ன மூன்று கதைகளில்‌ இது 
இரண்டாவது கதை (21:28-22:14). இதற்கு முந்தைய உவமையில்‌, “நீங்கள்‌ 
என்ன நினைக்கிறீர்கள்‌?” என்ற கேள்வியோடு கூட்டத்தின்‌ கவனத்தைத்‌ 
திருப்பினார்‌ (21:28), இந்தக்‌ காட்சியில்‌, “கேளுங்கள்‌” எனும்‌ உத்திரவு 
வார்த்தையோடு துவங்குகிறார்‌. இன்னமும்‌ அவர்‌ பிரதான ஆசாரியர்களோடும்‌ 
மூப்பர்களோடும்‌ தான்‌ உரையாற்றிக்‌ கொண்டிருந்தார்‌ (21:23, 28), மீண்டும்‌ 
ஒருமுறை உவமை அவர்களுக்கு எதிராகத்‌ திருப்பப்பட்டிருந்தது (21:45, 46). 

ஏற்கனவே ஏசாயாவினால்‌ சொல்லப்பட்ட உவமையை மனதில்‌ 
கொண்டே, இயேசு இந்த உவமையை குறிப்பிட்டிருக்கக்‌ கூடும்‌ (ஏசாயா 
5:1-7). தேவனுக்கு இஸ்ரவேலோடும்‌ யூதாவோடும்‌ இருந்த உறவுமுறையை 
வீட்டெஜமானுக்கும்‌ அவனுடைய திராட்சத்‌ தோட்டத்துக்கும்‌ ஒப்பிட்டு 
தீர்க்கதரிசி பேசுகிறார்‌: 








அவர்‌ அதை வேலியடைத்து, அதிலுள்ள கற்களைப்‌ பொறுக்கி, 
அதிலே நற்குல திராட்சச்‌ செடிகளை நட்டு, 

அதின்‌ நடுவில்‌ ஒரு கோபுரத்தைக்‌ கட்டி, 

அதில்‌ ஆலையையும்‌ உண்டுபண்ணி, 

அது நல்ல திராட்சப்‌ பழங்களைத்‌ தருமென்று காத்திருந்தார்‌; 
அதுவோ கசப்பான பழங்களைத்‌ தந்தது (ஏசாயா 5:2). 


இந்த உவமைகளில்‌ ஒரு பெரிய வித்தியாசம்‌ காணப்படுகிறது: மத்தேயு 21ல்‌, 
பிரச்சனை குத்தகைகாரர்களான தோட்டக்காரர்கள்தான்‌ (அதாவது யூத மதத்‌ 
தலைவர்கள்‌), அதே வேளையில்‌, ஏசாயா சல்‌, இராட்சச்‌ செடிகள்‌ (இஸ்ரவேல்‌ 
மற்றும்‌ யூதா ஜனங்கள்‌). இருப்பினும்‌, இரண்டு உவமைகளுமே ஓரே 
அடிப்படையைக்‌ கொண்டுள்ளது - தோட்டத்தின்‌ சொந்தக்காரருக்கு கனி 
கிட்டுவதில்லை. 

இயேசு தமது உவமையை வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன்‌ 





இருந்தான்‌, அவன்‌ ஒரு திராட்சத்‌ தோட்டத்தை உண்டாக்கி என்று சொல்லி 
ஆரம்பிக்கிறார்‌. மற்ற உவமைகளைப்‌ போலவே, வீட்டெஜமான்‌ என்பது 
தேவனைக்‌ குறிக்கிறது (காண்க 20:1ன்‌ விளக்கவுரை), மற்றும்‌ திராட்சத்‌ 
தோட்டம்‌ ஜனங்களை அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது 
(21:43). திராட்சத்தோட்டம்‌ பாதுகாப்பாகவும்‌ கனி கொடுக்கக்‌ தக்கதாகவும்‌ 
இருக்க தேவையான எல்லாவற்றையும்‌ வீட்டெஜமான்‌ செய்து விட்டார்‌. 
ஆயத்த வேலைகளில்‌ பட்டியலிடுவதிலிருந்தே அவர்‌ எவ்வளவாய்‌ அந்தத்‌ 
தோட்டத்தின்‌ மேல்‌ அக்கரையுள்ளவராயிருந்தார்‌ என்பதையும்‌ அந்தத்‌ 
தோட்டத்துக்குத்‌ தாமே முற்றிலும்‌ உரிமைபெற்றவர்‌ என்பதையும்‌ 





97 


அடிக்கோட்டுக்‌ காட்டுகிறது. 

முதலாவதாக, அந்த வீட்டெஜமான்‌ தோட்டத்தைச்‌ சுற்றிலும்‌ 
வேலியடைத்தார்‌. “வேலி” எனும்‌ (/ாஓலு௦$) பதம்‌ “ஒரு சுவரை,” 
“பவேலியடைப்பை,” அல்லது “புதர்‌ வேலியாக” இருந்திருக்கலாம்‌. கற்களால்‌ 
சுவரை எழுப்புவது வழக்கமாக இருந்துள்ளது (எண்ணாகமம்‌ 22:24; 
நீதிமொழிகள்‌ 24:30, 31), அல்லது முள்வேலியை நடுவது (காண்க நீதிமொழிகள்‌ 
15:19; ஓசியா 2:6) இதினால்‌ திராட்சத்தோட்டம்‌ துஷ்ட மிருகங்களிடமிருந்தும்‌ 
திருடர்களிடமிருந்தும்‌ பாதுகாக்கப்படும்‌ (சங்கதம்‌ 80:12, 13). 

அடுத்ததாக, அந்த மனுஷன்‌ ஒரு ஆலையை நாட்டினான்‌, இதனால்‌ 
அறுவடையை எதிர்பார்த்தான்‌. “திராட்ச பழங்களை பிழிந்தெடுக்க” 
(18102) பழங்களை பாதங்களின்‌ கீழே கோட்டு மிதித்து அதன்‌ சாறை 
பிழிந்தெடுப்பார்கள்‌. ஒரேமாதிரியான இரண்டு (அகன்ற பெரிய) கல்‌ 
தொட்டிகளை மேலே ஒன்றும்‌ கீழே ஒன்றுமாக - ஒரு கடினமான பாறையில்‌ 
ஒன்று அல்லது இரண்டடி ஆழத்தில்‌ பதித்து வைத்து விடுவார்கள்‌. கடினமான 
பாறை கிடைக்காவிட்டால்‌, மண்ணைகத்கோண்டி, கற்களைச்‌ சுற்றிலும்‌ அடுக்கி 
சிமெண்டால்‌ பூசிவிடுவார்கள்‌, அந்த அகன்ற தொட்டிகள்‌ நடுவில்‌ இருக்கும்‌. 
அறுவடைக்‌ காலத்தில்‌, திராட்சப்‌ பழங்களை மிதிப்பது வாலிபர்களாக 
இருக்கும்‌. மேல்‌ பகுதிக்‌ கிண்ணத்தில்‌ திராட்சப்‌ பழங்களை மிதித்த பின்‌, 
ஒரு வெளியேற்றும்‌ துவாரத்தின்‌ வழியே கீழ்பகுதி கிண்ணத்துக்குள்‌ 
திராட்‌ச ரசம்‌ வழிந்தோடும்‌. பிறகு, திராட்சப்‌ பழரசம்‌ துருத்திக்குள்‌ ஊற்றிப்‌ 
பதப்படுத்தப்படும்‌. திராட்சப்‌ பழங்களை மிதிக்கும்‌ தருணத்தில்‌ பெரிய 














சந்தோஷமும்‌ கொண்டாட்ட மும்‌ அங்கே காணப்படும்‌ (ஏசாயா 16:10). 
கடைசியாக, வீட்டெஜமான்‌ ஒரு கோபுரத்தைக்‌ கட்டி அதின்மேல்‌ காவல்‌ 
காரன்‌ நிறுத்தப்பட்டு தோட்டத்தைப்‌ பட்சித்துப்‌ போடும்‌ சக்திகளையும்‌ 
திருடர்களையும்‌ சுற்றுவட்டாரத்திலிருந்து வராதபடி பாதுகாக்கப்படும்‌ 
(2 நாளாகமம்‌ 26:10; உன்னதப்பாட்டு 2:15). திராட்சத்‌ தோட்டத்தில்‌ 





கட்டப்படும்‌ ஒரு கோபுரம்‌ (மா205) சுமார்‌ பத்தடி உயரத்தில்‌ வட்டமாக 
கட்டப்படும்‌. நிலப்பரப்பு கற்களால்‌ கட்டப்பட்டு அது தங்கிக்‌ கொள்ளும்‌ 
இடமாக பயன்படுத்தப்படும்‌. மேல்‌ பகுதி களைகள்‌ கொண்டவையாக 
கட்டப்பட்டிருக்கும்‌.* அதில்‌ நின்று காவல்‌ காப்பவன்‌ முழுத்‌ தோட்டத்தையும்‌ 
கண்காணிப்பான்‌. அறுவடைகாலம்‌ முழுவதும்‌ திராட்சத்‌ தோட்டத்தைப்‌ 





பாதுகாக்கும்படி காவல்காரன்‌ நியமிக்கப்படுவான்‌. 
வீட்டெஜமான்‌ இந்த ஆயத்தங்களை தனது தோட்டத்தில்‌ செய்தபின்‌, 





திராட்சத்‌ தோட்டத்தைப்‌ பராமரித்து வளர்க்கும்‌ நபர்களிடம்‌ 
(தோட்டக்காரர்கள்‌ வசம்‌) குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு விட்டு 
வெளியூர்‌ பயணங்களில்‌ போய்‌ விட்டான்‌. அவர்கள்‌ பயிர்‌ செய்யவும்‌, 
தேவையற்ற களைகளை நிறுத்தி, திராட்ச செடிகளை பராமரித்து அதினால்‌ 
நிறைவான அறுவடை செய்ய ஏதுவான விளைச்சலுக்கு வழி வகுப்பது 
அவர்களுடைய பொறுப்பாயிருந்தது. பெரிய தோட்டங்களின்‌ அமைப்புகள்‌ 
பலஸ்கீனாவில்‌ இக்காலக்கட்டங்களில்‌ சகஜமாக (பொதுவாக) இப்படி 
இருந்தது. இந்தத்‌ தோட்டங்கள்‌ ஐசுவரியமுள்ள யூதர்களாலோ அல்லது 
அந்நியர்களாலோ சொந்தமாக்கப்பட்டு ஏழை யூதர்களின்‌ பராமரிப்பில்‌ 
விடப்படும்‌.” இந்த உவமையில்‌ குறிப்பிடப்படும்‌ தோட்டக்காரர்கள்‌ யூதமதத்‌ 


98 


குலைவரா்கள்‌ (21:45). 

வசனம்‌ 34. அறுவடை காலம்‌ என்பது நேரடியாகச்‌ சொன்னால்‌ 
உண்மையில்‌ “பழமுதிர்வு காலம்‌” (KJV). அந்த பருவக்காலம்‌ வந்த போது, 
வீட்டெஜமான்‌ தனது ஊழியக்காரர்களை அனுப்பி தோட்டக்காரனிடமிருந்து 
தனது பங்கைப்‌ பெற்றுவரும்படி செய்தான்‌ (“பழங்களை”; KJV). இது 
அறுவடையை பங்கிட்டுக்‌ கொள்ளுதல்‌ எனும்‌ “குத்தகை” முறை. 

தோட்டக்காரர்கள்‌ தங்கள்‌ அறுவடைகளை பகிர்ந்து கொடுத்தல்‌ முறை 
உன்னதப்பாட்டில்‌ சொல்லப்பட்டு உள்ளது: 


“பாகால்‌ ஆமோனிலே சாலொமோனுக்கு ஒரு திராட்சத்தோட்டம்‌ 
உண்டாயிருந்தது, அந்தத்‌ தோட்டத்தைக்‌ காவலாளிகள்‌ 
வசத்திலே அதின்‌ பலனுக்காக, ஓவ்வொருவன்‌ ஆயிரம்‌ 
வெள்ளிக்காசு கொண்டுவரும்படி விட்டார்‌” (உன்னதப்பாட்டு 
8:11). 





இந்தக்‌ காரியத்தில்‌, கனிகள்‌ விற்கப்பட்டு பணத்தை ராஜாவினிடத்தில்‌ 
கொண்டு போகும்படி கோரப்பட்டது. தோட்டக்காரர்கள்‌ தங்களுக்கு 
இருநூறு வெள்ளிக்‌ காசை வைத்துக்‌ கொள்ள அனுமதிக்கப்பட்டனர்‌ 
(உன்னதப்பாட்டு 8:12). திராட்சத்‌ தோட்டம்‌ வீட்டெஜமானுடையது 
அதலால்‌ இலாபத்தின்‌ பெரும்பகுதி அவனுக்கே போய்ச்‌ சேர்ந்தது. 

இந்த உவமையில்‌, வீட்டெஜமான்‌ கனிகளை வசூலித்துக்‌ கொள்வதற்கு 
அவன்‌ உரிமை கொண்டிருந்தான்‌. குறிப்பிட்ட காலவரைக்குள்‌ விளைச்சலைப்‌ 
பெறா விட்டால்‌, தோட்டத்து உரிமம்‌ அவனை விட்டுப்‌ போய்விடும்‌ ஆபத்தில்‌ 
இருந்தான்‌; தோட்டக்காரர்கள்‌ சட்டப்படி உரிமை கோர வாய்ப்பிருந்தது. 
மிஷ்னாவில்‌ சொல்லப்பட்டுள்ளபடி, திராட்சத்தோட்டத்தைக்‌ குத்தகைக்கு 
எடுத்துக்‌ கொண்ட ஒருவன்‌, மூன்று வருடங்களுக்கோ அல்லது மூன்று 
அறுவடை காலத்துக்கோ எவ்வித வில்லங்கமும்‌ இல்லாதபடி தக்க வைத்துக்‌ 
கொண்டால்‌, அது அவனுடையது என்று உரிமை கொண்டாட முடியும்‌.” 
இந்தத்‌ திட்டம்‌ ஹஸாகா என்று குறிப்பிடப்பட்டது. எப்படியிருப்பினும்‌, 
தோட்டக்காரர்களிமிருந்து தனக்குரிய கனிகளை வசூல்‌ செய்வதன்‌ மூலம்‌, ஒரு 
வீட்டெஜமான்‌ தனது ஆஸ்தியைக்‌ குறித்த எந்த சந்தேகத்தையும்‌ 
கெளிவாக்குவான்‌. தால்மூத்‌ சொல்லுகிறபடி, “ஒரு நிலத்தைச்‌ 
[சொந்தங்கொண்டாடுபவன்‌] உதவும்‌ [நிலத்தின்‌ சொந்தக்‌ காரனுக்கு] கனிகள்‌ 
கொண்ட ஒரு கூடையை அவன்‌ தோள்மேல்‌ தூக்கி வைத்தாலும்‌, உடனடியாக 
நிலம்‌ [பின்னதாகக்‌ குறிப்பிடப்பட்டவனுக்கே] சொந்தமாகும்‌ என்றெ யூகம்‌ 
வந்து விடும்‌.” லியோன்‌ மோரீஸ்‌ குறிப்பிடுகையில்‌, 














ஒரு புதிய திராட்சத்‌ தோட்டத்தில்‌ நான்காவது வருடம்வரை 
கனி கொடுக்காது, ஐந்தாம்‌ வருடம்‌ வரை அதிகமான இலாபம்‌ 
கிடைக்காது ... . தோட்டத்து சொந்தக்காரன்‌ வாடகையைப்‌ பெறுவதன்‌ 
மூலம்‌ தன்‌ ஆஸ்தியை நிலை நிறுத்துறொன்‌, அந்த வாடகை ஒரு சிறிய 
தொகையாயிருந்தாலும்‌ பரவாயில்லை, அந்தத்‌ திராட்சத்‌ தோட்டம்‌ 
நிலை பெறும்‌ வரை அவன்‌ வசூலிக்க வேண்டும்‌.” 


வசனம்‌ 35. தோட்டக்காரர்கள்‌ இயன்றவரை அந்த திராட்சத்‌ 


99 





தோட்டத்தை எடுத்துக்‌ கொள்ள முயற்சித்தனார்‌. அவர்கள்‌ வீட்டெஜமான்‌ 
தனது பங்கு திராட்சப்‌ பழங்களை வசூலித்துக்‌ கொண்டு வரும்படி 
அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை தவறாக நடத்தினர்‌: ஒருவனை அடித்து, 
இன்னொருவனை கொலை செய்து, மற்றொருவனை கல்லெறிந்தார்கள்‌. 
மிருகத்தனமாய்‌ நடந்து கொண்ட இந்த தோட்டக்காரர்கள்‌ மேல்‌ நம்மைப்‌ 
போலவே, இயேசுவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்களை 
கோபப்படுத்தியிருக்கும்‌. களங்கமற்றவர்களாயும்‌, நிராயுதபாணிகளுமாயிருந்த 
ஊளழியக்காரர்கள்‌ ஒழுக்க ரீதியில்‌ ஓழுங்னேமானவர்களாக பார்க்கப்பட்டனர்‌.” 
இங்கே குறிப்பிடப்படும்‌ ஊழியக்காரர்கள்‌ பழைய ஏற்பாட்டில்‌ தேவனால்‌ 
அனுப்பப்பட்டு, அவருடைய ஜனங்களை மனந்திரும்பும்படி அறைகூவல்‌ 
விட்ட தீர்க்ககரிசகளை சுட்டிக்காட்டுகிறது (காண்க ஏசாயா 3:4). 
தீர்க்கதரிசிகளுக்கு இஸ்ரவேலர்‌ செவிசாய்க்கவில்லை; அவர்கள்‌ அவர்களை 
நிந்தித்து சிலரை கொலை செய்தார்கள்‌. ! 

வசனம்‌ 36. வழக்கத்துக்கு மாறான ஒரு கிருபையை காட்டும்‌ பொருட்டு, 
வீட்டெஜமான்‌ உடனடியாக படையை அனுப்பி தோட்டக்காரர்களை 
அப்புறப்படுத்தவில்லை. மாறாக, அவன்‌ இன்னொரு கூட்ட ஊழியர்காரர்களை 
முன்பைக்‌ காட்டிலும்‌ அதிகமான பேரை நியாயமாய்‌ தனக்கு கிடைக்க 
வேண்டியதைப்‌ பெற்றுவரும்படி அனுப்பினான்‌. துன்மார்க்கமான அந்த 
தோட்டக்காரர்கள்‌ அந்த ஊழியக்காரர்களையும்‌ அதே போல செய்தார்கள்‌. 
வீட்டெஜமானின்‌ செயல்‌, சந்ததிகள்‌ தோறும்‌ அடுத்தடுத்து ... இர்க்ககரிசிகளை 
இஸ்ரவேலருக்கு அனுப்பிவைத்த “தேவனுடைய நீடிய பொறுமையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காட்டுறது. ””' 

வசனம்‌ 37. துன்மார்க்கமான மனுஷர்கள்‌ மீது நியாயத்தீர்ப்பைக்‌ கொண்டு 
வருவதற்குப்‌ பதிலாக, தனது உரிமை கோரிக்கையை நிறைவு செய்யும்படி, 
வீட்டெஜமான்‌ கடைசியாக ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 








வீட்டெஜமான்‌ தனது சொந்தக்‌ குமாரனையே அனுப்பி, தோட்டக்காரர்கள்‌ 
குமாரனுக்கு கெடுதி ஒன்றும்‌ செய்யாமல்‌ அவனை மதிப்பார்கள்‌ 
என்று எண்ணினான்‌. மாற்கு அவனை “பிரியமான ஓரே குமாரனை” 
என்று குறிப்பிடுறொன்‌ (மாற்கு 12:6). வசனம்‌ 38ல்‌, கோட்டக்காரர்கள்‌ 
அவனை “சுதந்தரவாளி” என்றார்கள்‌. இந்தக்‌ குமாரன்‌ இயேசுவை பிரதி 
நிதித்துவப்படுத்துகிறான்‌, அவர்‌ “தேவனுக்குப்‌ பிரியமான குமாரன்‌” (3:17; 
17:5). இந்த உவமையில்‌ குறிப்பிடப்படுகிற அநேக திறவுகோல்‌ கருத்துக்கள்‌ 
எபிரேயர்‌ நிருபத்தின்‌ ஆரம்ப வசனங்களில்‌ கொண்டு வரப்பட்டுள்ளது: 


பூர்வ காலங்களில்‌ அநேக நேரங்களில்‌ ஆகச்‌ மூலமாய்‌ 
அநேக வகைகளில்‌ நமது முற்பிதாக்களுடன்‌ பேசின தேவன்‌ இந்தக்‌ 
கடைசி நாட்களில்‌ தமத குமாரன்‌ மூலமாய்‌ நம்மிடத்தில்‌ பேசினார்‌, 
இவரை சர்வத்துக்கும்‌ சதத்தரவானீமயாக நியமித்தார்‌, இவரைக்‌ கொண்டு 
உலகங்களையும்‌ உண்டாக்கினார்‌ (எபிரெயர்‌ 1:1, 2; NIV; வலியுறுத்தல்‌ 


கூட்டப்பட்டது). 


வசனம்‌ 38. கதோட்டக்காரர்கள்‌ வீட்டெஜமானின்‌ குமாரனைக்‌ 
கண்டபோது, அவனை திராட்சத்‌ தோட்டத்தின்‌ சுதந்தரவாளி என்று உணர்ந்து 





கொண்டார்கள்‌. அவர்கள்‌ ஒன்றாகக்‌ கூடி துராலோசனை பண்ணி, இவனைக்‌ 


100 


கொன்று, இவன்‌ சுதந்தரத்தைக்‌ கட்டிக்கொள்வோம்‌ வாருங்கள்‌ என்றார்கள்‌. 
சிலர்‌ இதை ஆலோசனையாகக்‌ குறிப்பிட்டு, “சுதந்தரவாளி” என்றால்‌ 
அவனுடைய தகப்பன்‌ மரித்துப்‌ போனான்‌ அல்லது நிலத்தின்‌ பத்திரங்களை 
அவன்‌ பெயருக்கு மாற்றிக்‌ கொடுத்திருக்கக்‌ கூடும்‌ என்று நினைத்தார்கள்‌. 
எப்படியிருப்பினும்‌, அவர்கள்‌ திராட்சத்‌ தோட்டத்தை எடுத்துக்‌ கொள்ள 
குமாரன்தான்‌ தடையாக இருப்பதாக நினைத்து அவனை அழித்துவிட 
முடிவுசெய்தனர்‌ (1 இராஜாக்கள்‌ 21). 

அதே போல, யூதமதத்‌ தலைவர்கள்‌ இயேசுதான்‌ தங்களுடைய 
ஜனங்கள்மீது செலுத்தும்‌ அதிக்கத்துக்குத்‌ பயமுறுத்தலாக இருப்பதாக 
உணர்ந்தனர்‌. யோவான்‌ 11:47-58ல்‌, இயேசு தொடர்ந்து அடையாளங்களை 





நடப்பித்தால்‌, மேலும்‌ மேலும்‌ அநேகம்‌ பேர்‌ அவரில்‌ விசுவாசம்‌ வைப்பார்கள்‌ 





என்று தங்களுக்குள்‌ விவாதித்தார்கள்‌. மேசியாவாக இயேசுவின்‌ நன்மதிப்பு 
உயருமானால்‌ அது ரோமர்களின்‌ படையெடுப்புக்கு வழிவகுக்கும்‌, 
அது அவர்களுடைய நாட்டின்‌ வீழ்ச்சியைக்‌ கொண்டு வரும்‌. ஒரு நாடு 
வீழ்ச்சியடைவதைக்‌ காட்டிலும்‌ ஒரு மனுஷன்‌ சாகிறது மிக நலம்‌ என்று 
கண்டார்கள்‌. ஜனங்கள்‌ மீது தங்களுக்கு உள்ள அதிகாரத்தை இழந்து போக 
ஏதுவாக பிரச்சனைக்குள்ளாவதை அவர்கள்‌ எதிர்கொள்ள இயலவில்லை, 
எனவே அவரைக்‌ கொலை செய்யும்படி ஒன்றாகக்‌ கூடி ஆலோசனை 
பண்ணினார்கள்‌. 

வசனம்‌ 39. தோட்டக்காரர்கள்‌ வீட்டெஜமானின்‌ குமாரனைப்‌ பிடித்து, 
திராட்சத்‌ தோட்டத்துக்குப்‌ புறம்பே தள்ளிக்‌ கொலை செய்தார்கள்‌. மாற்கு 
12:8ல்‌ இந்த வாக்கியம்‌ மாற்று வரிசையில்‌ பேசுகிறது; அவனைப்‌ பிடித்து, 
கொலைசெய்து, திராட்சத்‌ தோட்டத்துக்குப்‌ புறம்பே போட்டு விட்டார்கள்‌. 





மத்தேயுதான்‌ இயேசு சொன்ன உவமையை அப்படியே பிரதிபலிக்கிறார்‌ 
என்று மிக அதிகமாக நம்பப்படுநறெது.! இந்த நிகழ்ச்சியின்‌ தொடர்வரிசை 
குறித்து இரண்டு அறிவுப்பூர்வமான விளக்கமளிக்கப்படுறெது. முதலாவதாக, 
குமாரனை கொல்லுவதற்கு முன்பாகவே திராட்சத்தோட்டத்திலிருந்து 
வெளியே தூக்கிப்போடுவது ஒருவேளை சுத்தத்தினிமித்தமாக இருந்திருக்கலாம்‌. 
மோரீஸ்‌ இதை ஆலோசனையாக குறிப்பிட்டு, திராட்சத்‌ தோட்டத்தில்‌ 
குமாரனுடைய இரத்தம்‌ சிந்தப்படுமேயாகில்‌, அந்தப்‌ பகுதி முழுவதுமே 
(அசுத்தம்‌) தீட்டுப்பட்டதாகிவிடும்‌. அதன்‌ விளைவாக, விளைச்சலும்‌ 
தட்டுப்பட்டதாயிருக்கும்‌, இதனால்‌ விளைச்சலை விற்பனை செய்வது 


13 








கடினம்‌. இரண்டாவது கருத்து என்னவெனில்‌, தொடர்‌ வரிசை 
இயேசு எருசலேமுக்குப்‌ புறம்பே கொண்டுபோகப்பட்டு சிலுவையில்‌ 
அறையப்படுவதைப்‌ பிரதிபலிக்கிறது (யோவான்‌ 19:17, 20); அவர்‌ “நகர 
வாசலுக்குப்‌ புறம்பே பாடுபட்டார்‌” (எபிரெயர்‌ 13:12). 

தாம்‌ சீக்கிரத்தில்‌ மரிப்பார்‌ என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில்‌ 
வெளிப்படுத்தினார்‌ (16:21; 17:22, 23; 20:18, 19). இந்த சமயத்தில்‌, தம்முடைய 
சத்துருக்களுக்கும்‌ அதே உண்மையைச்‌ சொன்னார்‌; ஆகிலும்‌, அவருக்கு 
வரவிருந்த மரணம்‌ ஒரு உவமையில்‌ மூடப்பட்டிருந்தது. 

வசனங்கள்‌ 40, 41. உவமையின்‌ முடிவில்‌, இயேசு யூதமதத்‌ 
தலைவர்களிடம்‌ திராட்சத்‌ தோட்டத்தின்‌ எஜமான்‌ வரும்போது, குமாரனைக்‌ 





கொன்று போட்ட தோட்டக்காரரை என்ன செய்வான்‌ என்று கேட்டார்‌. 


101 


மதத்தலைவர்கள்‌ மறுமொழியாக, அந்தக்‌ கொடியவரைக்‌ கொடுமையாய்‌ 
அழித்து, ஏற்ற வேளையில்‌ தனக்குக்‌ கனிகளைக்‌ கொடுக்கத்தக்க வேறே 
தோட்டக்காரரிடத்தில்‌ இிராட்சத்‌ தோட்டத்தை குத்தகையாகக்‌ 
கொடுப்பான்‌ என்றார்கள்‌. தோட்டக்காரர்களின்‌ அநீதியைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்ள முடியாமல்‌ கடுங்கோபங்‌ கொண்ட மதத்தலைவர்களே வசனத்தில்‌ 
பேசும்‌ அலப்புதல்களுக்கு சாட்சி: கொடியவரின்‌ ... கொடுமையான முடிவு 
(kakous kakos). கோட்டக்காரார்களாக இந்த கதையில்‌ சொல்லப்படுவோர்‌ 
வீட்டெஜமான்‌ வந்து தங்கள்‌ மீது பழிவாங்குவான்‌ என்று எதிர்பாராததால்‌ 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. ரோமமுறைப்படி, ஒரு ஊழியக்காரனால்‌ ஒரு எஜமான்‌ 
கொலை செய்யப்படும்போது, அவனுடைய உளழியக்காரார்கள்‌ எல்லாரும்‌ 
தண்டனையாக கொல்லப்படுவார்கள்‌.!* எனவே வீட்டெஜமானுடைய 
குமாரனைக்‌ கொல்லக்‌ தீர்மானிக்கும்‌ போதே அவர்கள்‌ இதைக்‌ காட்டிலும்‌ 
குறைவான தண்டனையை எதிர்பார்த்திருக்க முடியாது. 

தங்களுடைய பதில்‌ யாருக்குப்‌ பொருந்துறெது என்று புரிந்து 
கொள்ளாமலேயே, மீண்டும்‌ ஒருமுறை யூதத்‌ தலைவர்கள்‌ சரியான பதிலைக்‌ 
கொடுத்தார்கள்‌ (21:31; காண்க 2 சாமுவேல்‌ 12:5-7). இந்த உவமை எப்படி 
அவர்களுக்குத்‌ தொடர்புடையது என்று சுட்டிக்‌ காட்டுவதை அவர்கள்‌ காணத்‌ 
தவறினார்கள்‌, தேவனுடைய ஜனங்கள்‌ மீது அதிகாரஞ்‌ செலுத்த அவர்கள்‌ 
அபாத்திரர்‌ என்பதை விளங்கப்‌ பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ தேவன்‌ தமது 
ராஜ்யத்தின்‌ மீது கொண்டுள்ள உரிமம்‌ உடைய பதவி மற்றும்‌ அதிகாரத்தை 
வன்முறையில்‌ பிடுங்கிக்‌ கொள்ள முயற்சித்தனர்‌. அவர்கள்‌ தங்களிடம்‌ வந்த 
தீர்க்ககரிசகளை கொன்று போட்டிருந்தார்கள்‌, கடைசியாக அவருடைய 
குமாரனையும்‌ கொல்வார்கள்‌. இருந்த போதிலும்‌, அவர்களுடைய 
கலகத்திற்கும்‌ வன்முறைகளுக்கும்‌ தக்க பலனை தேவன்‌ திரும்ப செலுத்துவார்‌. 
இந்த நியாயத்தீர்ப்பு இ.பி. 70ல்‌ எருசலேமும்‌ அங்கிருந்த தேவாலயமும்‌ 
அழிக்கப்பட்ட போது சுமார்‌ நாற்பது ஆண்டுகள்‌ கழித்து நிறைவேறியது. 

வசனம்‌ 42. உவமையை அவர்களுக்கு தொடர்புபடுத்தத்‌ துவங்கு, ... நீங்கள்‌ 











வேதத்தில்‌ ஒரு போதும்‌ வாசிக்க வில்லையா? என்று கேட்டார்‌. இப்படிப்பட்ட 
போதனை முறையை ரபீமார்களுடன்‌ விவாதிக்கிற போதும்‌ கலந்துரையாடும்‌ 
போதும்‌ அவர்‌ அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறார்‌ (12:3, 5; 19:4; 21:16; 22:31). 
இந்தக்‌ கேள்வி அவர்களுக்கு மன உளைச்சலைக்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌, 
எனெனில்‌ அவர்‌ அவர்களுடைய பள்ளிகளில்‌ பயின்றதில்லை. 

இயேசு தொடர்ந்து சங்கதம்‌ 118:22, 23 லிருந்து மேற்கோள்‌ காட்டிப்‌ 
பேசுகிறார்‌: 


வீடு கட்டுநறெவர்களால்‌ ஆகாதென்று, 

தள்ளின கல்லே மூலைக்குத்‌ தலைக்கல்லாயிற்று, 
அது கர்த்தராலே ஆயிற்று, 

அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. 


அவர்‌ குறிப்பிடும்‌ அர்த்தம்‌ மிகத்‌ தெளிவு: இயேசு தாமே “மூலைக்‌ 
கல்லாகிய தலைக்கல்லாக” இருந்தார்‌. ஆனால்‌ யுதமதத்‌ தலைவர்கள்‌ 
அவரைத்‌ தள்ளிவிட்டனர்‌. அவர்கள்‌ புறந்தள்ளினாலும்‌, தேவனுடைய புதிய 








102 


கட்டிடத்தில்‌ “மூலைக்குத்‌ தலைக்கல்லாக” இன்னமும்‌ வருகிறவராயிருந்தார்‌. 

பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள்‌ கிரேக்க மொழி வசனப்பகுதியிருந்து 
மத்தேயு மேற்கோள்‌ காட்டியிருப்பது செப்துவஜிந்த்‌ எனும்‌ எபிரேய - கிரேக்கு 
பதத்தின்‌ பொருளுடன்‌ சொல்லுக்குச்‌ சொல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 
வசனப்‌ பகுதி அதிசபையிலே மிகவும்‌ குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்தது 
என்டது தெளிவு. இவ்வசனங்கள்‌ சுவிசேஷத்தில்‌ மட்டுல்ல (21:42; மாற்கு 12:10, 
11; லூக்கா 20:17), ஆனால்‌ அது நடபடிகள்‌ 4:11 லும்‌ 1 பேதுரு 2:7 லும்‌ கூடக்‌ 
காணப்படுகிறது. இந்த அதிகாரத்தில்‌ இது இரண்டாவது தடவை சங்கீதம்‌ 118 
லிருந்து பயன்படுத்தப்படுகிறது (21:9 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 

வசனம்‌ 48. யூதமதத்‌ தலைவர்களின்‌ துரோகங்களின்‌ நிமித்தம்‌, 
தேவனுடைய ராஜ்யம்‌ அவர்களிடத்திலிருந்து நீக்கப்படும்‌ என்று இயேசு 
அவர்களிடம்‌ சொன்னார்‌. அதற்கேற்ற கனிகளைத்‌ தரும்‌ ஜனங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. வஞ்சப்‌ புகழ்ச்சி அணியாக, அவர்களுடைய 
மதிப்பீட்டின்படியே அவருடைய தீர்ப்பு ஒத்துப்‌ போனது (21:41) இந்த புதிய 
“ஜனங்கள்‌” கர்த்தருடைய கிருபையுள்ள அழைப்பை தாழ்மையுடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்ட யூதரோ புறஜாதியோ ஆவர்‌ (1 பேதுரு 2:9, 10). 

வசனம்‌ 44. சில புராதன பிரதிகளில்‌ இந்த வசனம்‌ காணப்படாததால்‌, 
லூக்கா 20:18 லிருந்து ஒரு வேதபாரகனால்‌ சேர்க்ப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. 
எப்படியிருப்பினும்‌ இரண்டு வசனங்களும்‌ ஒன்றாகக்‌ காணப்பட்டாலும்‌, 
கிரேக்க மொழியில்‌ இரண்டும்‌ ஒன்றைப்‌ போல்‌ ஓத்துப்‌ போவதில்லை. 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, விடுபடுதலுக்குத்‌ காரணம்‌ ஒரு வேதபாரகன்‌ 
வசனம்‌ 43ன்‌ கடைசியிலிருந்து (18) வசனம்‌ 44ன்‌ கடைசி வார்த்தைக்கு (4ம- 
1௦71) பார்வை மாறியிருக்கக்‌ கூடும்‌. 

கல்லைப்‌ பற்றிய உருவக மொழி வசனம்‌ 42 லிருந்து தொடர்கிறது. 
பொதுவாக பேசுவோமானால்‌, இந்தக்கல்லின்‌ மேல்‌ விழுகிறவன்‌ என்பது 
கிறிஸ்துவினிடத்தில்‌ விசுவாசத்தோடும்‌ கீழ்ப்படிதலோடும்‌ வருகிற ஒருவனை 
அநேகமாகக்‌ குறிப்பிடலாம்‌. அவனுடைய மனந்திரும்புதல்‌ அவன்‌ நொறுங்கிப்‌ 
போனதாக இருக்கும்படி எஇிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும்‌ கிறிஸ்து 
அவனை சொஸ்தப்படுத்தி சரிப்படுத்துவார்‌. அதற்கு மாறாக கல்‌ யார்‌ 
மேல்‌ விழுகிறதோ அவனை அது நொறுக்கிப்‌ போடும்‌. இந்தக்‌ தனி நபர்‌ 
குண்டனையை அனுபவிப்பான்‌. இந்தச்‌ சொல்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளை 
கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்களுக்கு குறிப்பாக பொருந்தத்தக்கதாக 
கூறப்பட்டது: கிறிஸ்துவை புறந்தள்ளிய யூதர்கள்‌ கி.பி. 70ல்‌ தீத்துராயன்‌ 
எருசலேமை நசுக்கிய போது ரோம போர்ச்சேவகர்களால்‌ தங்களுடைய 
வீழ்ச்சியைக்‌ கண்டார்கள்‌. இப்படியாக யூதர்களின்‌ பொருளாதாரம்‌ முடிவுக்கு 
வந்தது. 

வசனங்கள்‌ 45, 46. யூத மதத்‌ தலைவர்களால்‌ இந்த உவமை தங்களுக்குத்‌ 
தான்‌ பொருந்துகிறது என முழுமையாய்‌ பற்றிக்‌ கொள்ள இயலாத 
நிலையில்‌, நேரம்‌ வந்தபோது இயேசு தங்களுக்கு பாடம்‌ புகட்டியிருப்பதை 
உணர்ந்தார்கள்‌. ஏற்கனவே அவர்கள்‌ தீர்மானித்திருந்தபடி அவர்‌ அழிக்கப்பட 
வேண்டும்‌ என்று விரும்பினார்கள்‌, ஆனாலும்‌ அந்த வேளையில்‌ இருந்த 
ஜனங்களினிமித்தம்‌ பயந்தார்கள்‌. இயேசு வெற்றிகரமாக பட்டணத்துக்குள்‌ 
நுழைந்ததை அவர்களே பார்த்தார்கள்‌, எத்தனை பேர்‌ ஜனங்களுக்குள்‌ அவரை 














103 


ர்க்க, யன்‌, சுவா: ர்கள்‌ என்பதையும்‌ சாட்சியிட்டார்கள்‌. 

சந்கர்ியென்று- வி ர்கள்‌ ரன்‌ யிட்‌ பு 

யோவான்‌ ஸ்நானனுக்குக்‌ கொடுத்திருந்த அதே மிக உயர்ந்த மதிப்பை 
யசுவின்‌ மேல்‌ அவர்கள்‌ வைத்தார்கள்‌ (21:269. 
யேசுவின்‌ மேல்‌ ண கர்கள்‌ ட ) 


ராஜாவின்‌ குமாரனுடைய கலியாணம்‌ 
குறித்த உவமை (22:1-14) 


இயேசு மறுபடியும்‌ அவர்களோடே உவமைகளாய்ப்‌ பேசிச்‌ சொன்னது 


என்னவென்றால்‌, 

“பரலோகராஜ்யம்‌ தன்‌ குமாரனுக்குக்‌ கலியாணம்‌ செய்த ஒரு ராஜாவுக்கு 
ஒப்பாயிருக்கிறது. 

அழைக்கப்பட்ட வர்களைக்‌ கலியாணத்திற்கு வரச்சொல்லும்படி 


அவன்‌ தன்‌ ஊழியக்காரரை அனுப்பினான்‌; அவர்களோ வர மனதில்லாதி 
ருந்தார்கள்‌. 

“அப்பொழுது அவன்‌ வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள்‌ 
போய்‌, இதோ என்‌ விருந்தை ஆயத்தம்‌ பண்ணினேன்‌. என்‌ எருதுகளும்‌ 
கொழுத்த ஜெந்துக்களும்‌ அடிக்கப்பட்டது, எல்லாம்‌ ஆயத்தமாயிருக்கிறது; 
கலியாணத்துக்கு வாருங்கள்‌ என்று அழைக்கப்பட்ட வர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌ என்று அனுப்பினான்‌. 

*அமைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டைபண்ணி ஒருவன்‌ தன்‌ 
வயலுக்கும்‌ ஒருவன்‌ தன்‌ வியாபாரத்துக்கும்‌ போய்விட்டார்கள்‌. 

“மற்றவர்கள்‌ அவன்‌ ஊழியக்காரரைப்‌ பிடித்து, அவமானப்படுத்தி, 
கொலை செய்தார்கள்‌. 

7 ராஜா அதைக்‌ கேள்விப்பட்டு, கோபமடைந்து, தன்‌ சேனைகளை 
அனுப்பி, அந்தக்‌ கொலை பாதகரை அழித்து, அவர்கள்‌ பட்டணத்தையும்‌ 
சுட்டெரித்தான்‌. 

“அப்பொழுது, அவன்‌ தன்‌ ஊழியக்காரரை நோக்கி, கலியாண விருந்து 
ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய்ப்‌ 
போனார்கள்‌. 

“ஆகையால்‌ நீங்கள்‌ வழிச்சந்திகளிலே போய்‌ காணப்படுகிற யாவரையும்‌ 
கலியாணத்திற்கு அழைத்துக்‌ கொண்டு வாருங்கள்‌ என்றான்‌. 

10அந்த ஊழியக்காரர்‌ புறப்பட்டு, வழிகளிலே போய்‌, தாங்கள்‌ கண்ட 
நல்லார்‌ பொல்லார்‌ யாவரையும்‌ கூட்டிக்கொண்டு வந்தார்கள்‌; கலியாண 
சாலை விருந்தாளிகளால்‌ நிறைந்தது. 

11விருந்தாளிகளைப்‌ பார்க்கும்படி, ராஜா உள்ளே பிரவேசித்தபோது, 
கலியாண வஸ்திரம்‌ தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, 

சிநேகிதனே, நீ கலியாண வஸ்திரமில்லாதவனாய்‌ இங்கே எப்படி 
வந்தாய்‌ என்று கேட்டான்‌; அதற்கு அவன்‌ பேசாமலிருந்தான்‌. 

அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனைக்‌ 
கையுங்காலும்‌ கட்டிக்‌ கொண்டு போய்‌, அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ 
உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள்‌ என்றான்‌. 

14“அந்தப்படியே அழைக்கப்பட்ட வர்கள்‌ அநேகர்‌, 


104 


தெரிந்துகொள்ளப்பட்டவர்களோ சிலர்‌ என்றார்‌. 


யூதமத தலைவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்‌ படி இயேசு கொடுத்த 
மூன்றாவது உவமை ராஜாவின்‌ குமாரனுடைய கலியாணம்‌ (21:28-82, 33-46; 
22:1-14).1* இது இராஜ்யத்தைப்‌ பற்றிய ஒரு உவமை, மதத்தலைவர்களையும்‌ 
யூதர்களையும்‌ ஆக்கினைக்குள்ளாக்குவதினிமித்தம்‌ பிரதானமாக இயேசுவால்‌ 
கொடுக்கப்பட்டது. இந்த ஜனங்கள்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
மேசியாவை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கிறவார்களை பிரதி 
நிதித்துவப்படுத்துகிறார்கள்‌. அவர்களுடைய இந்த புறக்கணிப்பின்‌ விளைவாக, 
ஒரு காலத்தில்‌ தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று கருதப்பட்ட 
இந்த ஜனங்களின்‌ மீது கொடிய தண்டனையை அவர்‌ கொடுப்பார்‌. அவர்கள்‌ 
நீக்கப்படுவார்கள்‌, மற்றும்‌ அவர்கள்‌ அபாத்திரராய்க்‌ கருஇனவர்கள்‌ 
(சமாரியர்‌ மற்றும்‌ புறஜாதிகள்‌) ருடையால்‌ அழைப்பிக்கப்பட்டு தேவனுடைய 
இராஜ்யத்துக்குள்‌ பிரவேசிக்கப்‌ பண்ணப்படுவார்கள்‌. 

வசனம்‌ 1. அதிகாரம்‌ 21ல்‌ கடைசியில்‌ பிரதான ஆசாரியர்களும்‌ 
பரிசேயர்களும்‌ முதல்‌ இரண்டு உவமைகளும்‌ தங்களுக்கு நேரடியாக 
குறிவைத்து இயேசுவால்‌ கொடுக்கப்பட்டவை என்பதை புரிந்துகொள்ளத்‌ 
துவங்கினார்கள்‌. இது அவர்மீது கொண்டிருந்த அவர்களுடைய 
பகைமையை அதிகரிக்கப்‌ பண்ணியது. உடனே அவர்கள்‌ அவரைப்‌ பிடிக்க 
வகை தேடினார்கள்‌, ஆகிலும்‌ ஜனங்களைக்‌ குறித்த பயம்‌ அவர்களை அப்படிச்‌ 
செய்யாதபடி தடுத்தது (21:45, 46). யூதர்கள்‌ இயேசுவிடம்‌ எவ்வளவுதான்‌ 
பகைமையை வெளிப்படுத்தினாலும்‌, அவர்‌ மூன்றாவது உவமையையும்‌ 
போதித்தார்‌ என்று வசனம்‌ 1 விளக்கப்படுத்துறெது: இயேசு மறுபடியும்‌ 
அவர்களோடே உவமைகளாய்ப்‌ பேசினார்‌. “உவமைகள்‌” என்று இந்தப்‌ 
பதம்‌ பன்மையில்‌ பேசப்படுறெது. ஏன்‌ இப்படிப்‌ பேசப்படவேண்டும்‌? 
(1) அது ஒருவேளை இயேசு மூன்று உவமைகளை ஒரே நிகழ்ச்சியில்‌ பேசினதால்‌ 
அப்படிச்‌ சொல்லியிருக்கலாம்‌ (21:28-22:14). (2) இந்த மூன்றாவது உவமையில்‌ 
இரண்டு பாகங்கள்‌ இருப்பதால்‌ ஒருவேளை அப்படிச்‌ சொல்லியிருக்கக்‌ கூடும்‌ 
(22:1-10, 11-14). (3) இங்கே குறிப்பிடப்படாத வேறே உவமைகளையும்‌ இந்த 
வேளையில்‌ இயேசு சொல்லியிருக்கலாம்‌. 

வசனம்‌ 2. இயேசு பெரும்பாலும்‌ தமது உவமைகளைப்‌ பேசும்‌ போது, 
“பரலோகராஜ்யம்‌ ... ஒப்பாயிருக்றெது” அல்லது “பரலோக ராஜ்யம்‌ 
போலிருக்கிறது” என்று முன்னுரை கொடுத்துத்‌ துவங்குவார்‌ (13:24, 31, 33, 44, 
42, 47; 18:23; 20:1; 25:1). இங்கே இராஜ்யம்‌ தன்‌ குமாரனுக்கு கலியாணஞ்‌ 
செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. ராஜா தேவனைக்‌ குறிக்கிறது 
(காண்க 5:35; 18:23; 21:28, 33), மற்றும்‌ ராஜாவின்‌ குமாரன்‌, தேவனுடைய 
குமாரனாகிய இயேசுவைக்‌ குறிப்பிடுகிறது (காண்க 21:37). புதிய ஏற்பாட்டில்‌ 
அடிக்கடி இயேசுவை மணவாளனாக சித்தரித்து வசனங்கள்‌ பேசுகிறது (9:15; 
25:1; யோவான்‌ 3:29; எபேசியர்‌ 5:27; வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 21:2, 9). எந்த 
ஒரு மணவாட்டியையும்‌ குறிப்பிடாததால்‌, அவள்‌ தேவனுடைய ராஜ்யமாகிய 
- இறிஸ்துவின்‌ சபைதான்‌ என்பது நிச்சயம்‌ (எபேசியர்‌ 5:22-33). 

பூர்வகாலங்களில்‌ ராஜாக்களும்‌ பிற முக்கிய தலைவர்களும்‌ தங்களுடைய 
குமாரர்களின்‌ கலியாணத்தில்‌ ஏராளமாக செலவு செய்து விருந்து வைப்பது ஒரு 


105 


பொதுவான நிகழ்ச்சி, அதில்‌ ஆயிரம்‌ போர்களுக்கு மேலான விருந்தாட்களை 
அழைத்து விருந்து வைப்பார்கள்‌.” Robert H. Mounce குறிப்பிடுகையில்‌, 
“திருமணவிருந்து என்பது பரவலாக பழங்கால சரித்திர ஏடுகளில்‌ வருகின்ற 
வாழ்வின்‌ ஆசீர்வாதங்களை சித்தரித்தன (உதாரணமாக ஏசாயா 25:6 முதல்‌). 
இதன்‌ மூலம்‌ இந்த உவமையை நாம்‌ இறுதித்தர்ப்பின்‌ கண்ணோட்டத்தில்‌ 
விளக்கம்‌ கொடுக்க வேண்டியவர்கள்‌ என்று ஆலோசனை பெறுகிறோம்‌” 
என்றார்‌. இந்த கலியான விருந்து குறித்து பின்னர்‌ மத்தேயுவிலும்‌ 
வெளிப்படுத்தின விசேஷத்திலும்‌ தேவனுடைய இராஜ்யத்தின்‌ முடிவுகால 
சம்பவமாக விவரிக்கப்படுறெது (25:10; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:7-9). 
வசனம்‌ 3. இராஜாவின்‌ ஊழியக்காரர்களை மனந்திரும்பவும்‌ மனந்திரும்பா 
விட்டால்‌ அவர்கள்‌ மீது வருகிற நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து எச்சரிக்கவும்‌ 
யூதர்களிடம்‌ அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளாக அர்த்தப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌ 
(காண்க 21:34). ஊழியக்காரர்கள்‌ விருந்துக்கு ஆட்களை அழைத்தபோது, 
அழைக்கப்பட்ட வர்கள்‌ விருந்துக்குச்‌ செல்ல மனதில்லாதிருந்தார்கள்‌. 
கலியாணங்கள்‌ பெரும்பாலான கலாச்சாரங்களில்‌ மகிழ்ச்சியும்‌ 
கொண்டாடலும்‌ கொண்ட நிகழ்ச்சிகளாக இருந்துள்ளது. ஆகிலும்‌ விசேஷமாக 
யூதர்கள்‌ மத்தியில்‌ இது மிகவும்‌ உண்மையானது. இந்த நிகழ்ச்சிகளில்‌ ஒன்றில்‌ 
அழைக்கப்படுபவர்கள்‌ மிகப்‌ பெரிய கனமான காரியமாகக்‌ கருதினார்கள்‌, 
அழைப்பை புறக்கணிப்பது மிகப்‌ பெரிய அவமானமாகக்‌ கருதப்பட்டது. 
அழைப்பிக்கப்பட்ட விருந்தாளிகள்‌ நிகழ்ச்சியில்‌ கலந்து கொள்ள 
ஆயத்தப்படுத்தக்‌ கொள்ள கால அவகாசம்‌ அளிக்கப்பட்டது; கலந்து 
கொள்ளத்‌ தடையாக இருந்த எந்தக்‌ காரியத்தையும்‌ நிவர்த்தி செய்து விட்டு, 
அவர்கள்‌ பங்கேற்கும்படி எதிர்பார்க்கப்பட்டனர்‌. ஒரு சராசரி குடிமகனின்‌ 
அழைப்பை ஒருவர்‌ புறக்கணித்தால்‌ அது அவமானமாகக்‌ கருதப்பட்டால்‌, 
ராஜாவின்‌ அழைப்பை ஒருவன்‌ புறக்கணிப்பது எவ்வளவு கொடுமையானது 
என்று ஒருவர்‌ கற்பனை செய்து கொள்ளலாம்‌. உவமையில்‌ கூறப்படும்‌ விருந்து 
ஒரு ராஜாவீட்டுக்‌ காரியம்‌, ஐசுவரியமும்‌ செல்வாக்கும்‌ உள்ளவர்கள்‌ கலந்து 
கொள்ளும்‌ நிகழ்ச்சி. 
திருமண பழக்க வழக்கங்கள்‌ இன்றைக்கு நாம்‌ அறிந்துள்ளவைகளைக்‌ 
காட்டிலும்‌ யூதர்களின்‌ முறைமைகள்‌ மிக அதிகமான 
வித்தியாசமுடையவைகளாயிருந்தன: தம்பதிகள்‌ முதலாவதாக நியமனம்‌ 
பண்ணப்படுவார்கள்‌, இது பெரும்பாலும்‌ மணமகன்‌ மற்றும்‌ மணமகனின்‌ 
பெற்றோர்களுக்கு இடையே ஏற்பாடு செய்யப்படும்‌. நியமனத்துக்குப்‌ பின்பு 
நிச்சயதார்த்தம்‌ நடைபெறும்‌, இது சில மாதங்கள்‌ முதல்‌ ஒரு ஆண்டுவரை கூட 
நீடிக்கும்‌. இந்த பந்தம்‌ தள்ளிவிடுதலில்‌ மட்டுமே பிளவுபடுறெ ஒரு ஒப்பந்தம்‌. 
அப்படிப்பட்ட ஒரு நிச்சயதார்த்தத்தைக்‌ குறித்துதான்‌ மரியாள்‌ யோசேப்பு 
சம்பவத்தில்‌ காணலாம்‌. அவர்கள்‌ இருவரும்‌ பாலுறவில்‌ ஈடுபடாவிட்டாலும்‌, 
மரியாள்‌ ஏற்கனவே யோசேப்பின்‌ மனைவி என்று கருதப்பட்டாள்‌ (1:18-21). 
நிச்சயிக்கப்பட்ட காலக்கட்டத்தில்‌ ஒரு ஸ்திரீக்கு நிச்சயிக்கப்பட்ட வன்‌ 
(திருமணத்துக்கு) முன்‌ மரித்தால்‌ அவள்‌ விதவையாகவே நடத்தப்படுவாள்‌. 
கலியாணத்துக்கும்‌ நிச்சயதார்த்தத்தைத்‌ தொடர்ந்து நடக்கும்‌ விருந்துக்கும்‌ 
உரிய அழைப்புகள்‌ முன்‌ கூட்டியே கொடுக்கப்படும்‌. நிச்சயதார்த்தத்தின்‌ 
போது முதல்‌ அழைப்பு முறைப்படி அனுப்பப்படுவது வழக்கம்‌. இவைகளுக்கு 








106 


இடைப்பட்ட காலம்‌ அதிகமாக இருப்பதால்‌ திருமணத்தின்‌ போது 
இரண்டாவது அழைப்பு அனுப்பப்படும்‌. இந்த இரண்டாவது அழைப்பும்‌ கூட 
விருந்து எப்பொழுது ஆயத்தமாக இருக்கும்‌ என்று சரியாக முன்கூட்டித்‌ 
தீர்மானிப்பது கடினமானதால்‌ அழைப்பு பொதுவாகக்‌ கொடுத்து வைக்கப்படும்‌ 
லூக்கா 14:16, 17.1? 

கூப்பிடுவோன்‌ ஒருவனை தெருக்களினூடே அனுப்பி அழைக்கப்பட்ட 
விருந்தாளிகளுக்கு திருமணம்‌ சீக்கிரம்‌ நடக்கப்‌ போகிறது என்று 
அறிவிப்பார்கள்‌. அமைக்கப்பட்டவர்கள்‌ நன்கு வஸ்திரம்‌ தரித்து 
ஆயத்தமில்லாமல்‌ வருவார்களானால்‌, அவர்கள்‌ திருமண விருந்தில்‌ பங்கு பெற 
அனுமதிக்கப்பட மாட்டார்கள்‌. கூப்பிடுகிறவன்‌ அனுப்பி வைக்கப்பட்ட பின்‌, 
மணமகன்‌ தெருக்களினூடே போய்‌ திருமணக்காரர்களையும்‌, மணமகளையும்‌, 
கூட அழைக்கப்பட்டுள்ள விருந்தாளிகளையும்‌ கூட்டிச்‌ சேர்ப்பார்‌. திருமணம்‌ 
நடக்குமிடம்‌ பெரும்பாலும்‌ திருமணத்‌ தம்பதிகள்‌ தங்கப்போகிற வீடாக 
இருக்கும்‌. திருமணக்காரர்களும்‌ அழைக்கப்பட்ட விருந்தாளிகளும்‌ வீட்டிற்குள்‌ 
நுழைந்தவுடன்‌, கதவுகள்‌ பூட்டப்படும்‌. அழைக்கப்பட்ட விருந்தாளிகளும்‌ 
தாமதமாக வருவார்களானால்‌, உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள்‌ 
(25:1-13). 

வசனம்‌ 4. உவமையில்‌ சொல்லப்படும்‌ விருந்தளிப்பவன்‌ ஒரு ராஜாவுக்குரிய 





குணாதிசயமில்லாதவனாக நடந்து கொண்டான்‌: அழைக்கப்பட்டவர்களின்‌ 
முதல்‌ புறக்கணிப்புக்குப்‌ பின்‌, வேறே ஊழியக்காரரை அனுப்பி ராஜா 
மேலும்‌ சிலரை விருந்துக்கு அழைப்பித்தான்‌ (காண்க 21:36). அவர்கள்‌ 
போய்‌ எல்லாம்‌ ஆயத்தமாயிருக்றெது என்று செய்தி அறிவிக்கும்படி 
சொன்னான்‌; எருதுகளும்‌ கொழுத்த ஜெந்துக்களும்‌ அடிக்கப்பட்டு விருந்து 
ஆயத்தமாக்கப்பட்டிருப்பதாகச்‌ சொல்லச்‌ சொன்னான்‌ (காண்க லூக்கா 15:23, 
27, 30). 

யூதர்கள்‌ பிரதானமாக அமைக்கப்பட்ட விருந்தினர்‌ அவர்களோ 
திரும்பத்திரும்ப தேவனுடைய அழைப்பை ஆரம்பத்திலிருந்தே வெறுத்து 
ஒதுக்கி மனந்திரும்ப ஏதுவான அவருடைய உடன்படிக்கைகளை 
தள்ளிவிட்டனர்‌. அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட முதல்‌ அழைப்பு 
சீனாய்மலையில்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌ 
கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ அதை புறக்கணித்தபோது தேவன்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ தீர்க்ககரிசிகளை அனுப்பி தம்பக்கம்‌ திரும்பும்படிச்‌ சொன்னார்‌. 
ஆகிலும்‌, அவர்கள்‌ தீர்க்ககரிசிகளை கொலை செய்தனர்‌ (21:35, 36; 23:29-35). 
தமது ஒரே குமாரனை அவர்களிடம்‌ அனுப்புவதன்‌ மூலம்‌ அவர்களுக்குக்‌ 
கடைசியாக ஒரு சந்தர்ப்பத்தைக்‌ கொடுத்தார்‌ (21:37-99). 

வசனம்‌ 5. இந்த இரண்டாவது அழைப்பும்‌ நிராகரிக்கப்பட்டது; அவர்கள்‌ 
அதற்கு செவி சாய்க்கவில்லை. சில மொழிபெயர்ப்புகளில்‌ “அவர்கள்‌ அதை 








அசட்டை பண்ணினார்கள்‌” என்று சொல்லப்பட்டுள்ளது (KIV; NKIV; ASV; 
RSV; NRSV). வினைச்‌ சொல்லாகிய 18/80 என்பது யாரோ ஒருவரை அல்லது 
ஏதோ ஒன்றை “புறந்தள்ளுதல்‌,” “கண்டு கொள்ளாமல்‌ விடுதல்‌,” அல்லது 
“அக்கரையற்றிருத்தல்‌” என்றெல்லாம்‌ பொருள்படும்‌. விருந்திலே கலந்து 
கொள்வதை விடுத்து, அவர்கள்‌ தங்கள்‌ வழியிலே ஒருவன்‌ தன்‌ வயலுக்கும்‌ 
ஒருவன்‌ தன்‌ வியாபாரத்துக்கும்‌ போய்‌ விட்டனர்‌. விவசாயம்‌ செய்பவனும்‌ 


107 


வியாபாரம்‌ செய்பவனும்‌ அநேக ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இங்கே 
காட்டப்படுகின்றனர்‌. இரண்டு தொழில்களிலுமே குறிப்பிடத்தக்க 
தீமைகள்‌ எதுமில்லை. இந்த உதாரணங்கள்‌ உலகக்காரியங்களில்‌ முழு 
ஈடுபாட்டை ஏற்படுத்தி தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள அநேகரை 
தடை செய்றெது என்பதைக்‌ காட்டுகிறது. 

இதற்கு ஒத்த உவமை லூக்காவில்‌ சொல்லப்பட்டிருக்கிறபடி விருந்துக்கு 
அழைக்கப்பட்டவர்களில்‌ அநேகரும்‌ வராமலிருக்கும்படி சொல்லுகிற 
சாக்குப்‌ போக்குகளை சித்தரிக்கிறது. ஒருவன்‌, சமீபத்தில்‌ கிரயம்‌ பெற்ற 
வயலை அகத்தியமாய்ப்‌ போய்ப்‌ பார்க்க வேண்டும்‌ என்றான்‌. மற்றொருவன்‌ 
தான்‌ வாங்கின ஜஐந்தேர்‌ மாட்டைப்‌ போய்‌ சோதித்துப்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்றான்‌. வேறொருவன்‌ புதிதாய்‌ விவாகம்‌ பண்ணியிருப்பதால்‌ அவளுடன்‌ 
நேரத்தை செலவிட வேண்டும்‌ என்றான்‌ (லூக்கா 14:18-20). இந்த உவமையில்‌ 
அப்படிப்பட்ட போக்குகள்‌ காணப்படவில்லை. 

வசனம்‌ 6. மற்றவர்கள்‌ - விவசாயம்‌ பண்ணவோ அல்லது வியாபாரம்‌ 
பண்ணவே போகாதவர்கள்‌ - அவன்‌ ஊழியக்காரர்களை பிடித்து, 
அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள்‌ (காண்க 21:85, 3௦. ஒரு 
அன்பான அழைப்பைக்‌ கொண்டு வருகிறவர்களை அந்த அழைப்பை 
ஏற்றுக்‌ கொள்ளாவிட்டாலும்‌, அவமானப்படுத்துவது என்பது சமுதாயத்தில்‌ 
வெளிப்படையாகவே ஏற்புடையதல்ல. ராஜாவினிடத்திலிருந்தோ 
அல்லது பிரதானமான எந்த நபரிடத்திலும்‌ அனுப்பப்படுகிறவர்களை தவறாக 








நடத்துவது என்பது நினைத்துக்‌ கூட பார்க்க முடியாதது.” அப்படிச்‌ செய்வதால்‌ 





ஒருவர்‌ தன்‌ உயிரையே ஆபத்துக்குள்ளாக்குகறார்‌. 

வசனம்‌ 7. தனது ஊழியக்காரரின்‌ மரணத்தைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்ட 
ராஜா, கோபமடைந்து, தன்‌ சேனைகளை அனுப்பி, அந்தக்‌ கொலைபாதகரை 
அழித்து, அவர்கள்‌ பட்டணத்தை சுட்டெரித்தான்‌. தனது கனத்தை 
அவமானப்படுத்தி களங்கமற்ற அவனுடைய ஊழியக்காரரின்‌ உயிரை எடுத்த 
அந்த மனுஷர்களை, தனது சேனைகளைக்‌ கொண்டு கொலை செய்தான்‌. 
பட்டணங்களை எரித்துப்‌ போடுவது ஒரு இராணுவத்துக்கு பழங்காலங்களில்‌ 
சாதாரண விஷயம்‌, முழு அழிவையும்‌ அது அடையாளப்படுத்தியது.”! 

இந்த வசனத்தில்‌ குறிப்பிடப்படுறெ விளக்கம்‌ அநீதியானவர்கள்‌ மீது 
தேவனுடைய கோபத்தைக்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டுகிறது, இந்தக்‌ கருத்து 
பிற உவமைகளிலும்‌ காணப்படுகிறது (18:34; 21:40, 41). அவர்‌ நீடிய 
பொறுமையுள்ளவராயினும்‌, அவருடைய பொறுமைக்கும்‌ எல்லையுண்டு. 
நேரம்‌ வரும்போது, துன்மார்க்கரை அவர்‌ ஆக்கினைக்குள்ளாக்குவார்‌. 

இந்த விளக்கம்‌, முன்னுரைக்கப்பட்ட தீர்க்ககரிசனமாகிய எருசலேமின்‌ 
அழிவு இ.பி. 70ல்‌ இடம்‌ பெரும்‌ என்பதையும்‌ குறிப்பிடுகிறது.” இந்த 
நிகழ்ச்சியை இயேசுவும்‌ மத்தேயு 24:1, 2, 15ல்‌ முன்னறிவித்தார்‌. யூதர்கள்‌ 
தேவன்‌ கொடுத்த கடைசி சந்தர்ப்பமாகிய இராஜ்யத்தின்‌ பிரவேசத்தையும்‌ 





புறக்கணித்தபடியால்‌, அவர்‌ அவர்களைப்‌ புறம்பாக்கி ரோம தளபதி தீத்துவை 
அவர்கள்‌ மேல்‌ அழிவைக்‌ கொடுக்கும்படி செய்தார்‌. இ.பி. 70ல்‌ இடம்‌ 
பெற்ற எருசலேமின்‌ அழிவினால்‌ தேவாலய ஆராதனைக்கும்‌ பலிசெலுத்தும்‌ 
முறைமைக்கும்‌ ஒரு முடிவைக்‌ கொண்டு வந்தது. இந்தக்‌ காரியங்கள்‌ 
ஏற்கனவே கிறிஸ்துவின்‌ மரணத்தினாலும்‌ புதிய உடன்படிக்கையினாலும்‌ 


108 


மாறுதலுக்குட்படுத்தப்பட்டது (0. இ.பி. 30), ஆகிலும்‌ தேவன்‌ இன்னமும்‌ 
நாற்பது ஆண்டுகளை நீடிக்கப்‌ பண்ணி தொடர்ந்து அவகாசமளித்தார்‌. 
அவைகள்‌ கடைசியாக அழிவுண்டபோது (காண்க எபிரெயர்‌ 5:13), இஸ்ரவேல்‌ 
இனியும்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட ஜனமல்ல என்பது இன்னும்‌ 
அதிக சாட்சியமாயிற்று. 

வசனங்கள்‌ 8, 9. அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள்‌ அபாத்திரராய்ப்‌ 
போனார்கள்‌ என்று ராஜா அறிவித்தான்‌. வஞ்சப்புகழ்ச்சி அணியில்‌ இது 
பேசப்படுகிறது ஏனெனில்‌ அவன்‌ முதலாவதாக “உயர்மஇப்புள்ளவர்களையே” 
கலியாணத்துக்கு அழைத்திருப்பான்‌. ஆர்வமளிக்கும்‌ ஒரு விஷயம்‌ 
என்னவெனில்‌, “பாத்திரமுள்ளவன்‌ எனும்‌ வார்த்தை பிசீதியாவில்‌ உள்ள அந்தி 
யோகியாவில்‌ ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு மறுமொழி கொடுத்த பவுலின்‌ 
பேச்சில்‌ இடம்‌ பெறுகிறது”: “முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை 
சொல்ல வேண்டியகாயிருந்தது; நீங்களோ அதைத்‌ கள்ளி, உங்களை நித்திய 
ஜீவனுக்கு அபரதீதிஜுரசச்‌ தர்த்துக்‌ கொள்ளுகிறபடியினால்‌, இதோ, நாங்கள்‌ 
புற ஜாதியாரிடத்தில்‌ போகிறோம்‌” (நடபடிகள்‌ 13:46; வலியுறுத்தல்‌ என்னு 
டையது). 

இந்த நேரத்தில்‌, ராஜா தனது மூன்றாவது கூட்ட ஊழியர்களை அனுப்பி 
வேறே ஜனங்களை கலியாணவிருந்துக்கு அழைப்பித்தான்‌. இந்தத்‌ தடவை 
அவர்களை நோக்கி: “ஆகையால்‌, நீங்கள்‌ வழிச்சந்திகளிலே போங்கள்‌” 
என்று சொல்லுகிறார்‌. “வழிச்‌ சந்திகளிலே” (எiexodousS 1078 odo) என்பதை 
பிரித்துப்‌ பார்ப்பது கடினம்‌, இப்பதம்‌ பல்வேறு வார்த்தைகளில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது: “பிரதான தெருக்களில்‌” (TEV), “தெருமுனைகளில்‌” 
(NCV), மற்றும்‌ “பிரதான குறுக்குத்‌ தெருக்களில்‌” (NB). எப்படியிருப்பினும்‌, 
இப்பதம்‌ “பிரதான தெருவின்‌ குறுக்கு (வழியிலே) பட்டணத்தின்‌ எல்லைக்குப்‌ 
போய்‌ பட்டணத்தின்‌ திறந்த வெளிகள்‌ வரை” செல்லுவகைக்‌ குறிப்பிடுகிறது. 
Robert 11. Gundry ஆலோசனைப்படி இந்த இடத்தில்‌ மட்டுமே ஜனங்களைக்‌ 
கண்டு பிடிக்க முடியும்‌, ஏனெனில்‌ “பட்டணப்பகுதி எரிக்கப்பட்டு விட்டது” 
(22:7).24 

வசனம்‌ 10. இந்த ஊழியக்காரர்கள்‌ தங்கள்‌ கண்ணில்படுகிற 
யாராயிருந்தாலும்‌ - நல்லாரோ தீயோரோ - விருந்து வர அழைப்புக்‌ 
கொடுக்கும்படிக்‌ கூறப்பட்டனர்‌. முதலில்‌ அழைப்பிக்கப்பட்டவர்கள்‌ நடந்து 











கொண்ட முறைக்கு முரணாக, இந்த ஜனங்கள்‌ எளிய மக்களாக இருந்திருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ ராஜாவின்‌ அழைப்பை வரவேற்றார்கள்‌, கல்யாணசாலை 
விருந்தாளிகளால்‌ நிறைந்தது (காண்க 8:11, 12; 21:41). யூதூர்கள்‌ கிறிஸ்துவை 
புறக்கணித்ததை தொடர்ந்து, இயேசு தமது அப்போஸ்தலர்களை உலகம்‌ 
முழுவதும்‌ அனுப்பி பரலோக ராஜ்யம்‌ எல்லா இனம்‌, சமுதாயப்‌ பிரிவுகள்‌. 
தேச (ஜாதி) ஜனத்தாருக்கும்‌ திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை 
சொல்லச்‌ சொன்னார்‌ (28:18-20; மாற்கு 16:15, 16). 

வசனம்‌ 11. விருந்தாளிகளைப்‌ பார்க்கும்படி ராஜா உள்ளே 
பிரவேசித்தபோது, முறையான கலியாண வஸ்திரம்‌ தரித்திராத ஒரு மனுஷனை 
அங்கே கண்டான்‌. ராஜா இந்த கல்யாண விருந்தினிமித்தம்‌ விசேஷமாகக்‌ 
கொடுத்த சிறப்பு வஸ்திரங்களாய்‌ அது ஒருவேளை இருந்திருக்கலாம்‌. விசேஷ 
நிகழ்ச்சிகளுக்கு ராஜா வஸ்திரங்களை அளிப்பது வழக்கத்தில்‌ இருந்துள்ளது 





109 


(2 ராஜாக்கள்‌ 10:22).28 கலந்து கொண்டவர்கள்‌ ஏழைகளானதால்‌, ராஜா 
ஒருவேளை அவர்களுடைய கலியாண வஸ்திரங்களைக்‌ கொடுத்திருக்கலாம்‌. 
இந்த நிகழ்ச்சியில்‌, வஸ்திரம்‌ என்பது தேவன்‌ கிறிஸ்து மூலமாய்‌ மனுஷனுக்கு 
அளித்த நீதியை குறிப்பிடக்‌ கூடியதாயிருந்திருக்கலாம்‌ (ரோமர்‌ 3:21-26; 
கலாத்தியர்‌ 3:26-29). 

மற்றொரு சாத்தியக்கூறு என்னவெனில்‌, திருமண ஆடைகள்‌ 
விருந்தாளிகளின்‌ சுத்தமும்‌ வெண்மையுமான சொந்த ஆடைகளாக இருக்கும்‌. 
அப்படியிருக்குமானால்‌, கலியாண வஸ்திரம்‌ என்பது இராஜ்யத்தின்‌ குடிமக்கள்‌ 
எல்லாருடைய நீதியுள்ள ஜீவியத்தை அது அடையாளப்படுத்துவதாயிருக்கலாம்‌, 
இதுவே அவர்களிடம்‌ எதிர்பார்க்கப்பட்டது.2£ அதே உருவகத்தில்‌, மெல்லிய 
வஸ்திரம்‌ (பிரகாசமும்‌ சுத்தமுமான அதை) கிறிஸ்துவின்‌ மணவாட்டிக்கு 
கரித்துக்‌ கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட “பரிசுத்தவான்‌௧ளுடைய நீதிகளே” 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19:8). இந்த வியாக்கியானம்‌ முந்தின உவமையோடு 
ஒத்துப்போவதாக உள்ளது, அதாவது நல்லகனிகளைக்‌ கொடுக்கிற வேறே 
ஜனங்களிடத்தில்‌ கொடுக்கப்படும்‌ திராட்சத்‌ தோட்ட மாயிருக்கெது (21:41, 
43; காண்க 5:20).27 

வசனம்‌ 12. ராஜா இந்த விருந்தாளியை சிநேகிதனே என்று அழைக்கிறார்‌ 
(20:13 க்கான விளக்கவுரையைக்‌ காண்க). அவன்‌ அவனிடம்‌ கல்யாண 
வஸ்திரமில்லாமல்‌ நீ எப்படி இங்கே வந்தாய்‌? என்று கேட்டார்‌. ராஜா 
கேட்டவிதம்‌ “காவல்‌ காப்போன்‌ இருக்கும்‌ போது, இப்படி வஸ்திரம்‌ 
தரித்தவனாய்‌ அவர்களைக்‌ தாண்டி எப்படி வந்தாய்‌?” என்பது போல்‌ 
இருந்தது. கேட்கப்பட்ட கேள்வி தனக்கு தகவல்‌ (விளக்கம்‌) கடைக்க 
வேண்டும்‌ என்று கேட்பதைக்‌ காட்டிலும்‌ குற்றம்‌ பிடிப்பது போலவே 
காணப்பட்டது. கிரேக்க மொழியில்‌ இந்த வார்த்தை “எப்படி” (௦௦௦) என்பது 
ஏற்றுக்‌ கொள்ளாமை அல்லது புறக்கணித்தலை குறிக்கும்‌ சொல்‌. இதை 
“உனக்கு எவ்வளவு தைரியம்‌?” என்றோ “என்ன உரிமையில்‌?” என்றோ 
மொழிபெயர்க்கலாம்‌. இந்தக்‌ குறிப்பிட்ட கேள்வி, “கலியாண வஸ்திரம்‌ 
இல்லாமல்‌ நீ எப்படி தைரியத்தோடே இங்கே வரலாம்‌?”” என்று கேட்கப்‌ 
படலாம்‌.” அந்த மனுஷன்‌ ராஜாவை வெகுவாய்‌ உள்ளத்தைப்‌ புண்படுத்தி 
விட்டான்‌, அவன்‌ பதில்‌ எதுவும்‌ பேசாமலிருந்தான்‌. பேசாமலிருந்தான்‌ 
(௦//7100) என்னும்‌ கிரேக்க வார்த்தையை நேரடியாகச்‌ சொன்னால்‌ அவன்‌ “வாய்‌ 
கட்டப்பட்டிருந்தான்‌. ” உருவக மொழியில்‌ “அமைதிபடுத்தப்பட்டிருப்பதற்கு” 
பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இது. 

கலியாண வஸ்திரம்‌ தரிக்காமல்‌ வந்திருந்த அந்த 
மனுஷன்‌, “சுவிசேஷத்தின்‌ அழைப்பை ஏற்றுக்‌ கொண்டிருந்தும்‌, 
அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்‌ கொள்ளாமல்‌ அசட்டை பண்ணினவனாய்‌ 
இருக்கும்‌ ஒரு மனிதனுக்கு” ஓப்பிடப்படுகிறான்‌.”” தங்களை இயேசுவின்‌ 
சீஷர்கள்‌ என்று சொல்லிக்‌ கொள்ளும்‌ சிலர்‌ அவருடைய இரண்டாம்‌ 
வருகையில்‌ நியாயத்தீர்ப்புக்குத்‌ தயாராக இருக்க மாட்டார்கள்‌ 
(7:21-23; 24:45-51; 25:41-46). 

வசனம்‌ 13. ராஜா தன்னுடைய ஊழியக்காரரிடத்தில்‌ ஆயத்தமாய்‌ வராத 





அந்த விருந்தாளியை கையுங்காலும்‌ கட்டிக்‌ கொண்டு போய்‌, அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்றெ புறம்பான இருளிலே போடுங்கள்‌ என்றான்‌, 


110 


இந்த வாக்கிய நடை நித்திய இருளையும்‌ உபத்திரவங்களையும்‌ சித்தரிக்கிறது 
(காண்க 8:12 க்கான விளக்கவுரை). 

வசனம்‌ 14. இயேசு இந்த உவமையை, அழைக்கப்பட்டவர்கள்‌ 
அநேகர்‌, தெரிந்து கொள்ளப்பட்ட வர்களோ சிலர்‌ என்று சொல்லி நிறைவு 
செய்கிறார்‌. “அநேகர்‌” எனும்‌ பதம்‌ “எல்லாரும்‌” எனும்‌ வார்த்தையாக 
இங்கே பயன்படுத்தப்படலாம்‌ (20:28 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 
“அழைக்கப்பட்டவர்கள்‌” எனும்‌ பெயரிடைப்‌ பண்புச்‌ சொல்‌ “called” (kletos5) 


| 


என்பது “அழைக்கப்படுதல்‌” “றர” என்பதுடன்‌ (kஎ/6௦), தொடர்புடையச்‌ 
சொல்‌ இந்த உவமை முழுவதும்‌ காணப்படுகிறது (22:3, 4, 8, 9). சரியான 
விதமாக, சுவிசேஷே அழைப்பு எல்லாருக்குமானது தான்‌; கருத்தில்‌ அது உலகம்‌ 
முழுவதற்குமானது (28:18-20; மாற்கு 16:15, 16; லூக்கா 24:47). இருப்பினும்‌, 
அதைக்‌ கேள்விப்பட எல்லாருக்கும்‌ சந்தர்ப்பம்‌ இருக்காது (ரோமர்‌ 10:14, 15). 

அழைக்கப்பட்டவர்கள்‌ அநேகராக இருந்தாலும்‌, ஒரு சிலரே 
அழைப்பை ஏற்றுக்‌ கொள்வார்கள்‌. மோரீஸ்‌ எச்சரித்து, “தேவனுடைய 
அழைப்பை கேட்டு அவருடைய கிருபையை அறிந்தவர்கள்‌ அழைப்பு 
என்பது பதில்‌ கொடுப்பது போன்றதே என எண்ணிவிடக்‌ கூடாது,” 
என்று சொன்னார்‌. தேவனுடைய அழைப்புக்குத்‌ தங்களை கழ்ப்படுத்திக்‌ 
கொள்பவர்களே “தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌” (64/20) அல்லது 
“தோர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்‌” (24:22, 24, 31); இவர்களே கடைசி வரை 
இரட்சிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள்‌. இயேசுவை புறக்கணித்தவர்கள்‌ 
எல்லாரும்‌ இழந்து போனவர்களாயிருப்பார்கள்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


இரண்டு குமாரர்களைப்‌ பற்றிய உவமை 
(21:28-32) 

இயேசு அவரைப்‌ பின்பற்றுவோர்‌ தாங்கள்‌ செயல்‌ முனைப்புடன்‌ 
இருக்க வேண்டும்‌ என அர்த்தப்படுத்தினார்‌. நாம்‌ தேவனுடைய திராட்சைத்‌ 
தோட்டத்தில்‌ வேலையாட்களாய்‌ இருக்கும்படி அழைக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌. 
நாம்‌ உக்கிராணமுள்ளவர்கள்‌ என்பதை வெளிப்படுத்த மூன்று வார்த்தைகள்‌ 
நம்மை சிறப்புக்‌ குணாதிசயமுள்ளவர்களாகக்‌ காட்டுகிறது. 

“அனுகூலமானவர்களாக இருத்தல்‌.” நமது மிகப்பெரிய திறமை செயல்பட 
(ஆயத்த) அனுகூலமுள்ளவர்களாயிருத்தல்‌ என்பதுதான்‌. தொழுகையும்‌ 
வேதத்தைக்‌ கற்றுக்‌ கொள்தலும்‌ முக்கியமானவைகளே. 

“உணர்ச்சி வசப்படுபவராக இருத்தல்‌.” நம்மைச்‌ சுற்றி இருப்போரின்‌ 
சூழ்நிலைக்கேற்ப நாம்‌ உணர்ச்சிவயப்படுதல்‌ அவசியம்‌. சில நேரங்களில்‌ மிகச்‌ 
சிறியவர்களிடம்‌ கூட நாம்‌ அக்கரைகாட்டவேண்டும்‌ என்பதை நினைவில்‌ 
கொள்ளுதல்‌ (25:40, 43). 

“கணக்கு ஒப்புவிப்பவன்‌.” தானியேல்‌ வெப்ஸ்டர்‌ எழுதினதாவது, “எனது 
மனதை ஆக்கிரமித்த மிகமிக முக்கியமான காரியம்‌ என்னவெனில்‌, தேவனுக்கு 
தனிப்பட்ட முறையில்‌ நான்‌ ஆற்ற வேண்டிய என்‌ கடமை.” நம்மில்‌ 
ஒவ்வொருவரும்‌ தேவனுக்குக்‌ கணக்குக்‌ கொடுக்க வேண்டியவர்கள்‌. 











111 


இராஜ்யத்தைப்‌ பொறுத்த தொடர்பில்‌ நீங்கள்‌ எங்கே இருக்கிறீர்கள்‌? 
நீங்கள்‌ அனுகூலமானவராக, உணர்ச்சிவசப்படக்‌ கூடியவர்களாக, 
கணக்கொப்புவிக்கக்‌ கூடி யவராயிருக்கிறீர்களா? 


விருந்துக்கு வாருங்கள்‌ (22:4) 

ராஜா தான்‌ ஆயத்தப்படுத்தியிருந்த பந்திக்கு விருந்தாளிகளை 
அழைத்து வரும்படி, தமது ஊழியக்காரரை அனுப்பினான்‌ (22:4). 
அதேபோல, பழைய பாடல்‌ ஒன்று வலியுறுத்தும்‌ கருத்து பின்‌ 
வருமாறு உள்ளது. “எல்லாம்‌ ஆயத்தமாயிருக்றெது, விருந்துக்கு வாருங்கள்‌” 
பரலோகத்தின்‌ ஆயத்தம்‌ இயேசுவால்‌ செய்யப்பட்டிருக்றெது (யோவான்‌ 
14:1-8). நாம்‌ அவரது அழைப்பை ஏற்று நம்முடைய இருதயங்களை 
ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்குள்‌ பிரவேசிக்க வேண்டும்‌. “பரலோகம்‌ 
ஆயத்தமாயிருக்றெ மக்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம்‌,” என்பது 
சொல்‌ வழக்கு.”” லவேதிக்கேயருக்கு இயேசு, “இதோ வாசற்படியிலே நின்று 
கதவைத்‌ கட்டுகிறேன்‌; ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, 
அவனிடத்தில்‌ நான்‌ பிரவேசித்து, அவனோடே நான்‌ போஜனம்‌ பண்ணுவேன்‌, 





அவனும்‌ என்னோடே போஜனம்‌ பண்ணுவான்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
3:20), என்று சொன்னார்‌. 





குறிப்புகள்‌ 

Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 507. °இந்த வசனப்பகுதிகளின்‌ கடினமான 
பாடப்பகுதியை அறிய காண்க Bruce M. Metzger, A Textual Commentary on the Greek New 
Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 1994), 44-46. இந்த ஆயத்தகார்களில்‌ 
மத்தேயு ஒருவர்‌, ஆனால்‌ அவர்‌ எல்லாவற்றையும்‌ விட்டு இயேசுவைப்‌ பின்பற்றினார்‌ 
(9:9). “சமாரியாவிலிருந்து உதாரணம்‌ காண்க Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan 
Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold 
(Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 133. °Ibid., 132. ¢Mishnah Baba Bathra 3.1. “Talmud 
Baba Bathra 35b. 41,6௦௩ Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 540-41. Keener, 512. காண்க 1 
இராஜாக்கள்‌ 18:4; 2 நாளாகமம்‌ 24:20, 21; நெகேமியா 9:26; எரேமியா 7:25, 26; 20:1, 
2; 25:4; 26:21-23; மத்தேயு 23:37; லூக்கா 13:34; எபிரெயர்‌ 11:32-38. 

"Donald A. Hagner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: 
Word Books, 1995), 620-21. ‘’ஓூக்கா 20:15 மத்தேயு 21:39 உடன்‌ ஒத்துப்‌ போகிறது. 
சில பழங்காலச்‌ சுவடிகள்‌ மாற்குவின்‌ வரிசைப்படுத்துதலிருந்து மத்தேயுவில்‌ மாற்று 
வரிசையில்‌ காணுகிறது. (Metzger, 47.) Morris, 542. “Tacitus Annals 14.42. ®Metzger, 47. 
லூக்கா 14:15-24ல்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு உவமை ஒன்றுபோல்‌ இருந்தாலும்‌, 
மாறுபட்டு இருக்கிறது. இயேசு இந்தக்‌ கதையை பரிசேயருடைய தலைவனின்‌ 
வீட்டில்‌ பந்தியிருக்கையில்‌ சொன்னார்‌ (லூக்கா 14:1). பின்னர்‌ ரபீமார்களின்‌ 
இலக்கியங்களிலும்‌ இது தொடர்பான உவமையைக்‌ கொண்டுள்ளது. (Talmud Shabbath 
153a.) Diodorus of Sicily 16.91.4-92.1; Pliny Letters 10.116. Robert H. Mounce, Matthew, 
New International Biblical Commentary (Peabody, Mass. Hendrickson Publishers, 1991), 


112 


205. ''உயர்குடிமக்கள்‌ மற்றும்‌ தாழ்குடிமக்கள்‌ இருசாராரிடத்திலும்‌ இரட்டை 
அழைப்புமுறை வழக்கத்தில்‌ இருந்ததை பாப்ரி சாட்சியிடுறெது. (Keener, 519.) சிலர்‌ 
இரண்டு முறை அழைக்கப்பட்டால்‌ ஒழிய விருந்தில்‌ கலந்து கொள்ள மாட்டார்கள்‌, 
இப்படியாக தங்கள்‌ அழைப்பை உறுதி செய்து கொள்வார்கள்‌ என்று ரபீமார்களின்‌ 
இலக்கியங்களில்‌ சொல்லப்பட்டுள்ளது. (Lamentations Rabbah 4.2.) எஸ்தர்‌ ராஜாவையும்‌ 
ஆமானையும்‌ விருந்துக்கு அழைத்திருந்தாள்‌, ஆயத்தங்கள்‌ செய்தபின்‌ அடுத்த நாளில்‌ 
உயர்‌ அதிகாரிகள்‌ வந்து ஆமானை கூட்டிக்‌ கொண்டு போனார்கள்‌ (எஸ்தர்‌ 5:8; 
6:14). “அப்படிப்பட்ட செய்தியாளர்கள்‌ ஒருபோதும்‌ தவறாக நடத்தப்படவில்லை 
என்பதற்காக இதைச்‌ சொல்லவில்லை. ராஜாவாகிய எசேக்கியேலின்‌ செய்தியாளர்களை 
இஸ்ரவேலர்‌ பரியாசம்‌ பண்ணி, ஏள்ளி நகையாடி கேலியும்‌ கண்டலுமாக அவர்களை 
முட்டாள்களாக்கினர்‌. (Josephus Antiquities 9:13.2.) 

யோசுவா 6:24; 8:28; 11:11, 13; 1 சாமுவேல்‌ 30:1; 1 இராஜாக்கள்‌ 9:16; 
2 இராஜாக்கள்‌ 25:9; 2 நாளாகமம்‌ 36:19; நெகேமியா 1:8; 2:17; 4:2; சங்கதம்‌ 74:7, 
8; ஏசாயா 1:7; 64:11; எரேமியா 38:23; 39:8; 46:19; 52:13; ஆமோஸ்‌ 1:7, 10, 12. 
2தீத்துவால்‌ அழிக்கப்பட்ட எருசலேம்‌ மற்றும்‌ தேவாலயம்‌ குறித்து அறிய, Josephus Wars 
5; 6 பதிவுகளை காணவும்‌. Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament 
and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick W. Danker (Chicago: 
University of Chicago Press, 2000), 244. AB திருமறையில்‌, “பட்டணத்துக்கு வெளியே 
கொண்டுபோகும்‌ வழிச்‌ சாலைகள்‌,” என்று உள்ளது. 2*obert 11. Gundry, Matthew: A 
Commentary on His Literary and Theological Art (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Pub- 
lishing Co., 1982), 438. “விரயம்‌ Shabbath 152b. °°*David Hill, The Gospel of Matthew, The New 
Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 302- 
3. “கூடுதல்‌ வஸ்திரம்‌ தரித்தல்‌ பற்றிய உருவகச்‌ சொல்‌ வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில்‌ 
காணப்படுகிறது. பரிசுத்தவான்கள்‌, “தங்கள்‌ அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய 
இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 7:14). 
“தங்கள்‌ வஸ்திரங்களை அசுசிபடுத்தாத சில பேர்‌ ... பாத்திரவான்‌௧ளானபடி யால்‌ 
வெண்வஸ்திரம்‌ தரித்து [கிறிஸ்துவுடனேகூட] நடப்பார்கள்‌” (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 3:4). “ஜெயங்‌ கொள்ளுறெவனெவனே அவனுக்கு வெண்வஸ்திரம்‌ 
குரிப்பிக்கப்படும்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:5). கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின்‌ 
அவலட்சணம்‌ தெரியாதபடிக்கு உடுத்திக்‌ கொள்ள வெண்வஸ்திரத்தை தம்மிடம்‌ 
வாங்கிக்‌ கொள்ளும்படி கூறுகிறார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 3:18). “*காண்க Bauer, 
901. “90 R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 252. 
Morris, 552. 

#IElizabeth Armstrong Reed and Graeme Mercer Adam, Daniel Webster: A Character 
Sketch (Chicago: H. G. Campbell Publishing Co., 1903), 123. 2Charlotte G. Homer, “Come to 
the Feast,” Songs of the Church, comp. and ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard 
Publishing Co., 1977). ற. L. Moody, The Overcoming Life, ed. Gene Fedele (Orlando, Fla.: 
Bridge-Logos Publishing, 2007), 216, 273. 


113 


53 
இயேசு தமது எதிரிகளுக்கு 
அளித்த பதீல்கள்‌ 


[22:15-46) 


இயேசுவை அவமதிக்கும்‌ பொருட்டு அவருடைய எதிரிகளின்‌ அநேக 
முரண்பாடுகளை இந்த அதிகாரம்‌ சம்பந்தப்படுத்திக்‌ காட்டுகிறது. இந்த 
எதிரிகள்‌ பரிசேயார்களையும்‌ ஏரோதியார்களையும்‌ உட்படுத்தியது (22:15- 
22), அதோடு சதுசேயா்களையும்‌ (22:23-33), மற்றும்‌ பரிசேய நியாயசாஸ்தி 
ரிகளையும்‌ கொண்டது (22:34-40). “கிறிஸ்துவைக்‌ குறித்து” பரிசேயா்களிடம்‌ 
கேள்விகேட்டு அவர்களின்‌ வாயை அவர்‌ அடக்குகிறார்‌ (22:41-46). 


வரிசெலுத்துவதைக்‌ குறித்த கேள்வி (22:15-22) 


அப்பொழுது, பரிசேயர்‌ போய்‌, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி 
யோசனை பண்ணி, 

தங்கள்‌ சீஷரையும்‌ ஏரோதியரையும்‌ அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌; 
அவர்கள்‌ வந்து, போதகரே, நீர்‌ சத்தியமுள்ளவரென்றும்‌, தேவனுடைய 
மார்க்கத்தைச்‌ சத்தியமாய்‌ போதிக்கிறவரென்றும்‌, நீர்‌ முகத்தாட்சணியம்‌ 
இல்லாதவராகையால்‌ எவனைக்‌ குறித்தும்‌ உமக்குக்‌ கவலையில்லையென்றும்‌ 
அறிந்திருக்கிறோம்‌. 

அதலால்‌, உமக்கு எப்படித்‌ தோன்றுகிறது? இராயனுக்கு 
வரிகொடுக்கிறது நியாயமோ, அல்லவோ? அதை எங்களுக்குச்‌ சொல்லும்‌ 
என்று கேட்டார்கள்‌. 

18 இயேசு அவர்கள்‌ துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள்‌ 
என்னை ஏன்‌ சோதிக்கிறீர்கள்‌? 

19வரிச்காசை, எனக்குக்‌ காண்பியுங்கள்‌ என்றார்‌; அவர்கள்‌ ஒரு பணத்தை 
அவரிடத்தில்‌ கொண்டு வந்தார்கள்‌. 

“அப்பொழுது அவர்‌, இந்தக்‌ சுரூபமும்‌ மேலெழுத்தும்‌ யாருடையது 
என்று கேட்டார்‌. 

21இராயனுடையது என்றார்கள்‌. அதற்கு அவர்‌, அப்படியானால்‌, 
இராயனுடையதை இராயனுக்கும்‌, தேவனுடையதை தேவனுக்கும்‌ 
செலுத்துங்கள்‌ என்றார்‌. 

அவர்கள்‌ அதைக்‌ கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டுப்‌ 
போய்விட்டார்கள்‌. 


வசனம்‌ 15. இயேசுவின்‌ எதிரிகளிலேயே மிக அதிகமாய்‌ எதிர்ப்புத்‌ 


114 


தெரிவித்தவர்கள்‌ பரிசேயர்கள்தான்‌ (3:7; 15:1ன்‌ விளக்கவுரையைக்‌ 
காண்க). அவரோடு அவர்கள்‌ வாகாடியவைகளெல்லாம்‌ மார்க்க சம்பந்தப்‌ 
பட்டவைகளாகவே இருந்தன (9:11, 34; 12:2, 24, 38; 15:1, 2; 16:1; 19:3). 
இயேசு தமது உவமைகளில்‌ தம்மைக்‌ குறித்தே பேசினார்‌ என்று அறிந்து, 
அவர்கள்‌ இடறலடைந்திருந்த நேரம்‌ இது (21:45). ஜனங்களினிமித்தம்‌ 
பயந்ததினால்‌ அவர்கள்‌ அவரை வெளியரங்கமாக பிடிக்க முடியாமல்‌ (21:46), 
அவரிடமிருந்து விலகிப்போய்‌ பேச்சிலே அவரைப்‌ அகப்படுத்தும்படி 
யோசனை பண்ணினார்கள்‌. 

வசனம்‌ 16. பரிசேயர்கள்‌ இயேசுவை நேரடியாக எதிர்‌ கொள்ளக்‌ 
கூடாமல்‌, தங்களுடைய சீஷர்களை அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌. பவுல்‌ ஒரு 
பரிசேயனாகிய கமாலியேலின்‌ பாதத்தருகே அமர்ந்து நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கற்றுக்‌ கொண்டது போல (நடபடிகள்‌ 5:34; 22:3), அந்த சீஷர்கள்‌ இந்த 
பரிசேயரின்‌ பாதுகாப்பில்‌ பயின்ற மாணவர்கள்‌. பிற்பாடு அந்த சீஷர்கள்‌ 
மற்றும்‌ சதுசேயருடைய வாய்களை அடைந்தபின்பு, பரிசேயர்கள்‌ அவரை 
முகமுகமாய்‌ எதிர்கொள்ள முடிவு செய்தனர்‌ (22:34). 

பரிசேயரின்‌ சீஷர்கள்‌ அவரை ஏரோதியர்களுடன்‌ எதிர்கொண்டனர்‌. 
பரிசேயர்களும்‌ ஏரோதியர்களும்‌ இயல்பிலே ஒருவருக்கொருவர்‌ 
எதிரிகளாயிருந்தவர்கள்‌, இருந்தும்‌ பின்னதானவர்கள்‌ (ஏரோதியர்கள்‌) 
ஏரோதுகளின்‌ நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்களாக இருந்தார்கள்‌. ' இருப்பினும்‌, 
அவர்களின்‌ பொதுவான எதிரியாகக்‌ கருதப்பட்ட இயேசுவுடன்‌ சண்டையிட 
- ஒன்று சேர்ந்து கொண்டார்கள்‌.” மத்திய கிழக்குத்‌ தேசங்களில்‌ பேசப்படும்‌ 
ஒரு பழமொழி இதற்கு பொருத்தமாயிருக்கிறது: “என்னுடைய எதிரிக்கு எதிரி 
என்னுடைய நண்பன்‌. ” 

ஏரோதியர்‌ என்பவர்கள்‌ ஒரு மார்க்கப்‌ பிரிவினர்‌ அல்ல, அவர்கள்‌ ஒரு 
அரசியல்‌ அமைப்பினராகக்‌ கூட இல்லாதிருந்திருக்கலாம்‌. அந்த நேரத்தில்‌ 
ரோம அரசால்‌ நியமிக்கப்பட்ட ஏரோது அந்திப்பா கலிலேயாவையும்‌ 
பெரேயாவையும்‌ ஆளுகை செய்து கொண்டிருந்தான்‌, அவர்கள்‌ அவனை 
ஆதரித்தார்கள்‌. தங்கள்‌ மதத்தின்‌ மீது வெறிகொண்டிருந்த செலோத்தே 
என்னப்பட்டார்கள்‌ ஏரோதியார்களை நேரடியாக எதிர்த்தனர்‌. இவர்கள்‌ 
அரசியல்‌ வாதிகளாகவும்‌, பெரும்பாலும்‌ ராணுவ செயல்களில்‌ 
ஈடுபடுவோராயும்‌, இருந்தனர்‌. இந்த தேசீய இவிரவாதிகளான யூதர்கள்‌ 
வாக்குத்தத்ததேசத்தை ரோமர்கள்‌ ஆக்கிரமித்துக்‌ கொண்டு இருப்பதை 
வெறுத்தார்கள்‌. இயேசுவின்‌ சீஷர்களில்‌ ஒருவனான சீமோன்‌, இந்தப்‌ பிரிவைச்‌ 
சேர்ந்தவன்‌ (லூக்கா 6:15). 

பொய்யால்‌ புகழ்வது கிரேக்க - ரோமானிய உலகில்‌ எதிரானதாகக்‌ 
கருதப்பட்டது.” ஆதலும்‌, இயேசுவைப்பிடிக்க பரிசேயர்களின்‌ சீஷர்களுக்கும்‌ 
ஏரோதியர்களுக்கும்‌ அது ஒரு தடையாக இருக்க வில்லை. போதகரே என்று 





அவரைக்‌ குறிப்பிட்ட பிறகு, அவர்‌ சத்தியமுள்ளவர்‌ என்று தங்களுடைய 
நம்பிக்கையை வெளியிட்டார்கள்‌ - அதாவது, ஒரு நேர்மையான 
மனுஷன்‌ (1119) அல்லது “உண்மையுள்ள ஒருவர்‌” (NIV) என்றனர்‌. இயேசு 
தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய்‌ போதிக்கிறவார்‌ என்றனர்‌. 
தங்களுடைய போலியான முகஸ்துதியை இயேசு எவனுக்கும்‌ முகதாட்சணியம்‌ 
பாராதவர்‌ என்றனர்‌; எவனைக்‌ குறித்தும்‌ கவலையில்லாதவர்‌ என்று சொல்லி 


115 


முடித்தனர்‌. கிரேக்க வசனப்பகுதியில்‌ நேரடிப்‌ பொருளில்‌, “மனுஷனுடைய 
முகத்தை நீர்‌ பார்ப்பதில்லை” என்று சொல்லுகிறது. 

இயேசுவின்‌ எதிரிகள்‌ இந்த வசனப்பகுஇயில்‌ சொன்ன யாவுமே மெய்தான்‌. 
அவர்கள்‌ சொன்னவைகளை உண்மையில்‌ அவர்கள்‌ விசுவாசிக்க வில்லை 
விசுவாசித்திருந்தால்‌ அவர்கள்‌ அவரைப்‌ பின்பற்றியிருப்பார்கள்‌. மாறாக, 
இந்தக்‌ கருத்துக்களை அவர்கள்‌ அவரை சிக்கவைக்க மட்டுமே தெரிவித்தனர்‌. 

வசனம்‌ 17. அடுத்து, இராயனுக்கு வரி கொடுக்கிறதுநியாயமோ, அல்லவோ 
என்று இயேசுவைக்‌ கேட்டார்கள்‌. “நியாயமோ” என்பது “சரியா” (14177) அல்லது 
“அனுமதிக்கப்‌ பட்டதா” (41) என்றும்‌ மொழிபெயர்க்கப்படலாம்‌. இந்த 
செயல்‌ நியாயப்பிரமாணத்தின்படி அனுமதிக்கப்பட்டதுதானா இல்லையா 
என்று அவர்கள்‌ கேட்டார்கள்‌. யூதர்களின்‌ புதிய ஏற்பாட்டில்‌ NT “பஞ்சகம்‌ 
0h ரோம இராயனுக்கு வரிசெலுத்துவதை அனுமதிக்கிறதா இல்லையா?” 
என்று கேட்கிறது. 

இயேசு இதற்கு எப்படி பதில்‌ சொன்னாலும்‌ அது பிரச்சனையைக்‌ 
கொடுக்கிற ஒரு கேள்வி. அவர்‌ “நியாயமல்ல” என்று சொல்வாரானால்‌ 
ஏரோதியர்கள்‌ ரோம அதிகாரிகளிடத்தில்‌ புகார்‌ செய்து, நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 





செய்து விட்டார்‌ என்று அவரை மரணத்துக்குள்ளாக்கலாம்‌ (காண்க லூக்கா 
23:2). “நியாயம்‌ தான்‌,” என்று சொன்னால்‌, பரிசேயார்கள்‌ அவரை யூதரிடம்‌ 
வெளிப்படையாக பழிசுமத்துவார்கள்‌. அவர்களில்‌ அநேகரும்‌ மிகவும்‌ 
கோபமடை வார்கள்‌. 

ஏனெனில்‌ தங்கள்‌ (818௦8) தேசத்தை ரோமர்கள்‌ ஆக்கிரமித்துக்‌ 
கொண்டுள்ளனர்‌ என்பதால்‌ பகைமை உணர்வோடு இருந்தார்கள்‌. 
இராயனுக்கு செலுத்தும்‌ வரி என்பது பதினான்கு வயதிலிருந்து அறுபத்தி - 
ஐந்து வரையிலான ஆண்‌ மக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ வருஷத்திற்கு ஒருமுறை 
இராயனுடைய ஆதிக்கத்தில்‌ இருந்த பிரதேசங்களிலிருந்து செலுத்த 
வேண்டியது. இதனால்‌ தான்‌ அவ்வப்பொழுது குடி மஇப்பு எழுதும்படி 
ரோம அரசு கேட்டுக்‌ கொண்டிருந்தது (லூக்கா 2:1-4ஐக்‌ காண்க). ரோம அரசு 
யூதர்கள்‌ மேல்‌ விதித்த வரிகளிலேயே இராயனுக்கு கொடுக்கிற வரியைப்‌ போல 
கோபத்தை ஏற்படுத்துவது வேறெதுவும்‌ இருக்கவில்லை. அந்த வரி விதிப்பின்‌ 
மூலம்‌ பலஸ்கீனாவை ஆளுகைசெய்ய ரோமார்களுக்கு அதிகாரம்‌ இருப்பதாக 
வலியுறுத்தியது. தேவனே இஸ்ரவேலருக்கு இராஜாவாக இருந்தபடியால்‌ இந்த 
வரியை பரிசேயர்கள்‌ எதிர்த்தார்கள்‌, அந்தியன்‌ ஒருவன்‌ அவர்களை ஆளுகை 








செய்ய அனுமதிக்கக்‌ கூடாது என்று அவர்‌ (தேவன்‌) சொல்லியிருந்தார்‌ 
(உபாகமம்‌ 17:14, 15). ஜேக்‌ 1, லூயிஸ்‌, “மோசேயின்‌ பிரமாணத்தின்படி 
இராயனுக்கு வரி செலுத்துவதா வேண்டாமா என்ற கேள்வி ஏரோதுவின்‌ 
எழுச்சி காலத்திலிருந்து யூத அமைப்பின்‌ அழிவு வரை பற்றி எரிகிற ஒரு 
பிரச்சனையாக இருந்து வந்துள்ளது, இப்பிரச்சனை இ.பி. 132-135 வரையிலான 
புரட்சி போராட்டக்காலத்தில்‌ வழக்கறிஞர்களின்‌ பார்‌ கோக்பாவில்‌ கூட 
ஏவப்பட்டது,” என்று எழுதினார்‌. இ.பி. 6ல்‌, இயேசு சிறு பிள்ளையாக 
இருந்தபோது, கலிலேயனாயெ யூதா இந்த வரிவிதிப்பினிமித்தம்‌ புரட்சி 
பண்ணினான்‌ (நடபடிகள்‌ 2:37.” 

வசனம்‌ 18. இந்த மனுஷர்களின்‌ இருதயங்களை இயேசு அறிந்திருந்தார்‌ 
(யோவான்‌ 2:24, 25) மேலும்‌ அவர்களின்‌ கேள்வியின்‌ பின்னணியையும்‌ அவர்‌ 


116 


தெரிந்திருந்தார்‌. அவர்கள்‌ அவரை பரீட்சிக்கிறார்கள்‌அல்லது “சோதிக்கறார்கள்‌” 
என்பதையும்‌ அறிந்தே இருந்தார்‌ (4:1; 16:1 ஆகியவற்றின்‌ விளக்கவுரையைக்‌ 
காண்க). ஒரு எளிய பதிலைப்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக, அவர்களின்‌ 
நம்பிக்கையும்‌ அதுவாக இருந்த வேளையில்‌, அவர்களை மாயக்காரர்களாக 
நேரிடையாகவே சாடினார்‌ (காண்க 6:2, சன்‌ விளக்கவுரை). இயேசுவிடத்தில்‌ 
தந்திரங்கள்‌ பலிக்காது. அவர்களுடைய ஏமாற்று கேள்விகளைக்‌ குறித்து அவர்‌ 
அறிந்தே இருந்தார்‌ என்பதை அவர்கள்‌ அறியும்படி செய்தார்‌. அவர்களுடைய 
கேள்வி சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்க கேள்வியல்ல மாறாக அவரை 
அகப்படுத்தும்படியான கேள்வி என்பதையும்‌ அவர்‌ அறிந்திருந்தார்‌. 

வசனம்‌ 19. இயேசு மறுமொழியாக, வரிக்காசை எனக்குக்‌ காண்பியுங்கள்‌ 





என்றார்‌. “காசு” (1௦5) என்ற வார்த்தை கிரேக்க மொழியில்‌ (நோமிஸ்மா) 
பொதுப்‌ பயன்பாட்டுக்கு வெளியிடப்பட்ட பணத்தைக்‌ குறிக்கும்‌. அந்த 
நேரத்தில்‌ இஸ்ரவேலில்‌ பலதரப்பட்ட காசுகள்‌ பயன்படுத்தப்பட்ட நிலையில்‌, 
இந்த வரிக்காசு என்பது ரோமர்களின்‌ வெள்ளிக்காசாக மட்டுமே செலுத்தப்பட 
முடியும்‌. பரிசேயர்களின்‌ சீஷரும்‌, ஏரோதியர்களும்‌ அந்த வெள்ளிக்காசுகளில்‌ 
ஒன்றைக்‌ காட்ட பிரச்சனை இருக்கவில்லை. வெள்ளிக்காசு என்பது ஒரு 
நாளைய கூலியாக இருந்ததால்‌, அது பொதுவாக வழங்கப்பட்டதாக இருந்தது 
(20:2). 

வசனம்‌ 20. இயேசு அந்த வெள்ளிக்காசை எடுத்து, மேலே தூக்கிப்‌ பிடித்து 
கேட்டார்‌, இந்த சுரூபமும்‌ மேலெழுத்தும்‌ யாருடையது? இயேசு கையில்‌ 
பிடித்திருந்த காசில்‌ இருந்த சுரூபம்‌ அகஸ்துராயனுடையதா (இ.மு. 31-இ.பி. 14) 
அல்லது திபேரியுராயனுடையதா (இ.பி. 14-87) என்பது தெரியவில்லை. முதல்‌ 
“இராயன்‌” காயு ஜூலியஸ்‌ இராயன்‌. “ஜூலியஸ்‌” என்பது குடும்பப்‌ பெயர்‌, 
“இராயன்‌” என்பது இடுபெயர்‌. வரிசைப்படி அந்தப்பெயர்‌ (1) வைக்கப்பட்ட 
பெயர்‌, (2) குடும்பப்‌ பெயர்‌, (3) மற்றும்‌ இடுபெயர்‌.£ “இராயன்‌” 
என்பது, ஜூலியஸ்‌ இராயனின்‌ உண்மையில்‌ இடுபெயர்‌, பின்னர்‌ ரோம 
சக்கரவர்த்திகளுக்கு அது பட்டப்‌ பெயராயிற்று. அகஸ்து இராயன்‌ லூக்கா 
2:1), திபேரியு இராயன்‌ லூக்கா 3:1), கிலவுதியு இராயன்‌ (நடபடிகள்‌ 17:7; 
18:2), நீரோ இராயன்‌ (நடபடிகள்‌ 25:8-12; பிலிப்பியர்‌ 4:22). அகஸ்துராயன்‌ 
இயேசு பிறந்தபோது ஆண்டுகொண்டிருந்த சக்கரவர்த்தி, எனவே பழைய 
வெள்ளிக்காசுகளில்‌ அவனுடைய சுரூபம்‌ பொறிக்கப்பட்டிருந்தது. திபேரியு 
இராயன்‌ இயேசுவின்‌ ஊழியக்காலத்தில்‌ சக்கரவர்த்தியாக இருந்தான்‌, எனவே 
அந்த வேளையில்‌ புழக்கத்தில்‌ இருந்த வெள்ளிக்காசு அவனுடைய சுரூபத்தை 
கொண்டிருந்திருக்க வேண்டும்‌. 

திபேரியுவின்‌ பகுதியில்‌ இருந்த அந்த ஒரு வெள்ளிக்காசு மேற்குறித்த 
வசனப்பகுதிக்கு மிகவும்‌ பொருத்தமானகாயிருந்தது, ஏனெனில்‌ அவன்தான்‌ 
அந்த நேரத்தில்‌ யூதர்களுக்கு வரி விதித்தவன்‌. எவரெட்‌ ஃபர்குஸன்‌ 
என்பவர்‌ இந்த வெள்ளிக்காசுகளில்‌ ஒன்றைச்‌ சுட்டிக்‌ காட்டி, தலையில்‌ 
கிரீடத்துடன்‌ காணும்‌ சக்கரவர்த்தி நாணயத்தின்‌ முன்பக்கத்தை அலங்கரிக்றெ 
உருவத்தையும்‌ மேலேழுத்தில்‌ “அகஸ்து திபேரியு இராயன்‌, தெய்வீக அகஸ்து 
இராயனின்‌ குமாரன்‌” என்று பொறிக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிட்டார்‌. 
நாணயத்தின்‌ பின்பக்கத்தில்‌ ஒரு பெண்மணி அமர்ந்திருப்பதைப்‌ போலவும்‌, 
வழக்கமாக அவளை லிவியா, திபேரியுவின்‌ தாயார்‌, பேக்ஸ்‌ அல்லது ரோமாவை 





117 


அவள்‌ அடையாளப்படுத்துகிறாள்‌. அதின்‌ மேலெழுத்து “பிரதான ஆசாரியன்‌” 
என்று எழுதப்பட்டிருந்தது.” 

வசனம்‌ 21. ஜனங்கள்‌ சரியாக சுரூபத்தையும்‌ மேலெழுத்தையும்‌ 
இராயனுடையது என்று அடையாளப்படுத்தின போது, இயேசு மறுமொழியாக, 
அப்படியானால்‌ இராயனுடையதை இராயனுக்குச்‌ செலுத்துங்கள்‌ என்றார்‌. 
இயேசு அவர்களுடன்‌ விவாதித்து, காசு இராயனால்‌ கொடுக்கப்பட்டதாலும்‌ 
அவனுடைய சுரூபமும்‌ பெயரும்‌ பொறிக்கப்பட்டிருப்பதால்‌, நியாயப்படி 
அது அவனுக்கே திரும்பிக்‌ கொடுக்கப்படவேண்டும்‌ என்றார்‌ . “செலுத்துங்கள்‌” 
(apodidomi) என்பது கடமைப்படி கொடுத்தல்‌.” சாதாரணமாகக்‌ 
“கொடுத்தலிலிருந்து” (எம) வசனம்‌ 17 சொல்லுகிறபடி வித்தியாசமானது. 
லியோன்‌ மோரிஸ்‌ கேட்டுக்‌ கொண்டபடி, கேள்வியெழுப்பிய இவர்கள்‌ 
இராயனுடைய காசை பயன்படுத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்ற உண்மையே 
இராயனுக்கு வரிசெலுத்த அவர்கள்‌ கடமைப்பட்டிருந்தார்கள்‌ என்று ஒப்புக்‌ 
கொண்டதைக்‌ காட்டுறது.” இந்த செய்தி விசேஷமாக பரிசேயருக்கு மிகவும்‌ 
பொருத்தமானகாயிருந்தது, அவர்கள்தான்‌ வரிசெலுத்தவே கூடாது என்று 
விரும்பியவர்கள்‌. 10 





தேவனுக்குரியதை தேவனுக்குச்‌ செலுத்துங்கள்‌ என்று இயேசு சொன்னார்‌. 
விக்கிரக வணக்கப்படியான இராயனுடைய காரியம்‌ பொறிக்கப்பட்ட 
அந்தக்‌ காசை அவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லை; தேவன்‌ மட்டுமே தெய்வீக 
கனத்திற்கும்‌ தொழுகைக்கும்‌ உரியவர்‌ (4:10; காண்க தானியேல்‌ 4:25:37; 
நடபடிகள்‌ 12:20-23). தேவன்‌ நித்தியத்துக்கும்‌ இப்பிரபஞ்சம்‌ முழுவதையும்‌ 
ஆளுகிறார்‌, ஆனால்‌ சக்கரவர்த்திகளோ மனித அதிகாரிகளும்‌, ரோம வல்‌ 
லரசில்‌ வீற்றிருந்து சில ஆண்டுகள்‌ மட்டுமே ஆளுகிறவர்களுமாயிருந்தார்கள்‌. 
இயேசு ஒரு அரசுக்கு இடமுண்டு என்பதையும்‌, அந்த அரசு வரி விதிப்பின்‌ 
மூலமே ஆளுகையை சரியாக நடப்பிக்க முடியும்‌ என்பதையும்‌ குறிப்பிட்டுக்‌ 
காட்டினார்‌, கூடவே அவர்‌ ஒவ்வொரு மனுஷனும்‌ தேவனுக்குக்‌ கடனாளிகள்‌ 
என்பதையும்‌ குறிப்பிட்டார்‌. மனித வர்க்கம்‌ தேவனுடைய சாயலைக்‌ 
கொண்டிருப்பதால்‌ (அதியாகமம்‌ 1:27; 5:1), அவர்கள்‌ தங்களுடைய முழு 
ஜீவியத்தையும்‌ அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியவர்கள்‌ (ரோமர்‌ 12: 1, 2). 
இந்த செய்தியை விசேஷேமாக சமய சார்பற்ற ஏரோதியர்கள்‌ கேட்க வேண்டும்‌. 

வசனம்‌ 22. இயேசு அவர்களுக்கு அளித்த பதிலால்‌ அவர்கள்‌ அவரைக்‌ 
குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌. ரோம அதிகாரிகளோ யூதமதத்தைச்‌ 
சார்ந்த பெரும்பான்மையாரோ மன கிளர்ச்சி உண்டாக்கப்பட்டு பகைமை 
வளராதபடிக்கு பக்குவமாக உண்மையை எடுத்துச்‌ சொன்னார்கள்‌. 
ஜனங்களுக்கு முன்பாக மேலும்‌ தங்களை தாழ்த்துறெ அளவுக்கு எதிர்ப்பைக்‌ 
காட்டிக்‌ கொள்ளாமல்‌ பரிசேயரின்‌ சீஷர்களும்‌ ஏரோதியர்களும்‌ முன்னதாக 
அங்கிருந்து போய்‌ விட ஞானமாய்‌ முடிவு செய்தனர்‌. 


உயிர்த்தெழுதலைக்‌ குறித்த கேள்வி (22:23-33) 
உயிர்த்தெழுதல்‌ இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்‌ அன்றைய தினம்‌ 
அவரிடத்தில்‌ வந்து 
போதகரே, ஒருவன்‌ சந்தானமில்லாமல்‌ இறந்து போனால்‌, அவனுடைய 


118 


சகோதரன்‌ அவன்‌ மனைவியை விவாகம்‌ பண்ணி, தன்‌ சகோதரனுக்குச்‌ 
சந்தானம்‌ உண்டாக்க வேண்டும்‌ என்று மோசே சொன்னாரே. 

எங்களுக்குள்ளே சகோதரர்‌ ஏழுபேர்‌ இருந்தார்கள்‌; மூத்தவன்‌ 
விவாகம்‌ பண்ணி, மரித்து, சந்தானமில்லாததினால்‌ தன்‌ மனைவியை தன்‌ 
சகோதரனுக்கு விட்டுவிட்டுப்‌ போனான்‌. 

2 அப்படியே இரண்டாம்‌ மூன்றாம்‌ சகோதரன்‌ முதல்‌ ஏழாம்‌ சகோதரன்‌ 
வரைக்கும்‌ செய்தார்கள்‌ 

2” எல்லாருக்கும்‌ பின்பு அந்த ஸ்திரீயும்‌ இறந்து போனாள்‌. 

ஆகையால்‌, உயிர்த்தெழுதலில்‌ அவ்வேழுபேரில்‌ எவனுக்கு 
அவள்‌ மனைவியாயிருப்பாள்‌? அவர்கள்‌ எல்லாரும்‌ அவளை விவாகம்‌ 
பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள்‌. 

“இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக: நீங்கள்‌ வேத 
வாக்கியங்களையும்‌, தேவனுடைய வல்லமையையும்‌ அறியாமல்‌ தப்பான 
எண்ணங்கொள்ளுகிறீர்கள்‌. 

%உயிர்த்தெழுதலில்‌ கொள்வனையும்‌ கொடுப்பனையும்‌ இல்லை; 
அவர்கள்‌ பரலோகத்திலே தேவதூதர்களைப்‌ போல்‌ இருப்பார்கள்‌; 

31 மேலும்‌ மரித்தோர்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி, நான்‌ ஆபிரகாமின்‌ 
தேவனும்‌ ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ தேவனுமாயிருக்கிறேன்‌ என்று 
தேவனால்‌ உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள்‌ வாசிக்கவில்‌ 
லையா? 

தவன்‌ மரித்தோருக்கு தேவனாயிராமல்‌, ஜீவனுள்ளோருக்கு 
தேவனாயிருக்கிறார்‌ என்றார்‌. 

ஜனங்கள்‌ இதைக்‌ கேட்டு, அவருடைய போதகத்தைக்‌ குறித்து 


ஆச்சரியப்பட்டார்கள்‌. 


வசனம்‌ 23. அன்றைய தினம்‌ என்பது இதற்கு முன்பு இடம்‌ பெற்ற 
முரண்பாட்டோடு தொடர்புபடுத்திய வரலாற்றைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. 
அநேகமாக, இயேசுவின்‌ அதிகாரம்‌ குறித்த கேள்வி (21:23-27), அவருடைய 
உவமைகள்‌ (21:28-22:14), மற்றும்‌ இந்த முரண்பாடுகள்‌ (22:15-46) ஆதிய 
அனைத்தும்‌ பாடுகளின்‌ வாரத்தின்‌ (உணர்ச்சிகர வாரத்தின்‌) செவ்வாய்க்கிழமை 
நடந்திருக்கக்‌ கூடும்‌. 

இந்த முறை யூதர்களில்‌ உயர்குடி மக்களெனக்‌ கருதப்பட்ட, 
சதுசேயார்களால்‌ இயேசு அணுகப்பட்டார்‌ (3:7; 16:1ன்‌ விளக்கவுரையைக்‌ 
காண்க). இந்த சிறிய, அதிகாரமிக்க, கூட்டம்‌ எருசலேமிலிருந்து தங்கள்‌ 
செல்வாக்கைக்‌ காட்ட முயற்சித்தது. சமாரியர்களைப்‌ போலவே, அவர்கள்‌ 
மோசேயின்‌ ஐந்து புத்தகங்களை மட்டுமே - பஞ்சாகமத்தை மட்டும்‌ - 
தேவனால்‌ ஏவப்பட்ட வார்த்தையாக ஏற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌.'' பழைய 
ஏற்பாட்டின்‌ மற்ற புத்தகங்களின்‌ அதிகாரத்தையும்‌ பரிசேயர்களின்‌ 
வாய்மொழிப்பாரம்பரியங்களையும்‌ அவர்கள்‌ புறந்தள்ளினர்‌. 

பரிசேய கொள்ளைக்கு முரணாக, சதுசேயர்கள்‌ ஆத்துமாவின்‌ அழியாத்‌ 
தன்மையையோ, மரணத்துக்குப்‌ பின்வரும்‌ வாழ்வையோ, ஆக்கனைத்தீர்ப்பு 
மற்றும்‌ அளிக்கப்படும்‌ பிரதிபலன்களையோ, அல்லது மரித்தோரின்‌ 
உயிர்த்தெழுதலையோ, அவர்கள்‌ விசுவாசிக்கவில்லை (நடபடிகள்‌ 23:8).12 


119 


நியாயப்பிரமாணத்தில்‌ மோசே உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து எதுவும்‌ விளக்கிச்‌ 
சொல்லாமையால்‌, முமுக்கருத்தையுமே அவர்கள்‌ புறந்தள்ளினார்கள்‌. 
பின்னதான ரபீமார்களின்‌ இலக்கியங்களில்‌ இந்தப்‌ பிரச்சனையால்‌ உருவாகும்‌ 
பதட்டத்தைக்‌ குறித்து விளக்கப்படுத்தப்படுகிறது. மிஸ்ஹானாவின்‌ படி, 
உயிர்த்தெழுதலை மறுப்பவர்கள்‌ தோராவிலிருந்து வந்தவர்கள்‌ - அதிலே 
சதுசேயாகளும்‌ உள்ளடக்கம்‌ - இவர்களுக்கு வருகின்ற உலகில்‌ எவ்வித 
பங்குமில்லை. 13 

இயேசுவின்‌ ஊழியக்காலத்தில்‌ பரிசேயர்களே பிரதான 
எதிர்ப்பாளர்களாக இருந்தார்கள்‌, ஆதி சபையின்‌ காலத்தில்‌ சதுசேயார்களே 
பிரதான விரோதிகளாய்‌ மாறினார்கள்‌. அப்போஸ்தலர்கள்‌ “இயேசுவை 
முன்னிட்டு மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து பிரசங்கித்தபடியால்‌” 
இதுதான்‌ (எதிர்ப்பு) ஏற்பட்டது (நடபடிகள்‌ 4:1, 2). இயேசுவின்‌ நாட்களில்‌ 
முக்கியத்துவம்‌ பெற்றிருந்த இந்தக்‌ கூட்டம்‌. கி.பி. 70ல்‌ எருசலேம்‌ பட்டணம்‌ 
அழிவுண்டகைக்‌ தொடர்ந்து, காணமல்‌ போய்‌ விட்டது. 

வசனம்‌ 24. பரிசேயர்களின்‌ சீஷர்கள்‌ மற்றும்‌ ஏரோதியர்களைப்‌ 
போலவே (22:15), இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படி சுதுசேயர்கள்‌ 
அவரை அணுகினார்கள்‌ (காண்க 16:1). அவரை போதகரே என்றழைத்து, 
நியாயப்பிரமாணத்திலிருந்து மேற்கோள்‌ காட்டி (அதை ஏற்றுக்‌ 
கொண்டிருந்தனர்‌): ஒருவன்‌ சந்தானம்‌ இல்லாமல்‌ இறந்து போனால்‌, 
அவனுடைய சகோதரன்‌ அவனுடைய மனைவியை விவாகம்‌ பண்ணி, தன்‌ 





சகோதரனுக்கு சந்தானம்‌ உண்டாக்க வேண்டும்‌ என்று மோசே சொன்னாரே 
என்றார்கள்‌. உபாகமம்‌ 25:5, 6ன்‌ பொழிப்புரை இது, பொதுவாக இது 
சகோதரனின்‌ விதவை மனைவியை மறுமணம்‌ புரிதலைக்‌ குறித்துப்‌ பேசுறெது. 
இந்தப்‌ பதம்‌ இலத்தீன்‌ வார்த்தையான லெவி, என்பதிலிருந்து வருகிறது, இதன்‌ 
பொருள்‌ “ஒரே குடும்பத்தில்‌ மணம்‌ முடித்த சகோதரன்‌” என்று பொருள்‌. 
சகோதரனின்‌ விதவை மனைவியை மணம்‌ முடித்தல்‌ பிரமாணத்தின்படி, 
ஒருவன்‌ குழந்தைகள்‌ இல்லாமல்‌ இறந்து போனால்‌, அவனுடைய விதவையை 
அவனுடைய சகோதரன்‌ மனைவியாக ஏற்றுக்‌ கொண்டு இறந்து போனவனின்‌ 
பெயரால்‌ குழந்தைகளை உருவாக்க வேண்டும்‌. 

பூர்வகாலத்து சமுதாயங்களில்‌ அநேகம்‌ பேர்‌ இந்த சகோதரனின்‌ 
விதவையை மறுமணம்‌ செய்கிற வழக்கத்தைக்‌ கைக்‌ கொண்டிருந்தனர்‌. 
இறந்து போன சகோதரனின்‌ பெயரை நிலை நிறுத்தவும்‌ அவனுக்கு 
சந்ததியை உருவாக்கி அவனுடைய ஆஸ்திகளை பாதுகாக்கவும்‌ செய்வதே 
அதன்‌ நோக்கம்‌. நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு 
முன்பே, முற்பிதாக்களின்‌ நாட்களில்‌ சகோதரனின்‌ விதவை மனைவியை மணம்‌ 
புரிதல்‌ முறை இருந்து வந்துள்ளது. இந்த வழக்கத்தின்‌ வினயமான எதிர்பார்ப்பு 
யூதாவின்‌ குமாரனாகிய ஓனான்‌ தனது இறந்துபோன சகோதரனுக்கு 
பிள்ளைகளை உருவாக்க மறுத்ததினால்‌ கொல்லப்பட்டான்‌ என்றெ 
உண்மையிலிருந்து காணுகிறது (ஆதியாகமம்‌ 38:8-10). சகோதரனின்‌ விதவையை 
மணமுடித்தல்‌ பிரமாணம்‌ மோசேயின்‌ மூலம்‌ செயலாக்கப்பட்டபோது அது 
மிகவும்‌ வினையமாக எடுத்துக்‌ கொள்ளப்பட்டது; அகைமீறுகிற எந்த செயலும்‌ 
குற்றமாகக்‌ கருதப்பட்டது (உபாகமம்‌ 25:7-10). 

வசனங்கள்‌ 25-27. சகோதரனின்‌ விதவை மனைவியை மணம்‌ முடித்தல்‌ 





120 


பிரமாணத்தை சுட்டிக்காட்டிய பின்‌, சதுசேயா்கள்‌ ஏழு சகோதரர்களை 
குறித்த ஒரு காட்சியை அறிமுகப்படுத்துகின்றனர்‌. குடும்பத்தின்‌ மூத்த மகன்‌ 
மணம்‌ முடிந்து எவ்விதக்‌ குழந்தை பாக்கியமும்‌ இல்லாமல்‌ இறந்து போனான்‌. 
சகோதரனின்‌ விதவையை மணமுடிக்கும்‌ பிரமாணத்தின்‌ படி, தனக்கு அடுத்த 
சகோதரனுக்கு மனைவியாகக்‌ தக்கதாக தன்‌ விதவையை விட்டுச்‌ சென்றான்‌. 
இப்படியாக மணமுடிக்கும்‌ வரை அந்த முறைமை பின்பற்றப்‌ பட்டது, 
கடைசியாக, அவளும்‌ இறந்தாள்‌. 

இந்த விஷயம்‌ இயேசுவுக்கு முன்பாக ஏதோ உண்மை நிகழ்ச்சிபோல முன்‌ 
வைக்கப்பட்டது. எப்படியிருப்பினும்‌ உயிர்த்தெழுதல்‌ என்பது சாத்தியமற்றது 
என்று காட்டும்படிக்கு இந்தக்‌ கதையை அவர்கள்‌ புனைந்திருக்க வேண்டும்‌. 
ஏழு புருஷர்களை இருமணம்‌ செய்திருந்தும்‌ ஒரு குழந்தையை கூட அவள்‌ 
பெறவில்லை என்பது வழக்கத்துக்கு மாறானது, ஒருவேளை அவள்‌ பிள்ளை 
பெறக்‌ கூடாதவளாயிருந்திருக்கலாம்‌. ஒருவேளை சதுசேயர்கள்‌ இந்தக்‌ 
கதையை தள்ளுபடியாகமத்திலிருந்து கண்டுபிடித்து கூறியிருக்கலாம்‌. 
தோபீத்து எனும்‌ புத்தகத்தில்‌, சாராள்‌ எனும்‌ ஒரு பெண்மணி ஏழு 
புருஷர்களை விவாகம்‌ பண்ணினாள்‌ என்று சொல்லப்படுகிறது. ஆகிலும்‌ அந்த 
ஏழுபேரும்‌ சகோதரர்கள்‌ என்பதாய்க்‌ கூறப்படவில்லை. ஒவ்வொருவருடைய 
விஷயத்திலும்‌, அவர்கள்‌ திருமணத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே, 
பிசாசினால்‌ புருஷன்‌ கொல்லப்பட்டான்‌. '* 

வசனம்‌ 28. சகோதரனின்‌ விதவை மனைவியை மணமுடித்தல்‌ 
பிரமாணத்தை சுட்டிக்காட்டி வழக்கத்துக்கு மாறான இந்த காட்சியை 
இயேசுவுக்கு முன்வைத்து சதுசேயா்கள்‌, ஆகையால்‌ உயிர்த்தெழுதலில்‌ 
அவ்வேழுபேரில்‌ எவனுக்கு அவள்‌ மானைவியாயிருப்பாள்‌? என்று 
கேட்டார்கள்‌. இதற்கு முந்தைய ஒரு நிகழ்வில்‌ சதுசேயார்கள்‌ பரிசேயரிடம்‌ 
இந்தப்‌ பிரச்சனையை எழுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தனர்‌.'” இந்த 
வித தூர்க்க வாதம்‌ பொருளற்ற முடிவில்‌ சென்று அடையும்‌ என்று காண்பித்து 
அது சரியானதல்ல என நிரூபிக்கப்பட்டிருந்தது. சதுசேயாகள்‌ தேவன்‌ 
மதியீனமான ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படி கொண்டு செல்லுகிற 
சூழ்நிலையை கட்டளையிட மாட்டார்‌ என்று நம்பினார்கள்‌. !6 

பூமியில்‌ இருப்பது போன்ற அமைப்பே உயிர்த்தெழுதலிலும்‌ 
தொடரும்‌ என்கிற தவறான கண்ணோட்டத்துடன்‌ சதுசேயர்களின்‌ கேள்வி 
அமைந்திருந்தது. அநேகம்‌ பெண்களை திருமணம்‌ செய்யும்‌ மனிதன்‌ 
அடுத்து வரும்‌ வாழ்க்கையிலும்‌ சாத்தியம்‌ என்ற ரீதியில்‌ யூதர்கள்‌ கருத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌, ஏனெனில்‌ பலதார மணம்‌ என்பது அவர்களுக்குள்‌ நன்கு 
அறியப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில்‌ இவ்வழக்கத்துக்கு உதாரணமாக பல 
சம்பவங்கள்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆயினும்‌ ஒரே வேளையில்‌ ஒரு ஸ்திரீ 











ஒன்றுக்கு மேற்பட்ட புருஷர்களை கொண்டிருப்பதை (பல கணவர்களுடன்‌ 
வாழ்வது) அவர்களால்‌ ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. சதுசேயர்களின்‌ 
அறியாமை குணம்‌ ஒரு ஸ்திரீ ஒருவருக்குப்‌ பின்‌ ஒருவராக மணமுடிக்கிற ஏழு 
புருஷர்களின்‌ காட்சி, மிக உயர்வான விஷயமாக மிகைப்படுத்தப்பட்டது. 
வசனம்‌ 29. அதற்கு பதிலளித்த இயேசு, இந்த தலைவர்களின்‌ தவறான 
புரிந்து கொள்ளுதலை அல்லது “தவறில்‌ இருப்பதை” குறிப்பிட்டார்‌ (NIV). 
இங்கே பயன்படுத்தப்‌ பட்டுள்ள கிரேக்க வினைச்சொல்‌ றிய என்பது 


121 


“வழிதவறிப்போதல்‌” அல்லது “தவறாக வழிநடத்தப்படுதலை” 
பொருள்படுத்துகிறது. 18:12ல்‌ இப்பதம்‌ சிதறிப்போன ஆடுகள்‌ பற்றி சொல்‌ 
லப்படுறெது. பிறகு கர்த்தர்‌ இரண்டு குற்றச்‌ சாட்டுக்களை அவர்களுக்கெதிராகக்‌ 
குறிப்பிட்டார்‌. முதலாவதாக, அவர்கள்‌ வேதவாக்கியங்களை அறியவில்லை. 
இந்தக்‌ கருத்து வசனங்கள்‌ 31, 32ல்‌ விளக்கமாக குறிப்பிடப்படுகிறது. பிறகு 
தேவனுடைய வல்லமையை அவர்கள்‌ அறியவில்லை என்று சொன்னார்‌. 
இந்தக்‌ குற்றச்‌ சாட்டுக்கு பதில்‌ வசனம்‌ 30ல்‌ விவரிக்கப்படுறெது. 

வசனம்‌ 30. ஜனங்களை மாற்றும்‌ வல்லமை தேவனிடத்தில்‌ மட்டுமே 
இருப்பதாக இயேசு விவரித்தார்‌: உயிர்த்தெழுதலில்‌ கொள்வனையும்‌ 
கொடுப்பனையும்‌ இல்லை, அவர்கள்‌ பரலோகத்தில்‌ தேவதூதர்களைப்‌ போல்‌ 
இருப்பார்கள்‌. விவாகம்‌ என்பதன்‌ இரு வித தோற்றம்‌ விவரிக்கப்படுகிறது: 
“விவாகம்‌” செய்தல்‌ என்பது அவன்‌ சம்பந்தப்பட்டது, அவன்‌ தனக்கென 
ஒரு மனைவியை அடைந்து கொள்வது, அதே வேளையில்‌ “விவாகம்‌ செய்து 
கொடுத்தல்‌” என்பது ஸ்திரீயை சம்பந்தப்படுத்துகிறது, அவள்‌ தன்‌ தகப்பனால்‌ 
ஒருவனுக்கு தாரை வார்க்கப்படுதலைக்‌ குறிக்கிறது. இயேசு இந்த பூமிக்குரிய 
சட்டங்களெல்லாம்‌ உன்னதங்களில்‌ பரலோக ரீதியான காரியங்களுக்குப்‌ 
பொருந்தாது என்று காட்டினார்‌. வருகின்ற உலகில்‌, ஜனங்கள்‌ 
தேவதூதார்களைப்‌ பேன்‌ (47122/08) இருப்பார்கள்‌ ஆனால்‌ தேவதூதர்கள்‌ ஆச 
மாட்டார்கள்‌!” அவர்களின்‌ ஆவிக்குரிய இயல்பினால்‌, அவர்கள்‌ விவாகம்‌ 
பண்ணவோ பிள்ளைகளைப்‌ பெறவோ செயல்படுவதில்லை. 

ஒப்பான சிந்தனைகள்‌ திருமறைக்குப்‌ புறம்பே யூத இலக்கியங்களில்‌ 
காணப்படுறெது. உதாரணமாக, தால்முத்தில்‌ சொல்லப்படுகிறதாவது, 


[எதிர்‌ வரும்‌ உலகம்‌ இந்த உலகத்தைப்‌ போல்‌ இராது.] எதிர்‌ வரும்‌ 
உலகில்‌ புசித்தலோ குடித்தலோ இனப்‌ பெருக்கமோ வியாபாரமோ, 
பொறாமையோ பகையோ போட்டியோ இராது, ஆனால்‌ நீதிமான்கள்‌ 
கங்கள்‌ தலைகளில்‌ கிரீடம்‌ அணிந்து தெய்வீகப்‌ பிரசன்னத்தின்‌ 
பிரகாசத்தில்‌ பந்தியிருப்பார்கள்‌. 8 


புதிய ஏற்பாட்டில்‌ பிற வசனப்பகுதிகள்‌ உயிர்த்தெழுந்த சரீரமும்‌ எதிர்கால 
நிலைமையும்‌ இப்பொழுது இருப்பதிலிருந்து வித்தியாசப்‌ பட்டிருக்கும்‌ என்று 
உறுதி செய்கின்றன (1 கொரிந்தியர்‌ 15:35-58; 1 யோவான்‌ 3:2). 

வசனங்கள்‌ 31, 32. உயிர்த்தெழுதலில்‌ ஜனங்களை மாற்ற தேவனுக்கு 
வல்லமையுண்டென்று சொல்லிய பின்‌, சதுசேயர்களின்‌ வேத வாக்கியங்களைக்‌ 
குறித்த அறியாமையைக்‌ குறிப்பிடத்‌ திரும்புறொர்‌ (22:29). ரபீமார்களின்‌ 
நடையிலேயே, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மேற்கோளைக்‌ காட்டி, நீங்கள்‌ 
வாசிக்கவில்லயா ... 2 என்று கேட்டார்‌ (காண்க 12:3, 4ன்‌ விளக்கவுறை). 
அதில்‌ பேசப்பட்ட வசனத்தையும்‌ சொல்லி ... தேவனால்‌ உரைக்கப்பட்டது 

என்றார்‌. இயேசு இந்த வசனங்கள்‌ “மோசேயின்‌ ஆகமத்தில்‌” 
சொல்லியிருப்பதாகவும்‌ குறிப்பாக எரிகிற முட்செடியின்‌ நடுவிலிருந்து 
பேசினவைகளைக்‌ குறிப்பிடுறொர்‌ (மாற்கு 12:26). 

சதுசேயர்களின்‌ குறிக்கோள்‌ உயிர்த்தெழுதல்‌ இல்லை என்று 
நிரூபிப்பதுதான்‌ என்பதை இயேசு அறிந்தபடியால்‌, அவர்கள்‌ கனம்‌ பண்ணின 
முற்பிதாக்களின்‌ பெயர்களையும்‌ அவர்கள்‌ மதித்த வசனங்களையும்‌ 


122 


மேற்கோள்‌ காட்டி இப்படி உயிர்த்தெழுதல்‌ உண்டு என நிரூபித்தார்‌. 
அவர்‌ தெளிவாய்க்காண முடியாத சில வசனப்பகுஇகளைக்‌ குறிப்பிடாமல்‌, 
ஒவ்வொருவருக்கும்‌ நன்கு பரிச்சயமான வசனப்பகுதிகளையே அவர்‌ 
பயன்படுத்தினார்‌, தேவனுடைய அடையாளத்தை அவர்தாமே குறிப்பிட்ட 
ரீதியில்‌ யாத்திராகமம்‌ 3:6 லிருந்து சுட்டிக்காட்டுகிறார்‌: நான்‌ ஆபிரகாமின்‌ 
தேவனும்‌, ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ தேவனுமாயிருக்கிறேன்‌. 
இயேசு ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர்‌ இன்னமும்‌ ஜீவிக்றெனர்‌ 
ஏனெனில்‌ தேவன்‌ அவர்கள்‌ தேவனாகவே இருந்தார்‌ என்று பேசினார்‌ 
(காண்க 8:11; லூக்கா 13:28; 16:22-31; யோவான்‌ 8:56). முடிக்கையில்‌, அவர்‌ 
மரித்தோருக்கு தேவனாயிராமல்‌ ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார்‌ 
என்றார்‌. 

பழைய ஏற்பாட்டில்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய உபதேசம்‌ 
பிரதானமாயிருக்கவில்லை என்றாலும்‌ அநேகம்‌ வசனப்‌ பகுதிகள்‌ 
போதிக்கிறது - அல்லது குறிப்பால்‌ உணர்த்துகிறது - என்பதுதான்‌ உண்மை.” 
அகிலும்‌, நியாயப்பிரமாணத்தில்‌ அது வீவமாகட! போதிக்கப்படவில்லை. 
சதுசேயர்கள்‌ பஞ்சாகமத்தை மட்டுமே அதிகாரம்‌ பெற்றவையாக எண்ணிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, இயேசு அந்தக்‌ கருத்தை வலியுறுத்துறெ எல்லாரும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடிய வசனத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. பின்னதாக. 
தால்முத்தில்‌, அதே அணுகு முறையில்‌ “சமய பிரிவுணர்ச்சியாளர்கள்‌” என்று 
அழைக்கப்பட்டவர்களுக்கு, இதிலே சதுசேயர்களும்‌ உயிர்த்தெழுதலை 
மறுதலிக்றெ பிறருக்கும்‌ அதே பதில்‌ அளிக்கப்படுகிறது. “உயிர்த்தெழுதல்‌ எனும்‌ 
கோட்பாடு பஞ்சாகமத்திலிருந்து எப்படி தோன்றியது?” என்று கேட்கப்படும்‌ 
கேள்விக்கு, ரபீமார்கள்‌ அநேக வசனப்‌ பகுதிகளைப்‌ பயன்படுத்திப்‌ 
போதித்தனர்‌ (யாத்திராகமம்‌ 6:4; எண்ணாகமம்‌ 18:28; உபாகமம்‌ 4:4; 11:21; 
31:16), ஆதலும்‌ இயேசுவால்‌ கோடிட்டுக்‌ காட்டப்பட்ட வசனத்தைப்‌ போல 
அவர்கள்‌ குறிப்பிட்ட எதுவும்‌ அவர்களை உணர்த்துவிக்கவில்லை.?! 

வசனம்‌ 33. இயேசுவின்‌ பதிலைக்‌ கேட்ட கூட்டம்‌, ... அவருடைய 














போதனையைக்‌ குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌ (காண்க 22:22, 46). 
லூக்கா 20:39, 40ல்‌, “வேதபாரகரில்‌ சிலர்‌ போதகரே, நன்றாய்ச்‌ சொன்னீர்‌ 
என்றார்கள்‌, அதன்‌ பின்பு அவர்கள்‌ அவரிடத்தில்‌ வேறொன்றுங்‌ கேட்கத்‌ 
துணியவில்லை.” ” 


பிரதான கற்பனையைக்‌ குறித்த கேள்வி (22:34-40) 


4 அவர்‌ சதுசேயரை வாயடைத்தார்‌ என்று பரிசேயர்‌ கேள்விப்பட்டு, 
அவரிடத்தில்‌ கூடிவந்தார்கள்‌. 

2 அவர்களில்‌ நியாயசாஸ்திரி ஒருவன்‌ அவரை சோதிக்கும்படி, 

போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்தக்‌ கற்பனை பிரதானமானது? 
என்று கேட்டான்‌. இயேசு அவனை நோக்கி: 

உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு இருதயத்தோடும்‌ உன்‌ 
முழு ஆத்துமாவோடும்‌ உன்‌ முழுமனதோடும்‌ அன்புகூருவாயாக; 

28இது முதலாம்‌ பிரதான கற்பனை. 

இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம்‌ கற்பனை என்னவென்றால்‌, 


123 


உன்னிடத்தில்‌ நீ அன்புகூருவது போலப்‌ பிறனிடத்திலும்‌ அன்புகூருவாயாக 
என்பதே. 

“இவ்விரண்டு கற்பனைகளிலும்‌ நியாயப்பிரமாணம்‌ முழுமையும்‌ 
தீர்க்கதரிசனங்களும்‌ அடங்கியிருக்கிறது என்றார்‌. 


வசனம்‌ 34. பரிசேயரின்‌ சீஷர்களும்‌ ஏரோதியரும்‌, இயேசுவை 
பேச்சிலே அகப்படுத்தும்படி அனுப்பப்பட்டார்கள்‌, ஆனால்‌ அந்த 
மனிதர்கள்‌ தோல்வியைக்‌ கண்டார்கள்‌ (22:15, 16, 22). சதுசேயார்களும்‌ அவரை 
அவமானப்படுத்தும்படி தங்களுடைய இயன்ற அளவு பிரயாசத்தை எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌, ஆகிலும்‌ அவர்களும்‌ வெற்றிபெறவில்லை (22:23, 33). தமது 
ஞானமான மறுமொழியால்‌, அவர்கள்‌ வாயை அவர்‌ அடைத்தார்‌. “வாயை 





அடைத்தார்‌” எனும்‌ வார்த்தை (ஓ/ப்௦௦), “பேசாமலிருக்கச்‌ செய்தல்‌” என்று 
வசனம்‌ 12ல்‌ குறிப்பிடுவது போன்றது, நேரடிப்பொருளில்‌ சொன்னால்‌ 
“வாய்ப்பூட்டு போடுதல்‌.” பரிசேயர்‌ இதைக்‌ கேள்விப்பட்டபோது, 
இயேசுவுக்கு எதிராய்‌ சதி ஆலோசனை பண்ணும்படி அவர்கள்‌ கூடினார்கள்‌. 
வசனம்‌ 35. இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படி முயற்சித்த பரிசேயரும்‌ 
தோல்வியடைந்தனர்‌. அவர்களுடைய தோல்வி பகுதியானது மட்டுமே, 
ஏனெனில்‌ அவர்கள்‌ சார்பாக அந்த ஒரு மனுஷன்‌ அனுப்பப்படுறொன்‌. 
கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளிலும்‌, இவனுடைய கேள்வி மிகவும்‌ 
நேர்மையானதாக இருந்தது. மத்தேயு அவனை நியாய சாஸ்திரிகளில்‌ ஒருவன்‌ 
(7071/404) என்று அடையாளப்படுத்துறொர்‌. இந்த பின்பகுதி (நியாயசாஸ்திரி) 
எனும்பதம்‌ அநேக பஇவேடுகளில்‌ விடப்பட்டுள்ளது. நகல்‌ எடுத்தவர்‌ லூக்கா 
10:22 லிருந்து இதை எடுத்து எழுதியிருக்கலாம்‌ என்று சிலரால்‌ நம்பப்படுகிறது 
- இதில்‌ இதே போன்ற, ஆனால்‌ வித்தியாசமான கதை சொல்லப்படுகிறது.” யூத 
வசனப்‌ பகுதியில்‌, “நியாய சாஸ்திரி” எனும்‌ பதம்‌ மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 
நன்கு கற்று தேர்ச்சி பெற்ற சிறப்பறிவு பெற்றவன்‌, “தோரா பஞ்சாகம 
வல்லுனன்‌” (ஏுலாாஎீ்ய5). என்று குறிப்பிடப்பட்டது. மாற்கு அவனை 
இன்னொரு பொருளில்‌ “வேதபாரகன்‌” (வேத நூல்களிலுள்ள வாசகங்களை 
கனப்படுத்துபவன்‌) என குறிப்பிட்டு சுயமாய்‌ அவன்‌ அந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்டதாகக்‌ காட்டுகிறார்‌ (மாற்கு 12:28). நியாயப்பிரமாணத்தை 
பெயர்த்தெழுதலும்‌, வாய்மொழிப்‌ பிரமாணத்துடன்‌ அவைகளை ஒப்பிடுவதும்‌ 
தான்‌ வேதபாரகரின்‌ பணியாக இருந்தது (2:4ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 
வசனம்‌ 36. இயேசுவை சோதிக்கும்படி, வேதபாரகன்‌ கேட்ட கேள்வி, 





போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்தக்‌ கற்பனை பிரதானமானது? யூத 
மத வல்லுனர்களுக்குள்‌ அடிக்கடி தர்க்கிக்கப்பட்ட கேள்வி இது. அவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தை ஒரு பொதுவான வாக்கியத்தாலோ அல்லது ஒரு 
கட்டளையாகவோ சுருக்கிப்‌ பார்க்க விரும்பினர்‌. தால்முத்தில்‌, இதற்கு 
ஒப்பான ஒரு கேள்வி காணப்படுகிறது: “எந்த சுருக்கமான வசனப்‌ பகுதியின்‌ 





மேல்‌ தோரா பஞ்சாகமம்‌ முழுவதுமான கருத்துக்கள்‌ சார்ந்திருக்கின்றன?””? 
அதற்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள பதில்‌ நீதிமொழிகள்‌ 3:6 லிருந்து 
கொடுக்கப்பட்டுள்ளது: “உன்‌ வழிகளிலெல்லாம்‌ அவரை நினைத்துக்கொள்‌; 
அப்பொழுது அவர்‌ உன்‌ பாதைகளைச்‌ செவ்வைப்படுத்துவார்‌.” இந்தப்‌ பதில்‌ 
தோராவிலிருந்து (பஞ்சாகமத்திலிருந்து) வரவில்லை என்பது ஆர்வமளிக்கும்‌ 


1.24 


ஒரு வார்த்தை, மாறாக நீதிமொழிகளிலிருந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 

ரபீ சிம்லாய்‌ மோசே நியாயப்பிரமாணத்தில்‌ 613 கட்டளைகளைப்‌ 
பெற்றிருந்தார்‌ என்று போதித்தார்‌. ஆகிலும்‌, தாவீது இதை பதினோரு 
கட்டளைகளாக சுருக்கினார்‌ (சங்கதம்‌ 15), அதை ஏசாயா ஆறாகவும்‌ (ஏசாயா 
33:15), மீகா மூன்றாகவும்‌ (மீகா 6:8), மீண்டும்‌ ஏசாயா இரண்டாகவும்‌ (ஏசாயா 
26:1), ஆமோஸ்‌ ஒன்றாகவும்‌ (ஆமோஸ்‌ 5:4), ஆபகூக்‌ ஒன்றாகவும்‌ (ஆபகூக்‌ 
2:4) இவைகள்‌ சுருக்கப்பட்டன.2* 





வசனங்கள்‌ 37, 38. வேதபாரகருக்கு இயேசு பதிலளித்து, உன்‌ 
தேவனாயெ கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு இருதயத்தோடும்‌ உன்‌ 
ஆத்துமாவோடும்‌ உன்‌ முழுமனதோடும்‌ அன்புகூருவாயாக; என்றார்‌. 
இந்த மேற்கோள்‌ வசனம்‌ உபாகமம்‌ 6:5 லிருந்து எடுக்கப்பட்டது. எபிரெய 
வசனப்பகுதியில்‌ மூன்று வார்த்தைகளான “இருதயம்‌,” “ஆத்துமா,” 
மற்றும்‌ “பலம்‌” உள்ளடக்கப்பட்டுள்ளது. மத்தேயுவின்‌ குறிப்பில்‌ “மனது” 
சேர்க்கப்பட்டுள்ளது, ஆனால்‌ “பலம்‌” விட்டுவிடப்பட்டிருக்றெது. மாற்கு 
மற்றும்‌ லூக்காவில்‌ இவ்வசனங்கள்‌ குறிப்பிடப்படும்‌ போது, அவைகள்‌ 
நான்கு காரியங்களைக்‌ கொண்டுள்ளன. “இருதயம்‌,” “ஆத்துமா,” “மனம்‌,” 
மற்றும்‌ “பெலம்‌” சேர்க்கப்பட்டுள்ளது (மாற்கு 12:30; லூக்கா 10:27). சுவிசேஷ 
தொகுப்பில்‌ (நான்கு சுவிசேஷங்களில்‌) காணும்‌ வித்தியாசம்‌ செப்துவஜிந்த்‌ 
எனும்‌ எபிரெய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட 
திருமறையைப்பயன்படுத்தியிருந்ததால்‌ வந்திருக்கலாம்‌. சில கிரேக்க 
மொழிபெயர்ப்புப்‌ பிரதிகள்‌ “இருதயம்‌” (/) என்பதற்கு “மனம்‌” 
(dianoia) என்ற எபிரெய பதத்தைப்‌ பயன்படுத்துகிறது. 

இந்த பிரதானமானதும்‌ பெரிதானதுமான கட்டளை ஷேமா எனும்‌ 





பதத்தைத்‌ தொடர்ந்து வருகிறது. ஷேமாவை குறிக்கும்‌ சரியான வசனம்‌ 
உபாகமம்‌ 64, பிரதான கட்டளை உபாகமம்‌ 6:5ல்‌ காணப்படுகிறது. 
விரிவாக்கப்படி, மற்ற வசனங்கள்‌ எண்ணாகமம்‌ 15:37-41, ஷேமாவோடு 
இணைந்து பேசப்படுகிறது (மேலும்‌ காண்க உபாகமம்‌ 11:13-21). “ஷேமா” 
எனும்‌ பெயர்‌ ஜெபத்தின்‌ துவக்கத்தில்‌ சொல்லப்படும்‌ வார்த்தையிலிருந்து 
வந்த சொல்‌, 5hவா' வின்‌ பொருள்‌ “கேளுங்கள்‌” (உபாகமம்‌ 6:4). மாற்கு 
குறிப்பிடுகிறபடி, இயேசுவும்‌ தமது மறுமொழியில்‌: “இஸ்ரவேலே கேள்‌! 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே கர்த்தர்‌” (மாற்கு 12:29), என்றார்‌. 
வசனம்‌ 39. இயேசு, பிரதானக்‌ கட்டளைக்‌ குறித்த கேள்விக்குப்‌ பதில்‌ 
அளித்தபின்‌ (22:36), தொடர்ந்து, “இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம்‌ 
கட்டளை என்னவென்றால்‌, உன்னிடத்தில்‌ அன்புகூருவதுபோல 
பிறனிடத்திலும்‌ அன்புகூருவாயாக என்பதே”? (காண்க 5:48; 19:19: 
ரோமர்‌ 13:9, 10; கலாத்தியர்‌ 5:14; யாக்கோபு 2:8; 1 யோவான்‌ 4:21). இந்த 
வசனம்‌ லேவியராகமம்‌ 19:18ன்‌ செப்துவஜிந்த்திலிருந்து மேற்கோளாகக்‌ 
காட்டப்பட்டது. இயேசுவுக்கு முன்னும்‌ பின்னும்‌ இருந்த மற்ற யூதமத 
போதகர்கள்‌ ஒருவருடைய அயலானை நடத்த வேண்டிய முறையான செயலை 
வலியுறுத்தினார்கள்‌. ரபீ ஹில்லல்‌ என்பவர்‌ பொன்விதியை எதிர்மறையில்‌ 
சுருக்கமான பிரமாணமாகச்‌ சொன்னார்‌: “உங்களுக்கு வெறுக்கத்தக்கது 
எதுவோ, அதை உங்களுடைய அயலானுக்கு செய்யாதிருப்பிர்களாக. 26 டீ 
அகிபா “உங்களைப்‌ போல உங்கள்‌ அயலார்களையும்‌ சிநேகிப்பீர்களாக” 


125 


என்பதுதான்‌ “தோராவின்‌ பிரதான உபதேசம்‌””” என்றார்‌. இத்துடன்‌ 
தொடர்புடையதாக லூக்கா கூறும்‌ வசனப்பகுதியில்‌, “பிறன்‌” (அயலான்‌) 
என்பதை இயேசு விளக்கமளிக்கையில்‌ தேவையுடைய எந்த ஒருவரும்‌ 
உதவிசெய்யும்‌ இராணியுள்ளவருக்கு பிறன்தான்‌ என்றார்‌ லூக்கா 10:29-37). 

வசனம்‌ 40. இயேசு முடிவுரையாக, இவ்விரண்டு கற்பனைகளிலும்‌ 
நியாயப்பிரமாணம்‌ முழுமையும்‌ தீர்க்கதரிசனங்களும்‌ அடங்கியிருக்கிறது 
என்றார்‌. பத்து கட்டளைகளில்‌ முதல்‌ நான்கு கட்டளைகளை அன்பின்‌ 
தேவன்‌ நிறைவேற்றுகிறார்‌. ஆனால்‌ பிறரை ஒருவர்‌ நேசிப்பது என்பது 
மீதமுள்ள ஆறுகட்டளையும்‌ திருப்தி செய்கிறது என்று சொல்லப்படுகிறது 
(யாத்திராகமம்‌ 20:1-17; உபாகமம்‌ 5:6-21). இது உண்மையானதாகையால்‌, 
இயேசு இன்னும்‌ அதிகமாக சொன்னார்‌. இதிலே “முழு நியாயப்பிரமாணமும்‌ 
தர்க்ககரிசனங்களும்‌”” எபிரெய திருமறைக்கு முழுமையாய்‌ முன்‌ நிற்கிறது. 
“அடங்கியிருக்றெது” எனும்‌ வார்த்தை (சாளரம்‌) என்பது (சார்ந்திருத்தல்‌) 
“தொங்கிக்‌ கொண்டிருந்தலையும்‌” பொருள்படுத்தக்‌ கூடும்‌ (8157). “ஒரு கதவு 
அதன்‌ நிலைக்காலின்‌ கீல்‌ ஆதாரத்தில்‌ தொங்கிக்‌ கொண்டிருப்பது போல, 
[பழைய ஏற்பாடு] முழுவதும்‌ இந்த இரண்டு கட்டளை[களில்‌] தொங்கிக்‌ 
கொண்டுள்ளது. ”28 

அந்த வேதபாரகன்‌ முழு இருதயத்தோடும்‌ இயேசுவின்‌ பதிலை ஒப்புக்‌ 
கொண்ட படியால்‌, மிகப்‌ பெரிய புரிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்தினான்‌ 
(மாற்கு 12:32, 33). அவனுடைய விஷயத்தில்‌ இயேசு மிகவும்‌ உள்ளத்தில்‌ 
நெகிழ்ந்து, “நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குத்‌ தாரமானவனல்ல” என்றார்‌ 
(மாற்கு 12:34). 


மேசியாவைக்‌ குறித்த கேள்வி (22:41-46) 


4 ரிசேயர்‌ கூடியிருக்கையில்‌, இயேசு அவர்களை நோக்க; 

*திறிஸ்துவைக்‌ குறித்து நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌, அவர்‌ யாருடைய 
குமாரன்‌? என்று கேட்டார்‌. அவர்‌ தாவீதின்‌ குமாரன்‌ என்றார்கள்‌. 

“அதற்கு அவர்‌, அப்படியானால்‌, தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை 
ஆண்டவர்‌, என்று சொல்லியிருக்றெது எப்படி? 

“நான்‌ உம்முடைய சத்துருக்களை உமக்குப்‌ பாதபடியாக்கிப்‌ 
போடும்வரைக்கும்‌, நீர்‌ என்னுடைய வலது பாரிசத்தில்‌ உட்காருமென்று 
கர்த்தர்‌ என்‌ ஆண்ட ரோடே சொன்னார்‌ என்று சொல்லியிருக்கிறானே. 

“தாவீது அவரை ஆண்டவர்‌ என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர்‌ 
குமாரனாயிருப்பது எப்படி? என்றார்‌. 

“அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும்‌ அவருக்கு ஒரு வார்த்தையும்‌ 
சொல்லக்‌ கூடாதிருந்தது. அன்றுமுதல்‌ ஒருவனும்‌ அவரிடத்தில்‌ கேள்வி 
கேட்க துணியவில்லை. 


வசனம்‌ 41. அன்று காலையில்‌ நேரத்திலேயே இயேசு தமது போதனையைத்‌ 
தொடங்கியிருந்தார்‌ (21:23). அவருடைய பகைஞர்கள்‌ நியாயப்பிரமாணத்தை 
அவர்‌ மீறினதாகவோ அல்லது ரோம அரசின்‌ சட்டங்களுக்கு முரணாக 
இருக்கிறார்‌ என காட்டும்படியோ மூன்று கேள்விகளை ஒழுங்கு 


126 


செய்திருந்தனர்‌ (22:15-40). மூன்று கேள்விகளையும்‌ எவ்வித கண்டனமும்‌ 
தெரிவிக்காமலேயே அவர்‌ பதில்‌ அளித்தார்‌. அவர்களுடைய கேள்விகளுக்குப்‌ 
பதிலளித்த ஆண்டவர்‌, தாமே ஒரு கேள்வியைக்‌ கேட்டார்‌. அடுத்த 
நடவடிக்கையாக அவருக்கு எதிராக என்ன செய்யலாம்‌ என்று சதி ஆலோசனை 
பண்ணின, தமக்கு அருகில்‌ கூடிவந்திருந்த பரிசேயர்கள்‌ பக்கமாய்‌ தமது 
கேள்வியைத்‌ திருப்பினார்‌ (22:34). மாற்கு 12:35 ன்படி இயேசு அந்த 
கேள்வியைக்‌ கேட்டபோது அவர்‌ இன்னமும்‌ தேவாலயத்திலேயே இருந்தார்‌ 
என்பதை உறுதிப்படுத்துறெது. 

வசனம்‌ 42. “என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள்‌?” என்று இயேசு 
கேட்கவில்லை. ஆரம்பத்தில்‌, இந்தக்‌ கேள்வி “கிறிஸ்து ஜீவனுள்ள 
தேவனுடைய குமாரன்‌” என்று பேதுருவை அறிக்கையிட வைத்தது 
(16:15, 16). மாறாக, தமது அடையாளத்தைக்‌ குறித்து விவாதிக்க ஏதுவாக 
மறைமுக அணுகுமுறையை இயேசு பயன்படுத்தினார்‌. அவர்‌, கிறிஸ்துவைக்‌ 
குறித்து நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌, அவர்‌ யாருடைய குமாரன்‌? என்று 
கேட்டார்‌, “நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌?” என்று கேட்டு பிற இடங்களிலே 
அவரைப்பின்பற்றியவர்களின்‌ சிந்தனைகளைத்‌ தூண்டினார்‌ (17:25; 18:12; 
21:28). இந்த நிகழ்ச்சியில்‌, மேசியாவின்‌ வம்சாவளியைக்‌ குறித்து புதிர்‌ எழுப்பி 
அவர்களைக்‌ கேட்டார்‌. 

இந்த மனுஷர்கள்‌ சரியான பதிலை அவருக்குச்‌ சொல்லி, தாவீதின்‌ 
குமாரன்‌ என்றனர்‌. இயேசு வேண்டுமென்றே இந்தப்‌ பதிலுக்கு அவர்களை 
இட்டுச்‌ சென்றார்‌. இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான்‌, ஞாயிற்றுக்கிழமை, 
அவர்‌ கழுதையின்‌ மேல்‌ ஏறி எருசலேமுக்குள்‌ வெற்றிகரமாகப்‌ பிரவேசித்தார்‌. 
அந்த நேரத்தில்‌, அவர்‌ “தாவீதின்‌ குமாரன்‌” என்று துதிக்கப்பட்டார்‌ 
(21:9). திங்கட்கிழமை, பிரதான  ஆசாரியர்களும்‌ வேதபாரகரும்‌ 
பிள்ளைகள்‌ ஆர்ப்பரித்து இயேசுவைக்‌ கனப்படுத்தி “தாவீதின்‌ குமரானுக்கு 
ஓசன்னா” என்று சொன்னதால்‌ எரிச்சலடைந்தார்கள்‌ (21:15, 16. 
“தாவீதின்‌ குமாரன்‌” என்பது பழைய ஏற்பாட்டின்‌ வாக்குத்தத்தங்களின்படி 
மேசியாத்துவப்பட்டமாக அதன்‌ நிறைவேறுதலை பிரதிபலித்தது (1:1; 9:27; 
12:23 ஆகியவற்றின்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 

வசனம்‌ 43. இயேசு இரண்டாவதாக ஒரு கேள்வியை எழுப்பினார்‌: 








அப்படியானால்‌, தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர்‌, என்று 
சொல்லியிருக்கிறது எப்படி? அவர்கள்‌ அறிந்திருந்ததிலே (கிறிஸ்து தாவீதின்‌ 
குமாரன்‌ என்று) துவங்கினார்‌, அவர்கள்‌ அறியாமல்‌ இருப்பதாயெ (கிறிஸ்து 
தாவீதின்‌ ஆண்டவர்‌), என்பதிலே கேட்டு முடிக்கிறார்‌, “முன்பு தம்மை 
தாவீதின்‌ குமாரன்‌ என்று போற்றினவர்களின்‌ வாய்களை அடைக்கும்படி 
அழைக்கப்பட்டார்‌, ஆனால்‌,” என்று குறிப்பிட்ட லூவிஸ்‌, “அந்தப்பட்டம்‌ 
இப்பொழுது மிகவும்‌ அற்பமானது என்று தர்க்கிக்கிறார்‌” என்றார்‌.?? அநேக 
சங்கதங்களை எழுதின தாவீது, பரிசுத்த ஆவியினால்‌ ஏவப்பட்டார்‌, என்று 
இயேசு குறிப்பிட்டார்‌ (காண்க 2 சாமுவேல்‌ 23:2; நடபடிகள்‌ 1:16; 2:30; 
2 பேதுரு 1:21). 110ம்‌ சங்கீதத்தின்‌ மேல்‌ துவக்கத்தில்‌ மூலப்‌ பிரதி எழுதப்பட்டு 
அநேக ஆண்டுகளுக்குப்‌ பிறகு அதன்‌ வாசகம்‌ “தாவீதின்‌ சங்கதம்‌” என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 

வசனம்‌ 44. மேற்கோள்‌ காட்டப்பட்ட வசனம்‌ சங்கீதம்‌ 110:1ல்‌ 





127 


சொல்லப்பட்டது, செப்துவஜிந்த்‌ எனும்‌ எபிரெயுவிலிருந்து கிரேக்க மொழிக்கு 
மொழிபெயர்க்கப்பட்ட பிரதிகளுக்கு அருகாமையில்‌ உள்ளது, (1.%%) அதன்‌ 
வாசகம்‌: 





கர்த்தர்‌ என்‌ ஆண்டவரை நோக்கி, 
நான்‌ உம்முடைய சத்துருக்களைப்‌ பாதபடியாக்கிப்போடும்‌ வரைக்கும்‌, 


நீர்‌ என்னுடைய வலது பாரிசத்தில்‌ உட்காரும்‌ என்றார்‌. 


இந்த முக்கியத்துவம்‌ வாய்ந்த வசனப்பகுதி புதிய ஏற்பாட்டில்‌ அநேக 
நேரங்களில்‌ மேற்கோளாக குறிப்பிடப்பட்டேோ அல்லது மறைமுகமாக 
சுட்டிக்‌ காட்டப்பட்டோ பேசப்பட்டுள்ளது.”? எபிரெய மொழியில்‌, முதலில்‌ 
குறிப்பிடப்படும்‌ “கர்த்தர்‌” என்பதற்கும்‌ (YHWH, தேவனுடைய சரியான 





நாமம்‌) இண்டாவதாகக்‌ குறிப்பிடப்படும்‌ “ஆண்டவர்‌” (48௦10). என்பதற்கும்‌ 
இடையே வித்தியாசம்‌ காட்டப்பட்டுள்ளது. இந்த வசனப்பகுதி இயேசு 
பிதாவின்‌ வலது பாரிசத்தில்‌ உட்கார்ந்திருக்கிற காட்சி முன்னுரைக்கப்பட்டது. 
ராஜாவின்‌ சத்துருக்களை அவருடைய பாதப்படியாக்கிப்‌ போடுவது, அவர்கள்‌ 
அவருக்கு கீழ்ப்படிதலை அடையாளப்படுத்துகிறது. 

எபிரெய வசனப்பகுதியில்‌: “1400150001 - பாதம்‌ வைக்கும்‌ மனை என்பது 
வசனத்தின்‌ கடைசியில்‌ சொல்லப்படுகிறது: “உம்முடைய சத்துருக்களைப்‌ 
பாரதம்‌ வைக்கும்‌ மனையாக்கும்‌ வரைக்கும்‌” என்று சொல்லப்படுகிறது 
(வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). புதை பொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ தங்கள்‌ 
கண்டுபிடிப்புகளில்‌ பழங்கால ராஜாக்களின்‌ சிங்காசனத்தில்‌ அவர்கள்‌ பாதம்‌ 
வைக்கும்‌ இடங்களில்‌ தங்களின்‌ சத்துருக்களின்‌ உருவங்களை (பெரும்பாலும்‌ 
நெடுஞ்சான்‌ கிடையாக பணிந்து கொள்ளும்‌ வகையில்‌) செதுக்கப்பட்ட 
சிற்பங்களை பொறித்திருப்பதைக்‌ கண்டெடுத்திருக்கிறார்கள்‌.”' 

வசனம்‌ 45. இயேசு இன்னுமொரு கேள்வியோடு நிறைவு செய்கிறார்‌: 
தாவீது அவரை ஆண்டவரே, என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர்‌ 
குமாரனாயிருப்பது எப்படி? மேசியா தாவீதின்‌ குமாரனாயிருந்தால்‌, பிறகு 
தாவீது அவரை ஏன்‌ ஏவப்பட்டு “ஆண்டவரே” என்று சொல்ல வேண்டும்‌? 
என்னே ஒரு சிக்கலான கேள்வி! ஒரு முற்பிதா, எப்பொழுதாலகலும்‌, 
தன்‌ பின்‌ சந்ததியை “ஆண்டவன்‌” என்றழைப்பது அபூர்வமானது. 
மேசியா தாவீதின்‌ வம்ஸா வழியில்‌ (சந்ததியில்‌) பிறந்திருந்தும்‌ தனக்கு 
மேலானவராக அவர்‌ இருப்பது எப்படி? மேசியா “ஆண்டவராகவும்‌,” 
“தாவீதின்‌ குமாரனுமாயிருப்பதற்கான” ஒரே வழி, அவர்‌ மாம்சத்தில்‌ 
பிறப்பதற்கு முன்பாகவே அவர்‌ கொண்டிருந்த தெய்வீகத்‌ தன்மைதான்‌ 
(காண்க யோவான்‌ 8:56-58). இயேசு இதற்கு முன்பு தாம்‌ தேவாலயத்துக்கு 
மேலானவராக, யோனாவுக்கு மேலானவராக, சாலொமோனுக்கு 








மேலானவராகத்‌ தம்மைக்‌ குறிப்பிட்டார்‌ (12:6, 41, 42). இங்கே அவர்‌ 
மறைமுகமாக தம்மை தாவீதுக்கு மேலானவராகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

வசனம்‌ 46. இயேசு அந்த நாளில்‌ தம்மிடத்தில்‌ குற்றம்‌ காண 
முயன்றவர்களின்‌ வாயை அடக்கினார்‌. அந்த வாரம்‌ முழுவதும்‌ 
வேறு கேள்விகள்‌ எதுவும்‌ கேட்கக்‌ கூடாத அளவுக்கு தோல்வியைக்‌ 
கண்டனர்‌ - அதாவது அவர்‌ பரியாச சோதனைக்கு உட்படுத்தப்படும்‌ 
வரைக்கும்‌ அந்த வாரம்‌ முழுவதும்‌ கேள்வி கேட்கத்‌ துணிய வில்லை. 


128 


அவர்கள்‌ அமைதிப்படுத்தப்பட்டிருந்த வேளையில்‌, அவர்கள்‌ மனம்‌ 
மாற்றப்பட்டிருக்கவில்லை. முன்பிருந்ததை விட இன்னும்‌ அதிகமாக அவரை 
வெறுத்தார்கள்‌, மற்றும்‌ ஜனங்கள்‌ எதிர்க்காத விதமாக எப்படி அவரை 
அகப்படுத்தலாம்‌ என திட்ட மிடுவதில்‌ தங்கள்‌ நேரத்தைச்‌ செலவிட்டனர்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


ஞானமற்ற இரண்டு கேள்விகளும்‌ ஞானமான 
இரண்டு கேள்விகளும்‌ (22:15-46) 

நன்கறிந்த சத்துருக்கள்‌ விசித்திரமான நேசக்‌ கூட்டாளிகளை ஏற்படுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌, இயேசுவின்‌ சத்துருக்கள்‌ தந்திரமான கேள்விகளை 
கேட்க ஒன்று கூடினர்‌. இராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமோ, 
அல்லவோ என்று கேட்டனர்‌ (22:15-22). இந்தக்‌ கேள்வியினால்‌ அவர்‌ 
அகப்படவில்லை. மேலும்‌ அவர்கள்‌ ஒரு ஸ்திரீ பரலோகத்தில்‌ எத்தனை 
புருஷர்களை கொண்டிருக்க முடியும்‌ என்று கேட்டனர்‌ (22:23-33), இயேசு 
அவர்களுக்குப்‌ பதில்‌ அளித்து, “உங்கள்‌ வேதத்தை நீங்கள்‌ அறியாமலிருப்பது 
வெட்கக்‌ கேடானது!” என்று சொன்னார்‌. 

22:34-46ல்‌ எப்பொழுதும்‌ கேட்டிராத இரண்டு பெரிய கேள்விகள்‌ 
காணுகின்றன. எனவே இயேசு 22:37-40ல்‌ இரண்டு மிகப்பெரிய பதில்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. “கற்பனைகளில்‌ பிரதான கற்பனை எது?” என்று கேட்ட நியாய 
சாஸ்திரிக்கு (22:36), இயேசு விளக்கமளித்து தேவன்‌ நம்மிடத்தில்‌ தெய்வீக 
அன்பையே எற எதிர்பார்க்கிறார்‌ என்று சொன்னார்‌. இரண்டாவது 
கேள்வி நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி - “கிறிஸ்துவைக்‌ குறித்து 
என்ன நினைக்கிறீர்கள்‌, அவர்‌ யாருடைய குமாரன்‌?” (22:42) - அதற்குக்‌ 
கொடுக்கப்பட்ட பதில்‌ நித்தியத்திற்கு வழிநடத்துவது. இயேசு தேவனுடைய 
குமாரன்‌, எனவே நாம்‌ அவருக்குச்‌ செவிகொடுத்து அவருடைய சத்தத்துக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌ (காண்க 17:5). 


வரிசெலுத்துவது பற்றிய கேள்வி (22:15-22) 

இயேசு வரி செலுத்துவதை ஒருபோதும்‌ எதிர்க்கவில்லை. வரி வசூலித்துக்‌ 
கொண்டிருந்த ஆயக்காரனாகிய மத்தேயுவை, தமது அப்போஸ்தலர்களில்‌ 
ஒருவராகத்‌ தெரிந்து கொண்டார்‌ (9:9). அவர்‌ ஆயக்காரர்களையும்‌ 
(வரிவசூலிப்பவர்களையும்‌) பாவிகளையும்‌ ஏற்றுக்கொண்டார்‌ மற்றும்‌ அவர்‌ 
சகேயுவுக்கு இரக்கம்‌ காட்டினார்‌, அவன்‌ எரிகோவில்‌ ஆயக்காரர்களுக்குத்‌ 
தலைவனாக இருந்தவன்‌ லூக்கா 19:1-10). பரிசேயர்‌ ஆயக்காரருடைய 
உவமையில்‌ ஆயக்காரன்‌ நீதிமானாக்கப்படுவதையும்‌ பரிசேயர்‌ கண்டனம்‌ 
பண்ணப்படுவதும்‌ ித்தரிக்கப்படுகிறது லூக்கா 15:9-14). கூடுதலாக, 
பரியாசமாய்க்‌ கேட்கப்பட்ட வரியை இயேசு செலுத்தியதோ அது அந்த 
மாநிலத்துக்கு (ராயனுக்கு) பிரயோஜனமாக இருந்தது, அவர்‌ தேவாலயத்து 
வரியையும்‌ செலுத்தினார்‌, அது ஊழல்‌ மிகுந்த ஆசாரியத்துவத்துக்கு 
உதவியாயிருந்தது (17:24-27). 

அதிகாரத்தில்‌ இருக்கும்‌ அரசுக்கு வரிசெலுத்துவது ஓவ்வொரு 


129 


கிறிஸ்தவனுக்கும்‌ உரிய கடமை. “இராயனுடையதை இராயனுக்குச்‌ 
செலுத்துங்கள்‌” என்று சொன்னதன்‌ மூலம்‌ சட்ட விதிவிலக்காக அவர்‌ 
குறிப்பிடவில்லை, இவ்வளவுக்கும்‌ தேவதூஷணமும்‌ விக்கிரக ஆராதனையும்‌ 
செய்த தலைவர்கள்‌ அவர்கள்‌. அஞ்ஞான ரோம அரசின்‌ கழ்‌ வாழ்ந்திருந்தும்‌ 
பவுல்‌, ஆளுகிற அரசுக்கு உலகளாவிய அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும்‌ 
கட்டளையிட்டு, ஏற்படுத்தப்படுகிற மேலான அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌ என்றார்‌ (ரோமர்‌ 13:1), அந்த “அதிகாரங்கள்‌ தேவனால்‌ 
நியமிக்கப்பட்டவை.” இந்த அறிவுரையை பேதுருவும்‌ ஒப்புக்‌ கொள்கிறார்‌ 
(1 பேதுரு 2:13-15). அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்பவன்‌ தேவனுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌, வரி செலுத்த மறுப்பது தேவனுடைய கட்டளைக்குப்‌ 
கீழ்ப்படியாமல்‌ போவதாகும்‌. அதிகாரிகள்‌ வரியை நிர்ணயிக்கும்‌ உரிமை 
பெற்றவர்களேயொழிய, மார்க்க விஷயங்களில்‌ தலையிட அவர்களுக்கு 
உரிமையில்லை, அப்படி அவர்கள்‌ செய்யும்‌ போது, எல்லையை மீறுகிறார்கள்‌ 
ஏனெனில்‌ தேவன்‌ அவர்களுக்கு கொடுத்த நியமம்‌ அது. அப்படி அவர்கள்‌ 
எல்லை மீறும்‌ போது கிறிஸ்தவர்கள்‌ எதிர்த்து நிற்க உரிமையும்‌ பொறுப்பையும்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 


உயிர்த்தெழுதல்‌ (22:23-33) 

தேவனிடத்தில்‌ விசுவாசிகளாயிருக்றெவர்கள்‌ உயிர்த்தெழுதலில்‌ 
அல்லது இம்மைக்குப்‌ பின்வரும்‌ மறுமையை விசுவாசியாமலிருப்பது 
எப்படி? கொரிந்து பட்டணத்து சபையில்‌ உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத 
சில கிறிஸ்தவர்களை பவுல்‌ அடையாளம்‌ கண்டார்‌. அவர்கள்‌ அநேகமாக 
மாமிசமானது பாவத்துக்குரியது என்றும்‌ மரணத்தின்போது ஒரு வகையான 
வல்லமையாக ஆவி சரீரத்திலிருந்து பிரிந்து போகிறது என்றும்‌ போதித்த 
கிரேக்க தத்துவத்தின்‌ கண்ணோட்டத்தில்‌ அவர்கள்‌ ஈர்க்கப்பட்டிருக்கக்‌ கூடும்‌. 
இந்த சக்தி மறு உருபெற்று ஒரு இயற்கை சக்தியாக மாற்றம்‌ பெறுகிறது அல்லது 
உலகத்தையும்‌ அதில்‌ உள்ள யாவற்றையும்‌ உண்டாக்கின தேவனால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுகிறது என்பது அவர்களின்‌ கருத்து. பவுல்‌ கொரிந்தியருக்குக்‌ 
கொடுத்த இந்த உபதேசம்‌ சதுசேயர்களின்‌ சிந்தனைகளை வன்மையாகக்‌ 











கண்டிப்பதோடு உயிர்த்தெழுதலை (விசுவாசிக்காத) சந்தேகப்படுபவர்களையும்‌ 
எதிர்க்கிறது. 

உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காக கொரிந்தியாகள்‌ கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலை மறுத்ததாகத்‌ தெரியவில்லை ஆனால்‌ தங்கள்‌ 
சொந்த உயிர்த்தெழுதலை அவர்கள்‌ விசுவாசிக்கவில்லை. திறிஸ்து 
உயிர்த்தெழுந்திராதிருந்தால்‌, பின்பு நாமும்‌ நம்பிக்கையில்லாதிருந்திருப்போம்‌; 
ஆனால்‌ அவர்‌ உயிர்த்தெழுந்ததால்‌, நாமும்‌ உயிர்த்தெழுவோம்‌ (1 கொரிந்தியர்‌ 
15:12-19). உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து ஏழு முடிவுகளை பவுல்‌ குறிப்பிட்டார்‌: 

1. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருந்தால்‌, கொரிந்துப்‌ பட்டணத்து சகோதரர்கள்‌ 
கிறிஸ்தவர்களான போது அதை ஏற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌, எனவே அவர்கள்‌ 
உயிர்த்தெழுதல்‌ உண்டு என்பதை மறுக்க முடியவில்லை. 

2. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்காவிட்டால்‌, பிறகு வேறு எவரும்‌ 
எழுந்திருக்க இயலாது. அடுத்து பவுல்‌ அந்த முடிவெடுப்பதன்‌ விளைவை 
ஏற்றுக்‌ கொள்வதன்‌ முடிவையும்‌ குறிப்பிட்டார்‌. 











130 


3. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திராவிட்டால்‌, பிறகு 
சுவிசேஷப்‌ பிரசங்கம்‌ அர்த்தமற்றதும்‌, பிரயோஜனமற்ற பிரயாசமுமாகும்‌. 

4. இறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால்‌, பிறகு உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவை கண்ணாரக்‌ கண்டதாகக்‌ குறிப்பிட்ட பவுலும்‌ ஏனைய 
சாட்சியங்களும்‌ பொய்யராவார்கள்‌. 

5. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால்‌ பின்பு அவர்களுடைய 
விசுவாசம்‌ விருதாவானதும்‌ அர்த்தமற்றதாகவும்‌ இருந்திருக்கும்‌. மரித்து 
பிறகு உயிரோடில்லாத ஒருவரில்‌ கொண்டுள்ள நம்பிக்கை என்ன 
நன்மையைக்‌ கொடுக்கக்‌ கூடும்‌? நம்மிலே எல்லாருமே மரிக்கிறோம்‌. இயேசு 
மரித்தோரிலிருந்து எழுந்திருக்காவிட்டால்‌, இரட்சகரெனப்பட்ட மற்ற எந்த 
மனுஷரிலும்‌ அவர்‌ விசேஷித்தவராயிருக்க முடியாது. 

6. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராதிருந்தால்‌, பிறகு நாம்‌ இன்னமும்‌ 
நம்முடைய பாவத்தில்‌ இருந்திருப்போம்‌, இரட்சிப்பின்‌ நம்பிக்கை 
நமக்கு இருந்திராது, நமது பாவங்களைக்‌ கழுவுகிற வல்லமை அவருடைய 
இரத்தத்திற்கு இருந்திராது. 





7. மிகவும்‌ இடறுதலைக்‌ குரும்‌ விளைவு, கிறிஸ்து 
உயிர்த்தெழுந்திராதிருந்தால்‌, கர்த்தருக்குள்‌ ஏற்கனவே மரித்தவர்கள்‌ கெட்டுப்‌ 
போயிருப்பார்கள்‌ - ஏனெனில்‌ கல்லறைக்கப்பால்‌ நம்பிக்கையில்லாமல்‌ 
போயிருக்கும்‌. 





கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலினிமித்தம்‌, பவுல்‌ மேலும்‌, இம்மைக்காக 
மாத்திரம்‌ நாம்‌ நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால்‌, “எல்லா மனுஷரைப்‌ 
பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்படத்தக்கவார்களாயிருப்போம்‌” என்ற முடிவை 
அறிவிக்கிறார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:19). அவர்‌ தொடர்ந்து “கிறிஸ்துவோ 
மரித்தோரிலிருந்தெழுந்து, நித்திரையடைந்தவர்களில்‌ முதற்பலனானார்‌” என்று 
சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:20). 


சகோதரனின்‌ விதவை மனைவியை மறுமணம்‌ 
செய்யும்‌ பிரமாணம்‌ (22:23-28) 
யூதாவின்‌ குமாரனாகிய ஓனானின்‌ சம்பவத்தில்‌ அவனுடைய சகோதரன்‌ 
மரித்தபின்‌ விதவையாக்கப்பட்‌ அவனுடைய மனைவியை விவாகம்‌ 





பண்ணும்‌ சம்பவம்‌, மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ சேர்க்கப்படுவதற்குமுன்பே 
சகோதரனின்‌ விதவையை மறுமணம்‌ புரிதல்‌ பழக்கத்தை தேவன்‌ 
கனப்படுத்தியிருக்கிறார்‌ என்பதை விளக்கப்படுத்துறெது. ஒனான்‌ 
“வித்தை தரையிலே விழவிட்டுக்‌ கெடுத்தான்‌” எனும்‌ செயல்‌ தேவனின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பாயிருந்தபடியால்‌ அவனைக்‌ கொன்று போட்டார்‌ 
(அதியாகமம்‌ 38:8-10). 

இப்படியொரு சம்பவம்‌ நடந்த மற்றொரு இடம்‌ ரூத்‌ புத்தகத்தில்‌ 
காணப்படுகிறது. ரூத்தின்‌ கணவன்‌ மக்லோன்‌, மரித்தான்‌, அவளுடைய 
மாமியார்‌ நகோமி புலம்பி ரூத்தை மறுவிவாகம்‌ செய்யத்தக்க வேறே குமாரன்‌ 
ஒரு புருஷனின்‌ சந்தானத்தைக்‌ காப்பாற்ற வழியில்லையே என்று வருந்தினாள்‌ 
(ரூத்‌ 1:11-18). முடிவில்‌, போவாஸ்‌, ரூத்தின்‌ புருஷனுக்கு சுதந்தரவாளியான 
அவன்‌ அவளை விவாகம்‌ பண்ணிக்‌ கொண்டான்‌ (ரூத்‌ 4:1-10). இப்படிச்‌ 


131 


செய்ததின்‌ மூலம்‌ இந்த மோவாபிய ஸ்திரீ ராஜாவாகிய தாவீதின்‌ வம்ஸா 
வழியில்‌ இடம்‌ பெறுகிறாள்‌, கடைசியாக இயேசுகிறிஸ்துவின்‌ முன்னோர்‌ 
வழியிலும்‌ இடம்‌ பெற்றாள்‌ (ரூத்‌ 4:17, 22; மத்தேயு 1:5, 6, 16). 

சகோதரனின்‌ விதவை மனைவியை விவாகம்‌ பண்ணுகிற 
பிரமாணம்‌ கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ இருந்துள்ளதா என்று சிலர்‌ கேட்கின்றனர்‌. 
அப்படியில்லாதிருந்திருக்க காரணம்‌ எதுவும்‌ அமலில்‌ இருக்கவில்லை, 
பஞ்சாகமத்தை சதுசேயர்கள்‌ கைக்‌ கொண்டதினிமித்தம்‌ அதை அவர்கள்‌ 
மதித்தபடி யால்‌, அந்த விவாகத்தைக்‌ கனப்படுத்தினார்கள்‌.”” 





அன்பு (22:34-40) 

மத்தேயு 22:37-89ல்‌ இயேசு இரண்டு பிரதானக்‌ கட்டளைகளை 
அடையாளப்படுத்துகிறார்‌. இந்த கட்டளைகளைக்‌ குறித்து திருமறை மிக 
அதிகமாகப்‌ பேசுகிறது (யோசுவா 22:5; சங்கதம்‌ 31:23; யோவான்‌ 14:15, 21, 23; 
ரோமர்‌ 8:28; யாக்கோபு 1:12; 2:5; 1 யோவான்‌ 4:8, 19, 21). இரண்டிலும்‌ அன்பு 
உட்படுத்தப்படுகிறது. அன்பின்‌ மூன்று குணாதிசயங்களைக்‌ காண்போமாக. 

1. அன்பு என்பது ஏதோ நாம்‌ கற்றுக்‌ கொன்ற ஒன்று. நாம்‌ அன்பு 
செலுத்துபவர்களாகப்‌ பிறப்பது இல்லை. அன்புகூரும்படி கொடுக்கப்பட்ட 
கட்டளையில்‌ பிறனிடத்தில்‌ அன்பு கூருவது அன்று கிறிஸ்து போதித்த நேரடி 
ஜனங்களுக்கும்‌ இன்று நமக்கும்‌ பொருந்துபவை. 

2. அன்ப என்பது ஏகோ நாம்‌ செய்வது. அன்பு என்பது புறச்‌ செயல்களில்‌ 
காட்டப்படுவது. நமது செயல்பாடுகளெல்லாம்‌ அன்புள்ளவைகளாயிராவிடில்‌, 
பிறகு நாம்‌ சொல்லுறெ எதுவும்‌ அர்த்தமற்றது. 

3. அன்புதான்‌ உலகத்துக்கு இருக்கிற ஓரே நம்பிக்கை நமது உலகம்‌ 
அன்பை மறுகண்டு பிடிப்பில்‌ காண வேண்டும்‌, இயேசு கிறிஸ்து அன்பாகவே 
இருக்கிறார்‌ என்பதை இந்த உலகம்‌ அறிய வேண்டுவது மிக முக்யெமானது. 





தாவீதின்‌ குமாரன்‌ (22:41-46) 

இயேசுவின்‌ காலத்தில்‌ வாழ்ந்த சிலர்‌ அவரை ஒரு ஏமாற்றுகிறவராக 
நினைத்தார்கள்‌. மற்றவர்கள்‌ அவரை ஒரு தீர்க்கதரிசியாக, யோவான்‌ 
ஸ்நானனைப்‌ பார்த்தது போலவே பார்த்தார்கள்‌. அவருடைய அற்புதங்களைக்‌ 
கண்ட அநேகர்‌ அவர்‌ தாவீதின்‌ குமாரனாயெ கிறிஸ்து என்ற முடிவுக்கு 
வந்தார்கள்‌, ஆயினும்‌, உயிர்த்தெழுதலுக்கு முன்‌ சிலர்‌ அவரை தேவனுடைய 
தெய்வீகக்‌ குமாரன்‌ என்று புரிந்து கொண்டார்கள்‌. அவர்‌ தாவீதின்‌ 
குமாரனாயிருந்தும்‌, தாம்‌ தாவீதைக்‌ காட்டிலும்‌ மிக அதிகமாக பெரியவர்‌ 
என்பதை, இயேசு விளங்கப்‌ பண்ணினார்‌. அவர்‌, தாவீதின்‌ “ஆண்ட வராக,” 
உண்மையில்‌ இருந்தார்‌. 

இன்று, ஜனங்கள்‌ இயேசுவைக்‌ குறித்து பல்வேறு கருத்துக்களைக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. சிலர்‌ அவரை பொய்யராக கண்ணுறுகின்றனர்‌. 
மற்றவர்கள்‌ அவர்‌ ஒரு நல்ல போதகர்‌ அல்லது தீர்க்கதரிசி என்று 
நினைக்கின்றனர்‌. எப்படியிருப்பினும்‌, நாம்‌ அவரை கிறிஸ்துவாகிய ஆண்டவர்‌ 
என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ (நடபடிகள்‌ 2:36). ஆதிகாலங்களிலிருந்தே 
அவர்‌ தேவனோடு இருந்தார்‌, அவரே தேவனாகவும்‌ இருந்தார்‌. சிருஷ்டிப்பில்‌ 
அவர்‌ மிகவும்‌ செயல்பட்டார்‌ (யோவான்‌ 1:1-5). காலம்‌ நிறைவேறின போது 





132 


அவர்‌ மனுஷ அவதாரமாகி நம்மை இரட்சித்தார்‌ (யோவான்‌ 1:14, 18; 
பிலிப்பியர்‌ 2:6-11). அவர்‌ “தேவன்‌ நம்மோடிருக்றெ,” “இம்மானுவேல்‌” (1:23). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

பரிசேயர்கள்‌ தங்கள்‌ நாட்டை  ஆக்ரெமித்துக்கொண்டிருந்ததை, ஒரு 
தேவையான தீமையாக ஏற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌, ஆகிலும்‌ அவர்கள்‌ ஏரோதுகளை 
ஆதரிக்கவில்லை. “இயேசுவை எதிர்க்கிற விஷயத்தில்‌ பரிசேயர்கள்‌ சதுசேயார்களோடு 
சேர்ந்து கொண்டார்கள்‌ (காண்க 16:1 ற்கான விளக்கவுறை). “Craig 5. Keener, 4 
Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1999), 524, n. 200. Flattery is thoroughly discussed in Plutarch Moralia 48E-74E (How to 
Tell a Flatterer from a Friend). *lack P. Lewis, The Gospel According to Matthew, Part 2, The 
Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 100. °Josephus Antig- 
uities 18.1.1; Wars 2.8.1. ‘Everett Ferguson, Backgrounds of Early Christianity, 24 ed. (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1993), 26. /Ibid., 86. “அரசின்‌ கொள்கை 
தேவனிடத்திலிருந்து வந்தவை (தூனியேல்‌ 2:21, 37, 38; ரோமர்‌ 13:1-7, 1 பேதுரு 
2:13-17) அரசாங்கம்‌ பெரும்பாலும்‌ பாதுகாப்புக்காக யுத்தவீரர்கள்‌, காவலர்‌ படை, 
நல்ல பாதைகள்‌ மற்றும்‌ நீதித்துறை அமைப்பு எல்லாவற்றையும்‌ வழங்குகிறது. இந்த 
ஸ்தாபனங்களுக்கு ஜனங்களால்‌ பொருள்‌ உதவி வழங்கப்பட வேண்டும்‌. “Leon Morris, 
The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1992), 557. Lewis, 101. 

11Josephus Antiquities 18.1.4. 2Josephus Wars 2.8.14. °Mishnah Sanhedrin 10.1. “Tobit 
3:7-9. PLewis, 103. Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary 
(Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 209. ’சதுசேயார்கள்‌ தேவதூதார்களும்‌ 
இருப்பதாக விசுவாசிக்கவில்லை (நடபடிகள்‌ 23:8), பஞ்சாகமப்‌ புத்தகத்தில்‌ அடிக்கடி 
தேவதூதர்கள்‌ குறிப்பிடப்படுகின்றார்கள்‌ (ஆதியாகமம்‌ 16:7; 19:1; 21:17; 22:11; 24:7; 
28:12; 31:11; 32:1; 48:16; யாத்திராகமம்‌ 3:2; 14:19; 23:20; 32:34; 33:2; எண்ணாகமம்‌ 
20:16; 22:22). Talmud Berakoth 17a. யோபு 14:14; 19:25-27; சங்கதம்‌ 16:9-11; 17:15; 
49:15; 73:24-26; ஏசாயா 25:8; 26:19; 53:10; எசேக்கியேல்‌ 37:1-14; தானியேல்‌ 12:1-8, 13; 
ஓசியா 6:2; 13:14. 20Talmud Sanhedrin 90b. 

₹*மற்றொரு ரபீமார்கள்‌ குறித்த வசனப்பகுதி உபாகமத்திலிருந்து மேற்கோள்‌ 
காட்டப்படுகிறது 32:39, இங்கே தேவன்‌, சொன்னார்‌, “நான்‌ கொல்லுகிறேன்‌, நான்‌ 
உயிர்ப்பிக்கிறேன்‌; நான்‌ காயப்படுத்துகிறேன்‌, நான்‌ சொஸ்சதப்படுத்துகிறேன்‌; ” (18/0 
Pesahim 68a). °2Bruce M. Metzger, A Textual Commentary on the Greek New Testament, 2d 
ed. (Stuttgart: German Bible Society, 1994), 48-49. Talmud Berakoth 63a. 2*Talmud Makkoth 
24௨. “பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்களால்‌ எழுதப்பட்ட சுவடிகள்‌ என்று கருதப்பட்ட 
புத்தகங்களின்‌ சில வசனப்பகுதிகளும்‌ கூட தேவனிடத்தில்‌ அன்புகூருதல்‌ மற்றும்‌ 
ஒருவரிலொருவர்‌ அன்புகூருதல்‌ என்பதில்‌ இணைந்து கொள்கிறது. (7௫5tament of Issachar 
5.2; 7.6; Testament of Dan 5.3.) °° Talmud Shabbath 31a. 2 Genesis Rabbah 24.7. °°Walter Bauer, 
A Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. 
and ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 2000), 566. 2°Lewis, 107. 
மத்தேயு 26:64; மாற்கு 12:36; 14:62; 16:19; லூக்கா 20:42, 43; 22:69; நடபடிகள்‌ 2:34, 


133 


35; 1 கொரிந்தியர்‌ 15:25; எபேசியர்‌ 1:20, 22; கொலோசெயர்‌ 3:1; எபிரெயர்‌ 1:3, 13; 
8:1; 10:12, 13; 12:2. 

ஒரு உதாரணத்துக்கு Alfred J. Hoerth, Archaeology and the Old Testament 
(Grand Rapids, Mich.: Baker Books, 1998), 213 காண்க. ூ2Mishnah, ஒரு துண்டுப்‌ பிரதி, 
Yebamoth, கணவரின்‌ விதவை மனைவியை மறுமணம்‌ செய்தலைக்‌ குறித்த பாடம்‌ 


ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


134 


24 


குலையைத்துவத்க்ற்கு 
அவரின்‌ எச்சரிக்கை 


[25:1-12) 


மத்தேயு புத்தகத்தின்‌ அடுத்த மூன்று அதிகாரங்களான, 23 முதல்‌ 25 வரை, 
கடைசிப்‌ போதனைப்‌ பகுதியான ஐந்தாம்‌ பகுதியை உள்ளடக்கியுள்ளது. 
முக்கியத்துவம்‌ நிறைந்த இந்த சுவிசேஷப்‌ பிரிவு, வழக்கம்‌ போல்‌ 
சொல்லப்படுவது போல, “இயேசு இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி 
முடித்தபோது” என்று நிறைவு பெறுகிறது (26:1; காண்க 7:28; 11:1; 13:53; 19:1). 
இதில்‌ கர்த்தருடைய கடைசி பொது விவாகக்‌ குறிப்புக்கள்‌ பதிவு பெற்றுள்ளது. 
(அதிகாரம்‌ 23), மற்றும்‌ அவர்‌ தமது சீஷர்களுக்கு கொடுத்த தனிப்பட்ட 
உரையாடல்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன (அதிகாரம்‌ 24; 25), இரண்டு 
சொற்பொழிவுகள்‌ எருசலேமின்‌ அழிவையும்‌ இறுதி நியாயத்‌ தீர்ப்பையும்‌ 
ஒன்றுக்‌ கொன்று பிணைப்பதுபோல வசனங்கள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றன. 

அதிகாரம்‌ 22 ஒரு சாராம்ஸமாக, “மாறுத்தரமாக ஒருவனும்‌ அவருக்கு ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லக்‌ கூடாதிருந்தது, அன்று முதல்‌ ஒருவனும்‌ அவரிடத்தில்‌ 
கேள்வி கேட்கத்‌ துணியவில்லை” என்ற வார்த்தைகளோடு நிறைவுறெது (22:46). 
இந்த பேச்சுக்‌ குறிப்பு யூததலைவர்களுக்கென கொடுக்கப்பட்டது என்பது 
தெளிவு. இதற்குப்‌ பின்பும்‌ அவர்களில்‌ ஒருவரும்‌ அவரிடத்தில்‌ கேள்விகேட்கத்‌ 
துணியவில்லையாதலால்‌, அவர்‌ தமது பேச்சை ஜனங்களிடமாயும்‌ அவருடைய 
சீஷாரகளிடத்திலுமாய்த்‌ திருப்பினார்‌ (28:1). அவர்‌ அநேக தலைப்புகளில்‌ 
பேசியிருக்கக்‌ கூடும்‌; ஆனால்‌ சற்று நேரத்துக்கு முன்பு அவர்‌ பெற்ற 
அனுபவத்திற்குப்‌ பின்பு, தமது உபதேசத்தையும்‌ இந்த யூதமத தலைவர்களான, 
வேதபாரகர்‌ மற்றும்‌ பரிசேயர்களுடைய நடத்தைகளையும்‌ போதனைகளையும்‌ 
குறித்து பேசத்‌ தெரிந்து கொண்டார்‌. . 7. France கூர்ந்து கவனித்து, இயேசுவின்‌ 
எண்ணம்‌, பரிசேயர்களின்‌ சட்டங்களாக இரும்பு விலங்கிலிருந்து ஜனங்கள்‌ 
விடுபடும்படிக்கு தமது எதிர்ப்பை தெரிவிப்பது தான்‌ என்றார்‌. 

இயேசுவின்‌ செய்தி மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுறெது. முதலாவதாக, 
வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணக்கை கைக்‌ கொண்டு 
சரியாக போதிக்கும்‌ வரை ஜனங்கள்‌ அவர்களைப்‌ பின்பற்றலாம்‌ என்றார்‌ 
(23:1-12); ஆனால்‌ அவர்களுடைய செயல்களின்படியும்‌ நடத்தைகளின்படியும்‌ 
பின்பற்றாதபடி எச்சரித்தார்‌. தாங்கள்‌ போதிப்பதை அவர்களே 
பின்பற்றாதபடியால்‌ அவர்களை மாய்மாலக்காரர்கள்‌ என்றார்‌. இயேசு, இந்த 
நிலை உண்மையானது என்பதை விளக்கமாக வழங்கினார்‌. இரண்டாவதாக, 
அவர்களின்‌ மாய்மாலத்தினிமித்தம்‌ ஏழு ஐயோக்களை (ஆபத்துக்களை) 
அறிவித்தார்‌ (23:13-36). மூன்றாவதாக, ஜனங்கள்‌ தம்மை புறந்தள்ளிய 











135 


தற்காகவும்‌, அவர்கள்‌ மீது வரும்‌ எதிர்கால (ஆபத்து) சம்பவத்துக்காகவும்‌ 
எருசலேம்‌ பட்டணத்தைக்‌ குறித்து அவர்‌ துக்கத்தை வெளியிட்டார்‌ (23:37-39). 
இ.பி. 70ல்‌ ரோமர்கள்‌ பட்டணத்தை அழிக்கவிருந்தனர்‌. 


கீழ்ப்படியாமல்‌ இருந்து கொண்டே மற்றவர்களை 
கீழ்ப்படியும்படி கோருதல்‌ (23:1-4) 


பின்பு இயேசு ஜனங்களையும்‌ தம்முடைய சீஷர்களையும்‌ நோக்கி, 

2வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ மோசேயினுடைய ஆசனத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌; 

ஆகையால்‌ நீங்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்கள்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறயாவையும்‌ கைக்கொண்டு செய்யுங்கள்‌; அவர்கள்‌ 
செய்கையின்படியோ செய்யாதிருங்கள்‌; ஏனெனில்‌, அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சொல்லியும்‌ செய்யாதிருக்கிறார்கள்‌. 

“சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளைக்‌ கட்டி மனுஷர்‌ தோள்கள்‌ 
மேல்‌ சுமத்துகறொர்கள்‌; தாங்களோ ஒரு விரலினாலும்‌ அவைகளைத்‌ 
தொடமாட்டார்கள்‌. 


வசனம்‌ 1. இயேசு இந்த பிரசங்கத்தை ஜனங்களையும்‌ சீஷர்களையும்‌ 
நோக்கி தேவாலயத்தில்‌ செய்தார்‌. அநேகமாக, இன்னமும்‌ அது 
உணர்ச்சிகரமான வாரத்தின்‌ செவ்வாய்க்கிமமையாக இருந்திருக்க வேண்டும்‌. 
இயேசுவின்‌ இதையொத்த பேச்சு, லூக்காவில்‌ பதியப்பட்டுள்ளது, 
பரிசேயர்களுடன்‌ இரவு உணவை புசிக்கையில்‌ நடந்த சம்பவத்தோடே 
இணைந்து பேசப்பட்டது லூக்கா 11:37-52). இயேசு தாமே சில வேளைகளில்‌ 
தமது போதனைகளை, இலேசான மாற்றங்களுடன்‌, தமது போதனைகளைக்‌ 
கவனிக்கிற கூட்டத்துக்கேற்ப மறுபடியும்‌ திருப்பிப்‌ போதிப்பதுண்டு. 

வசனம்‌ 2. இயேசு யூதமதத்‌ தலைவர்களின்‌ மாய்மாலத்தை 
வெளிப்படுத்தினார்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ வரவிருந்த தேவனுடைய 
ராஜ்யத்திற்கு ஜனங்களை மனந்திரும்பச்‌ செய்து ஆயத்தப்படுத்த 
வேண்டியவர்களாயிருந்தார்கள்‌. இந்த  மனுஷர்களேோ தேவனுடைய 
தர்க்ககரிசியை (யோவான்‌ ஸ்நானணையும்‌ அவனுடைய மேசியாவை 
(இயேசுவை)யும்‌ புறந்தள்ளினார்கள்‌. இதன்‌ விளைவாக, அவர்களுடைய 
எதிர்மறை செல்வாக்கு ஜனங்களில்‌ அநேகரும்‌ தேவனுடைய சித்தத்தை 
புறந்தள்ள வழிசெய்தது. 

வேதபாரகர்கள்‌ சட்டரீதியான பதிவேடுகளுக்கு பொறுப்பு பெற்ற 
அரசு அதிகாரிகளாக துவக்கம்‌ பெற்றக்‌ கூட்டம்‌ (1 நாளாகமம்‌ 24:6). 
சிறையிருப்புக்கு செல்லுவதற்கு முன்பு இந்தப்‌ பதத்திற்கு மார்க்க சம்பந்தம்‌ 
எதுவும்‌ இருக்கவில்லை. ஆகிலும்‌, சிறையிருப்பின்‌ நேரத்தில்‌ ஒரு விசேஷித்த 
வேதபாரகர்‌ கூட்டம்‌ எழும்பியது. இந்த மனுஷர்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ 
போதிக்கவும்‌ விளக்கம்‌ அளிக்கவும்‌ தங்களை ஓப்புக்கொடுத்திருந்தார்கள்‌. 
எஸ்றா இவ்வகையைச்‌ சேர்ந்தவர்‌ (எஸ்றா 7:6, 11, 12; நெகேமியா 8:1, 
4, 9, 13; 12:26, 36). வேதகபாரகர்கள்‌ வேத வசனங்களை கைகளினால்‌ 
நகல்‌ எடுப்பதன்‌ மூலம்‌ கணிசமான வேத அறிவைப்‌ பெற்றனர்‌ (2:4ன்‌ 


136 


விளக்கவுரையைக்‌ காண்க). 

பரிசேயர்களின்‌ தோற்றம்‌ சரியாகத்‌ தெரியவில்லை, ஆகிலும்‌, கி.மு. 
இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ கொடுங்கோல்‌ ஆட்சி செய்து கொண்டிருந்த 
சிரியாவின்‌ ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ எபிபானேஸ்‌, யூதமார்க்கத்தையே 
ஒழிக்க முயற்சித்த நேரத்தில்‌ இந்தக்‌ கூட்டம்‌ உருவாகியிருக்கலாம்‌. அவன்‌ 
இஸ்ரவேலை கிரேக்கப்‌ பண்பாட்டிற்கு, குறிப்பாக எருசலேமை, கொண்டு வரப்‌ 
பிரயாசப்பட்டான்‌,” அந்தியோகஸ்ஸின்‌ படையை மெக்காபியர்‌ புரட்சிப்படை 
வெளியேற்றியது. மெக்காபியஸ்‌ யூதாஸின்‌ தலைமைத்துவத்தின்‌ கீழ்‌, “ஹேமா” 
என்றழைக்கப்படும்‌ (“மெகாபீ” என்றால்‌ “ஹேமர்‌” [சுத்தியல்‌] என்று பொருள்‌), 
அவனுடைய கூட்டத்தால்‌, எருசலேம்‌ திரும்பப்‌ பெறப்பட்டு தேவாலயம்‌ 
சுத்திகரிக்கப்பட்டது.” இந்த சம்பவங்கள்‌ இடம்‌ பெற்றுக்‌ கொண்டிருந்த 
காலத்தில்‌ பரிசேயர்கள்‌ மற்ற யூதர்களிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ நியாயப்‌ பிரமாணத்தின்‌ ஓவ்வொரு விளக்கத்தையும்‌ 
பின்பற்றிப்‌ போக வகை தேடினாலும்‌, அவர்கள்‌ ஒரு பெரிய கூட்டமாக 
ஒரு போதும்‌ உருவெடுக்க வில்லை. ஆகிலும்‌ ஒரு காலக்கட்டத்தில்‌ அவர்கள்‌ 
ஜனங்களிடத்தில்‌ மிகவும்‌ பிரசித்திபெற்ற கூட்டமாக மாறினார்கள்‌ (3:7 ற்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). 








வேதபாரகரில்‌ அநேகரும்‌ பரிசேயா்களிலிருந்து வந்தவர்களானபடியால்‌, 
பரிசேயர்களிடமிருந்து வேதபாரகரை பிரிப்பது கடினம்‌. இந்த வசனப்‌ 
பகுதியில்‌ குறிப்பிடுவது போல, இயேசு பெரும்பாலும்‌ அவர்களை ஒன்றாக 
இணைத்தே பேச வந்தார்‌ (5:20; 12:38; 15:1). இந்த 23ம்‌ அதிகாரத்தில்‌ அநேக 
கடிந்து கொள்ளுதல்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியால்‌, நாம்‌ பெரும்பாலும்‌ 
வேதபாரகர்‌ பரிசேயார்களை பொல்லாதவர்களாகக்‌ காண்கிறோம்‌. ஆகிலும்‌, 
தேவனுக்குத்‌ தங்களை ஒப்புக்கொடுத்திருந்த சிலரின்‌ இருதயம்‌ இயேசுவுக்கும்‌ 
அவருடைய செய்திக்கும்‌ திறந்திருந்தது (மாற்கு 12:32-34; லூக்கா 7:36; 
13:31; யோவான்‌ 3:1, 2; நடபடிகள்‌ 15:5). இருப்பினும்‌, இயேசு அவர்களில்‌ 
அநேகரை அகந்தையுள்ளவர்களாயும்‌, மாய்மால அரசியல்‌ வாதிகளாயும்‌ 
வெளிப்படுத்தினார்‌. 

பரிசேயர்களிலிருந்த மாய்மாலத்தை பின்னதாக எழுதப்பட்ட 
ரபீமார்களின்‌ புத்தகங்களும்‌ குறிப்பிடுகின்றன. எருசலேம்‌ தால்முத்தில்‌ 
ஏழுவகையான பரிசேயக்‌ கூட்டத்தைக்‌ குறிப்பிடுகிறது: 


1. “தோள்‌ கொடுக்கும்‌ - பரிசேயர்‌,” தான்‌ செய்த 
மார்க்கரீதியான கிரியைகளை தனது தோள்களினால்‌ 
சுமக்கிறான்‌ [எல்லாரும்‌ காணத்தக்கதாக செயல்படுபவன்‌]. 

2. “கொஞ்சகாலம்‌ - காத்திருக்கும்‌ - பரிசேயர்‌” - “கொஞ்சம்‌ பொறுங்கள்‌, 
நான்‌ போய்‌ ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட கிரியை செய்யட்டும்‌.” 

3. “கணக்கு வைத்திருக்கும்‌ பரிசேயன்‌” - தான்‌ கடமைப்‌ பட்ட 
காரியத்துக்கென ஒரு கிரியை செய்வான்‌, மார்க்க தேவையென ஒரு 
கரியை செய்வான்‌, பிறகு ஒன்றுக்கு எதிராக மற்றொன்றை சமன்‌ 
படுத்துவான்‌. 

4. “கருமி பரிசேயர்‌” - “நான்‌ இரட்சிக்கக்‌ கூடும்‌ என்று யார்‌ எனக்கு 
காண்பிக்க முடியும்‌, அதினால்‌ நான்‌ மார்க்க கிரியைகளை நடப்பிக்கக்‌ 


137 


கூடும்‌.” 

5. “நான்‌ - என்ன தவறை - செய்தேன்‌ - என காட்டுங்கள்‌ பரிசேயன்‌” - 
“நான்‌ என்ன தவறு செய்தேன்‌ என்று காட்டுங்கள்‌, அதற்குச்‌ சமமான 
எந்த மார்க்கரீதியான கடமையையும்‌ நான்‌ செய்கிறேன்‌.” 

6. “பயந்துபோன - ஒரு பரிசேயன்‌,” அதாவது, தேவனுக்குப்‌ பயந்தவன்‌. 
“அன்பின்‌ - பரிசேயன்‌,” அதாவது, தேவனிடத்தில்‌ அன்புகூருபவன்‌.* 


வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ மோசேயின்‌ ஆசனத்தில்‌ [kathedra] 
வீற்றிருக்கன்றனர்‌. யூத ரபீமார்கள்‌ போதிக்கும்‌ போது வழக்கமாக 
அமர்ந்துதான்‌ போதிப்பார்கள்‌ (காண்க 5:1; 13:2; 24:3; 26:55; லூக்கா 4:20). 
சில ஜெப்‌ ஆலயங்களில்‌ உண்மையிலேயே “மோசேயின்‌ ஆசனம்‌” என்று 
ஒன்றை அமைத்திருப்பார்கள்‌. அந்த ஆசனங்கள்‌, மார்பிள்‌ அல்லது உயர்வகை 
கற்களால்‌ செய்யப்பட்டவை, இவை அநேக இடங்களில்‌ காணப்படுகின்றன: 
கிரேக்கத்‌ இவான டேலோஸ்‌, சீரியாவிலுள்ள ட்யூரா ஐரோப்பா, ஹம்மாத்‌ 
இபேரியு, கோராஸின்‌, இஸ்ரவேலில்‌ உள்ள என்கேதி.” கூடிவந்த (யூத) 
சபையார்களுக்கு போதிக்கும்போது, மார்க்க அதிகாரம்‌ பெற்றது, என்று 
கருதப்பட்ட ஆசனங்களின்‌ மேல்‌, மதிப்பிற்குரிய ரபீமார்கள்‌ வீற்றிருந்தார்கள்‌. 
அப்படியொரு அமர்வுக்கு பழைய ஏற்பாட்டில்‌ வசன ஆதாரம்‌ எதுவும்‌ 
இல்லை. யூதர்கள்‌ தாங்களாக உண்டுபண்ணிக்‌ கொண்ட ஒரு ஸ்தானம்‌ 
அது. எப்படியிருப்பினும்‌, தேவனுடைய வசனத்தோடு ஓத்துப்போனதாய்‌ 
கருதப்பட்ட யூதருடைய எந்த உபதேசத்தையும்‌ இயேசு ஏற்றுக்‌ கொண்டு 
அதற்கு மதிப்பளித்தார்‌. 

வசனம்‌ 3. இயேசு தமது ஷேர்களும்‌ ஜனங்களும்‌ வேதபாரகர்‌ 
பரிசேயருடைய போதனைகள்‌ எதுவாயிருப்பினும்‌ அவைகளைக்‌ 
கைக்கொள்ளவும்‌, அவர்களுடைய செய்கைகளின்படி யோ செய்யாதிருக்கவும்‌ 
சொன்னார்‌. இயேசு பரிசேயர்களின்‌ போதனைகளை பெரும்பாலும்‌ 
எதிர்த்துப்‌ பேசினார்‌ (5:17-48;  12:1-8; 15:1-20;  16:5-12; 19:1-12). 
ஆகையால்‌, அவர்‌ அவர்களுடைய போதனைகளை கைக்கொள்ளுமாறு 
சொன்னபோது, அவர்களுடைய போதனைகள்‌ மோசேயின்‌ பிரமாணத்தை 
உட்படுத்தினதாயிருக்கும்‌ வரை அவர்கள்‌ அவற்றிற்கு கீழ்ப்படிய வேண்டும்‌ 
என்ற அர்த்தத்தில்‌ குறிப்பிட்டார்‌. 

“மாய்மாலக்காரனைக்‌ குறித்த” இயேசுவின்‌ சிறப்பான விளக்கமளித்தலை 
அவர்‌, அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌, சொல்லியும்‌ செய்யாதிருக்றொர்கள்‌ 
என்றார்‌. NIV “அவர்கள்‌ பிரசங்கிப்பதை அவர்களே கைக்‌ கொள்ளுவதில்லை,” 
என்று சொல்லுகிறது. இதே கருத்தை பவுல்‌ மனதில்‌ கொண்டு, பின்‌ வருமாறு 
எழுதினார்‌, 

நீ “யூதனென்று” பெயர்பெற்று, நியாயப்பிரமாணத்தின்மேல்‌ 
பற்றுதலாயிருந்து, தேவனைக்குறித்து மேன்மை பாராட்டி, 
நியாயப்பிரமாணத்தினால்‌ உபதேசிக்கப்பட்டவனாய்‌, அவருடைய 
சத்தத்தை அறிந்து, நன்மை தமை இன்னதென்று வகையறுக்கிறாயே, நீ 
உன்னைக்‌ குருடருக்கு வழிகாட்டியாகவும்‌, அந்தகாரத்திலுள்ளவர்களுக்கு 
வெளிச்சமாகவும்‌, பேதைகளுக்குப்‌ போதகனாகவும்‌, குழந்தைகளுக்கு 
உபாத்தியாயனாகவும்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ அறிவையும்‌ 


138 


சத்தியத்தையும்‌ காட்டிய சட்டமுடையவனாகவும்‌ எண்ணுகிறாயே, 
இப்படியிருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதி 
யாமலிருக்கலாமா? களவு செய்யக்‌ கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ 





களவு செய்யலாமா? விபச்சாரம்‌ செய்யக்‌ கூடாதென்று சொல்லுகிற 
நீ விபச்சாரம்‌ செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்‌ 
களைக்‌ கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தைக்‌ குறித்து மேன்மை 
பாராட்டுகிற நீ நியாயப்‌ பிரமாணத்தை மீறி நடந்து, தேவனைக்‌ கனவீனம்‌ 
பண்ணலாமா? (ரோமர்‌ 2:17:23). 


வசனம்‌ 4. வேதபாரகர்‌ பரிசேயருடைய மாய்மாலத்தை விளக்கப்படுத்த 
இயேசு அநேக உதாரணங்களை முன்வைத்தார்‌. முதலாவதாக, அவர்‌ 
சொன்னார்‌, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளைக்‌ கட்டி மனுஷர்‌ 
தோள்களின்‌ மேல்‌ சுமத்துகிறார்கள்‌;” தாங்களோ ஒரு விரலினாலும்‌ 
அவைகளைத்‌ தொடமாட்டார்கள்‌. உருவகமாகச்‌ சொல்லப்பட்ட 
அந்தக்காரியம்‌ அன்றைய வாழ்வில்‌ பொதுவாய்‌ சம்பவிப்பவைகள்‌ தான்‌. 
லியோன்‌ மோரீஸ்‌ விவரித்து அகைக்‌ கூறுகிறார்‌: 


பாரமான சமைசளை கட்தெல்‌ என்பது மிருகங்களோ அடிமைகளோ 
சுமந்து செல்ல ஏதுவாக சுமைகளை ஆயத்தப்படுத்துதலைக்‌ குறிக்கிறது; 
பாதுகாப்பான பெட்டகத்தினுள்‌ வைத்து வெளியிலே அதை 
கொண்டு போவதற்கு முன்‌ நன்றாக கட்டப்பட வேண்டும்‌. 
ஆகிலும்‌ கவனக்குறைவாக அதைக்‌ கட்டினால்‌ சுமைகள்‌ பாரத்தைக்‌ 
கூட்டுவகாகவும்‌ கையாள முடியாமலும்‌ - கொண்டு போக சிரமத்தைக்‌ 
கொடுப்பதாகவும்‌ செய்யும்‌.” 


“பாரமான சுமைகள்‌” என்பது நியாயப்‌ பிரமாணத்துடன்‌ சேர்க்கப்பட்ட 
அநேக கற்பனை (சட்டங்கள்‌), ஒழுங்குகள்‌, கட்டுப்பாடுகள்‌ ஆதியன்‌. 
வாய்மொழிப்‌ பிரமாணமாகிய இது, நியாயப்பிரமாணத்தைக்‌ காட்டிலும்‌ 
மிகமிகப்‌ பாரமான சுமையாக இருந்த போதிலும்‌, அநேக யூதர்களால்‌ 
அவை தேவ கட்டளையாக நம்பப்பட்டது (காண்க நடபடிகள்‌ 15:10). 
உதாரணமாக, “ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக,” 
என்பது எவ்வளவு ஒரு எளிய கட்டளை (யாத்திராகமம்‌ 20:8) அதையே 
மிருந்த பாரமுள்ள ஒரு கட்டளையாக்கக்‌ கூடும்‌.” ஏழாம்‌ நாள்‌ ஓய்வை 
ஒழுங்குபடுத்துவதாக எண்ணி, யூத ரபீமார்கள்‌ புனைந்த கற்பனைகளை 
பாகம்பாகமாக எழுதிவைத்தனர்‌. இயேசுவும்‌ அவருடைய சீஷர்களும்‌ 
ஓய்வுநாளை மீறினதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பொழுது, குற்றஞ்‌ 
சாட்டியவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்தை சுட்டிக்காட்டிப்‌ 
பேசவில்லை மாறாக நூற்றாண்டுகளினூடே புகுத்தப்பட்ட மனிதக்‌ 
கற்பனைகளையே சுட்டிக்‌ காட்டினர்‌ (12:1-8; காண்க யோவான்‌ 5:5-13). 
இந்த (மனித) சட்டங்களையும்‌ விதிமுறைகளையும்‌ கைக்‌ கொள்ளாதவர்களை 
கண்டித்தார்கள்‌, இருந்தும்‌ இந்த அரசியல்‌ வாதிகள்‌ அந்த பாரங்களில்‌ 
ஒன்றையாகிலும்‌ தங்கள்‌ விரல்களினால்‌ கூட தொடமாட்டார்கள்‌. என்ன 
செய்ய வேண்டும்‌ என்று அவர்கள்‌ மற்றவர்களுக்குச்‌ சொல்லுவதிலே தாங்களே 
அவைகளை கைக்‌ கொள்ளுவகைக்‌ காட்டிலும்‌ சிறப்பாக செயல்பட்டனர்‌. 


139 





கட்டுவதும்‌ கட்டவிழ்ப்பதுமாகிய கருத்து பேதுருவிடத்திலும்‌ மற்ற 
அப்போஸ்கலரிடத்திலும்‌ முன்னொரு தடவை சொல்லப்பட்டது (16:19; 
18:18 ஆகியவற்றின்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). இதிலே காணும்‌ மிகப்‌ பெரிய 
வித்தியாசம்‌ என்னவெனில்‌ அப்போஸ்தலர்களால்‌ கட்டப்பட்ட காரியங்கள்‌ 
பரிசுத்த ஆவியினால்‌ ஏவப்பட்டவைகள்‌, பரிசேயர்கள்‌ கட்டியவையோ 
மனிதனால்‌ உண்டானவை. இயேசுவும்‌ யூத மதத்‌ தலைவர்களுடன்‌ முற்றிலும்‌ 
எதிர்த்து நின்றார்‌. அவர்களுடைய பாரங்கள்‌ கடினமாயும்‌ சுமையாகவும்‌ 
இருந்தபடியால்‌, இயேசு தெளிவாக, “என்‌ நுகம்‌ மெதுவாயும்‌ என்‌ சுமை 
இலகுவாயும்‌ இருக்கறது” என்றார்‌ (11:30). 


மற்றவர்களின்‌ நன்‌ மதிப்பைப்‌ 
பெற நமது நீதியைக்‌ காட்டுதல்‌ (23:5-12) 


தங்கள்‌ கரியைகளையெல்லாம்‌ மனுஷர்‌ காணவேண்டுமென்று 
செய்கிறார்கள்‌; தங்கள்‌ காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள்‌ 
வஸ்திரங்களின்‌ தொங்கல்களைப்‌ பெரிதாக்கி, 

“விருந்துகளில்‌ முதன்மையான இடங்களையும்‌, ஜெப ஆலயங்களில்‌ 
முதன்மையான ஆசனங்களையும்‌, 

7. சந்தை வெளிகளில்‌ வந்தனங்களையும்‌, மனுஷரால்‌ ரபீ; ரபீ; என்று 
அழைக்கப்படுவதையும்‌ விரும்புகிறார்கள்‌. 

நீங்களோ ரபீ என்றழைக்கப்‌ படாதிருங்கள்‌, கிறிஸ்து ஒருவரே 
உங்களுக்குப்‌ போதகராயிருக்கிறார்‌, நீங்கள்‌ எல்லாரும்‌ 
சகோதரராயிருக்கிறீர்கள்‌. 

“பூமியிலே ஒருவனையும்‌ உங்கள்‌ பிதா என்று சொல்லாதிருங்கள்‌; 
பரலோகத்திலிருக்கிற ஒருவரே உங்களுக்குப்‌ பிதாவாயிருக்கிறார்‌. 

நீங்கள்‌ குருக்கள்‌ என்றும்‌ அழைக்கப்படாதிருங்கள்‌, கிறிஸ்து ஒருவரே 
உங்களுக்கு குருவாயிருக்கிறார்‌. 

!! உங்களில்‌ பெரியவனாயிருக்றெவன்‌ உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்கக்‌ 
கடவன்‌. 

2 தன்னை உயர்த்துகிறவன்‌ தாழ்த்தப்படுவான்‌, தன்னைத்‌ 
காழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌. 


வசனம்‌ 5. மலைப்‌ பிரசங்கத்தில்‌, இயேசு பரிசேயார்களின்‌ சுய 
மேன்மையைக்‌ குறித்து மூன்று உதாரணங்களை கொடுத்திருந்தார்‌: தருமஞ்‌ 
செய்தல்‌, ஜெபித்தல்‌, மற்றும்‌ உபவாசித்தல்‌ (6:1-18). மனுஷர்‌ காணவேண்டும்‌ 
என்று தங்கள்‌ கிரியைகளை செய்பவர்களைக்‌ குறித்து அவர்‌ இங்கே வேறு 
உதாரணங்களைக்‌ கொடுத்தார்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ காப்பு நாடாக்களை அகலப்படுத்தி, வஸ்திரங்களின்‌ 
தொங்கல்களைப்‌ பெரிதாக்கினார்கள்‌. “காப்பு நாடாக்கள்‌” என்பது ஒரு 
சிறிய தோலினால்‌ ஆன (விரலைவிட சிறிய) பெட்டி, அதில்‌ வசனங்களைக்‌ 
கொண்டிருந்தது, அதை யூதர்கள்‌ நெற்றியிலும்‌ இடது கையிலும்‌ கட்டிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. Michael J]. Wilkins காப்பு நாடக்களைக்‌ குறித்த இரண்டு 
நிகழ்ச்சிகளை விவரிக்கிறார்‌, அத்துடன்‌ இரண்டு மாற்றம்‌ எதுவும்‌ பெற்றிராத 


140 


காப்புநாடாக்களும்‌ மற்றவைகளின்‌ உடைந்த துண்டுகளும்‌, கும்ரான்‌ 1ம்‌ எண்‌ 
குகையில்‌ கண்டு பிடிக்கப்பட்டது என்றார்‌. ஒருவகை காப்பு நாடா சுமார்‌ 
ஒரு அங்குல நீளமுள்ளதாவும்‌, நான்கு மிகச்‌ சிறிய புஸ்தகச்‌ சுருள்கள்‌ நான்கு 
கடுப்புக்களை கொண்ட பகுதிகளில்‌ வைக்கப்பட்டிருந்தது. அவைகளில்‌ 
யாத்திராகமம்‌ 13:9, 16; உபாகமம்‌ 6:8; 11:18 ஆகிய வசனங்கள்‌ முறையே 
ஒவ்வொன்றிலும்‌ எழுதப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட காப்பு நாடாக்கள்‌ 
முன்‌ நெற்றியில்‌ அணியப்‌ பட்டன. மற்றொரு காப்பு நாடா சுமார்‌ 14 அங்குல 
வடிவில்‌ ஒரே ஒரு அறையை மட்டும்‌ கொண்ட அமைப்புடன்‌ இருந்தது. மிகத்‌ 
துல்லிய எழுத்துக்களையுடைய நான்கு வசனங்களை உள்ளடக்கிய சுருள்‌ 
ஒன்று மட்டும்‌ வைக்கப்பட்டிருந்தது. இந்த காப்பு நாடாவை அவர்களுடைய 
தங்கள்‌ இடது புயங்களில்‌ (கைகளில்‌) கட்டிக்‌ கொள்வார்கள்‌.” 

“காப்பு நாடா” எனும்‌ பதம்‌ (ஓய) என்பது “பாதுகாப்புக்கருவி” 
அல்லது “தாயத்து” என்று பொருள்படும்‌. இந்தப்‌ பெட்டிகளுடன்‌ 
சம்பந்தப்படுத்தப்பட்ட இரண்டு வார்த்தைகள்‌ tefillin, இதன்‌ 
பொருள்‌ “ஜெடங்கள்‌,” £௦10றh௦(॥h என்பது “முன்புற அமைப்பு” என்றும்‌ 
பொருள்படத்தக்கதாக உபாகமம்‌ 6:8 மற்றும்‌ 11:18ன்‌ அடிப்படையில்‌ 
கூறப்பட்டது. இந்தக்‌ காப்பு நாடாக்களை அணியும்‌ பழக்கம்‌ தேவனுடைய 
பிரமாணம்‌ கையின்மேல்‌ கட்டிக்‌ கொள்ளவும்‌ கண்களுக்கு நடுவே ஞாபகக்‌ 
குறியாக அடையாளமாகவும்‌ இருக்கக்‌ கடவது என்று சொல்லப்‌ பட்ட 
வசனத்திற்கு ரபீமார்களின்‌ நேரடி பொருள்‌ கொண்ட மொழியாக்கத்தால்‌ 
வந்தது. '? தமது ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய வசனம்‌ எப்பொழுதும்‌ 
இருக்க வேண்டும்‌ என்பதற்காகச்‌ சொல்லப்பட்ட ஒரு அடையாள வார்த்தைகள்‌ 
இவை - அது அவர்களுடைய இருதயங்களிலும்‌ மனதிலும்‌ எப்பொழுதும்‌ 
இருக்க வேண்டும்‌. தங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்குதல்‌ 
என்பது, சில யூதர்கள்‌ தேவனுக்கு பெரிய தேவ பக்தியைக்‌ காட்டினார்கள்‌ 
என்பதாக வெளிப்படுத்தினார்கள்‌. இன்றைக்கும்கூட, பாரம்பரிய யூதர்கள்‌ 
தோலினால்‌ ஆன பெட்டிகளை அவர்களுடைய நெற்றிகளிலும்‌ புயங்களிலும்‌ 
(கைகளிலும்‌) அணிந்து கொண்டு காலை ஜெபநேரங்களிலும்‌ பிற நேரங்களிலும்‌ 
அணிந்திருப்பார்கள்‌. 

“வஸ்இரங்களின்‌ தொங்கல்கள்‌” (குஞ்சம்‌ வைத்துக்‌ கட்டுதல்‌) 
யூதர்கள்‌ தேவனுடைய கற்பனைகளுக்குக்‌ கழ்ப்படியவும்‌ பரிசுத்தமாய்‌ 
வாழவும்‌ நினைப்பூட்டுதலாயிருந்தன. வஸ்திரங்களின்‌ “தொங்கல்கள்‌,” 
அல்லது “ஓரங்கள்‌” (NRSV), அவர்கள்‌ அணிந்த ஆடைகளின்‌ ஓரங்களில்‌ 
வசனங்கள்‌ கூடிய தேவனுடைய உபதேசங்களின்‌ நினைப்பூட்டுதல்‌ 
அது (எண்ணாகமம்‌ 15:38-40; உபாகமம்‌ 22:12). இயேசுவின்‌ நாட்களில்‌ 
அவரும்‌ கூட (இந்த வசனங்களில்‌ சொல்லப்பட்ட) வஸ்திரத்தொங்கல்‌ 
களையுடைய வஸ்திரங்களைத்‌ தரித்திருந்தார்‌ (9:20; 14:36). மாய்மாலம்‌ 
நிறைந்த பரிசேயர்கள்‌, எப்படியிருப்பினும்‌, தேவனுடைய பிரமாணத்தை 
நினைவுறுத்தத்தக்கதாக அப்படிப்பட்ட வஸ்திரத்‌ தொங்கலை அணியவில்லை; 
மாறாக, அவர்கள்‌ அதை மற்றவர்களிடமிருந்து தங்களை பக்திமான்களாய்‌ 
காட்டி அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும்‌ வகையில்‌ அப்படிச்‌ செய்தார்கள்‌. 
எந்த அளவுக்கு வஸ்திரத்தின்‌ தொங்கல்‌ நீளமாக இருந்ததோ அந்த அளவுக்கு 
பக்திமானாகக்‌ காட்டிக்‌ கொண்டனர்‌. இன்றைய மதத்தலைவர்களென கூறிக்‌ 


141 


கொள்வோரின்‌ ஆடைகள்‌ இதற்குச்‌ சமமாயிருக்கிறது. 

வசனம்‌ 6. கூடுதலாக, இயேசு சொன்னார்‌, அவர்கள்‌ விருந்துகளில்‌ 
முதன்மையான இடங்களையும்‌ ஜெப ஆலயங்களில்‌ முதன்மையான 
ஆசனங்களையும்‌ விரும்பினார்கள்‌. ஒரு விருந்து நடக்கும்‌ போது 
பங்கேற்கும்‌ விருந்தாளிகளின்‌ முக்கியத்துவத்தைப்‌ பொறுத்து மேலிருந்து 
கீழான வரிசைப்படி அமர்வது வழக்கம்‌.!! விருந்தளிப்பவனுக்கு மிக 
அருகில்‌ அமார்வது மிகப்பெரிய கனமானதாகக்‌ கருதப்பட்டது. இன்னொரு 
நிகழ்வில்‌, முதன்மையான இடத்தை நாடுவதை இயேசு எச்சரிக்கும்படி ஒரு 
உவமையைப்‌ பயன்படுத்தினார்‌. விருந்துகளில்‌ ஒருவன்‌ முதன்மையான 
இடத்தில்‌ போய்‌ உட்கார்ந்திருக்கையில்‌, அவனைக்‌ காட்டிலும்‌ “கனத்திற்குரிய 
ஒருவனை அமரப்பண்ண வேண்டும்‌, நீ வேறு ஒரு இடத்தில்‌ உட்கார்‌” என்று 
சொல்லும்போது அவன்‌ தாழ்த்தப்படுகிறான்‌. ஒரு இடத்திலிருந்து ஒருவன்‌ 
கனமுள்ள இடத்திலே உட்காரும்படி சொல்லப்படுவானாகில்‌, அது அவனைக்‌ 
குறித்த உயர்ந்த மதிப்பைக்‌ காட்டும்‌ லூக்கா 14:7-11). “தன்னைத்தானே 
உயர்த்துறெவன்‌ தாழ்த்தப்படுவான்‌, தன்னைத்‌ தாழ்த்துறெ எவனும்‌ 
உயர்த்தப்படுவான்‌” (23:11, 12). யாக்கோபும்‌ யோவானும்‌ இயேசுவின்‌ வலது 
இடதுபுற ஆசனங்களைத்‌ தேடினர்‌, அவர்களின்‌ சுயஉயர்வை அவர்‌ கடிந்து 
கொண்டார்‌ (20:20-23). 

பழங்கால ஜெப ஆலயங்களில்‌ முன்பகுதியிலோ அல்லது 
கட்டிடத்தின்‌ மத்தியிலோ மேடை அமைக்கப்பட்டிருக்கும்‌. அந்த 
மேடைகளின்‌ மேல்‌ (சா) ஒரு மேஜையும்‌ அதின்மேல்‌ அன்றைய 
வாசகத்துக்குரிய புஸ்தகச்‌ சுருளும்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ (லூக்கா 4:16, 12), 
மோசேயின்‌ ஆசனமும்‌ போடப்பட்டிருக்கும்‌ (23:2), அத்துடன்‌ இங்கே 
குறிப்பிடப்படுகிற முதன்மையான ஆசனங்களும்‌ போடப்பட்டிருக்கும்‌. 
இந்த ஆசனங்களின்‌ மேல்‌ தொழுகையில்‌ பங்கேற்பவர்களும்‌ குறிப்பிடத்‌ 
தக்க மதத்தலைவர்களும்‌ வீற்றிருக்கும்‌ “முதன்மையான ஆசனங்கள்‌” 
என்று சொல்லப்படும்‌ ஆசனங்கள்‌ இருக்கும்‌. அதே போல, கூடிவருகிற 
கூட்டத்தாருக்கென தாழ்வான ஆசனங்கள்‌ ஜெப ஆலயத்தின்‌ சுவர்களை 





ஒட்டி வருகிற வகையில்‌ போடப்பட்டிருக்கும்‌.'” கவனத்தைத்‌ இருப்பும்‌ 
மையப்பகுதியை விரும்பினவர்களையும்‌ இயேசு கடிந்து கொண்டார்‌, 
முதன்மையான ஆசனத்தை (இடத்தை) நாடினவர்கள்‌ எல்லோரும்‌ தங்களைக்‌ 
காண வேண்டும்‌ என்று அப்படிச்‌ செய்தார்கள்‌. 

வசனம்‌ 2 வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ சந்தை வெளிகளில்‌ 
வந்தனங்களையும்‌, ரபீ என்றழைக்கப்படுவதையும்‌ விரும்பினார்கள்‌. 
இங்கே எதிர்பார்க்கப்பட்ட கனம்‌ கண்டிக்கப்பட்டது. “சந்தை வெளிகள்‌” 
பொது ஜனங்கள்‌ கூடி வருகிற ஒரு சமுதாய இடம்‌, அங்கே அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட வந்தனங்களையும்‌, புகழ்ச்சிகளையும்‌ பெரிதாய்‌ இந்த 
மதத்தலைவர்கள்‌ அனுபவித்தனர்‌. சாதாரணமாக ஒருவரையொருவர்‌ 
வாழ்த்திக்‌ கொள்வதைப்‌ பார்க்கிலும்‌ இங்கே சொன்ன வந்தனங்கள்‌ மிக 
உயர்வாகக்‌ கருதப்பட்டது. 

“ரபி” என்னும்‌ பதம்‌ “என்‌ ஆண்டவனே” அல்லது “எஜமானனே” என்று 
பொருள்பட ஒரு நியாயப்பிரமாண போதகனுக்குச்‌ கொடுக்கப்பட்ட 
சிறப்பு மிகுகனத்திற்குரிய பட்ட மாகக்‌ கருதப்பட்டது. இயேசுவும்‌ யோவான்‌ 


142 


ஸ்நானனும்‌ இந்தப்‌ பட்டத்தில்‌ அமைக்கப்பட்டார்கள்‌ (மாற்கு 9:5; 11:21; 
யோவான்‌ 1:38, 49; 3:2, 26). இந்த வார்த்தையின்‌ வரலாற்றை 1801 P. Lewis 
பின்வருமாறு நினைவு கூருறொர்‌: 


71 (“என்‌ போதகரே”) எனும்‌ கெளரவப்‌ பட்டம்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ 
தான்‌ பயன்பாட்டிற்கு வந்தது. ரபீமார்களின்‌ பாரம்பரிய வரலாறுபடி 
கமாலியேல்‌ என்னும்‌ போதகருக்குத்தான்‌ முறையாக ரபான்‌ (ரபீ 
என்பதைக்‌ காட்டிலும்‌ அதிக கனத்துக்குரிய பட்டம்‌) கொடுக்கப்பட்டது. 
தால்முத்‌ காலத்தில்‌ ஒரு மாணவன்‌ தன்‌ ஆசிரியரை ரபீ என்று 
அழைக்கும்படி கோரப்பட்டான்‌.!” 


வசனம்‌ 8. இயேசு தமது சீஷர்கள்‌ மற்ற உடன்‌ விசுவாசிகளுக்கு 
மேலாக தங்களை ரபீ; என்றழைத்து தங்களைத்‌ தாங்களே உயர்த்திக்‌ 
கொள்ள வேண்டாம்‌ என்று எச்சரித்தார்‌. யூத மதத்தில்‌, ஒருவர்‌ கடந்து செல்ல 
வேண்டிய பலதரப்பட்ட பட்டங்கள்‌ சீஷர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தன, 
எனவே ஒரு மாணவனின்‌ நிறைவு குறிக்கோள்‌ தனக்குக்‌ கீழிருக்கும்‌ 
சீஷார்களுக்கு மேலாகத்தாம்‌ ரபீ எனும்‌ பட்டத்தைப்‌ பெறுவதுதான்‌. !* 
ஆனாலும்‌ இயேசுவைப்‌ பின்பற்றிப்‌ போகிறவர்கள்‌ தனிப்பட்ட ஆசைகளால்‌ 
நடத்தப்படக்கூடாது. 

இயேசு இங்கே போதகர்கள்‌ சபையிலே ஊழியம்‌ செய்யும்‌ நிலையை 
மதிப்புக்‌ குறைத்து குறிப்பிடவில்லை (நடபடிகள்‌ 13:1; 1 கொரிந்தியர்‌ 12:28; 
எபேசியர்‌ 4:11; 1 தீமோத்தேயு 2:7; 3:2; 2 தீமோத்தேயு 1:11; எபிரெயர்‌ 
5:12). மாறாக, அவர்‌ தமது சீஷர்களை தாழ்மையுடன்‌ நடந்து கொள்ளவும்‌ 
தமது மகத்துவமிக்க அதிகாரத்தைத்‌ உணர்ந்துகொள்ளவும்‌ வேண்டுமென்று 
அறைகூவல்‌ விடுத்தார்‌. உயர்வுப்பொருளில்‌ சொல்ல வேண்டுமானால்‌, இயேசு 
மட்டும்‌ உண்மையான (தெய்வீகப்‌) போதகர்‌. அவரிடத்திலிருந்து மட்டுமே சத்தி 
யம்‌ வருகிறது. மற்ற போதகர்கள்‌ அவர்‌ போதித்தவைகளிலிருந்து பெற்றுக்‌ 
கொண்ட அறிவை பிறருடன்‌ பகிர்ந்து கொள்வது மட்டுமே (28:18-20; 
யோவான்‌ 14:26; 16:12-15). 

பட்டங்கள்‌ மதப்போதகர்களால்‌ தரித்துக்‌ கொள்ளப்பட ஒரு நோக்கம்‌ 





மட்டுமே பொதுவாகக்‌ காணப்பட்டது: தனிப்பட்ட ஒருவர்‌ தன்னை 
யாரென்று காட்டிக்‌ கொள்ள உயர்த்திக்‌ கொள்வது. கிறிஸ்தவ சகோதரருக்குள்‌ 
பொதுவான ஸ்தானம்‌ இருக்க வேண்டும்‌ என்று இயேசு வலியுறுத்தினார்‌ 
(காண்க 12:48-50; கலாத்தியர்‌ 3:28). தேவனுடைய ராஜ்யத்தில்‌ எஜமானர்கள்‌ 
யாரும்‌ இருக்க இயலாது; அதன்‌ பிரஜைகள்‌ யாவரும்‌ ஊழியக்காரர்கள்‌ 
(20:25-28). சபையில்‌ முதன்மைத்துவம்‌ பெற காட்டப்படும்‌ வழி ஊழியமே. 
தன்னைத்தானே உயர்த்திக்‌ கொள்ள முயற்சிக்கிறவன்‌ தாழ்த்தப்படுவான்‌, 
தன்னைத்‌ தான்‌ ஊழியம்‌ செய்யும்படி தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌. 
தேவனுடைய மதிப்பீடே உண்மையில்‌ முக்கியமானது. 

வசனம்‌ 9. இயேசு மதத்தலைவர்களை பிதா என்று அழைப்பதைக்‌ 
கண்டனம்‌ பண்ணினார்‌. இந்தப்‌ பழக்கம்‌ வெகு நாளைய 
பாரம்பரியமாகும்‌. புராதனக்‌ காலத்து நியாயாதிபதிகள்‌ காலத்திலேயே, ஒரு 
லேவிய கோத்திர ஆசாரியன்‌ பிதாவாகக்‌ கருதப்பட்டான்‌ (நியாயாதிபதிகள்‌ 


143 


17:10). இர்க்ககரிசியாகிய எலிசா, தனது அறிவுரையாளனாயெ எலியாவை, 
“என்‌ தகப்பனே” என்றார்‌ (2 ராஜாக்கள்‌ 2:12). இஸ்ரவேலின்‌ இராஜாக்கள்‌ 
எலிசாவை அப்படியே அழைத்தார்கள்‌ (2 இராஜாக்கள்‌ 6:21; 13:14). ரபீ 
மார்களின்‌ காலத்தில்‌, “பிதா” (குகப்பன்‌) எனும்‌ பட்டம்‌ பிரதானமான 





ரபீமார்களுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டது.'” 
உலகப்‌ பிரகாரமான தகப்பன்மார்களை “பிதா” என்றழைப்பது 





அவர்களுக்கென வைக்கப்பட்ட பட்டம்‌, அதை இயேசு கண்டனம்‌ 
பண்ணவில்லை (15:4; 19:19; எபேசியர்‌ 6:2; கொலோசெயர்‌ 3:21; எபிரெயர்‌ 
12:9). சிலரை தான்‌ சுவிசேஷத்தின்படி பெற்றெடுத்ததாக உருவகமாக பவுல்‌ 
தன்னைத்‌ தகப்பன்‌ என்று சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 4:15; 1 தீமோத்தேயு 1:2; 
2 தீமோத்தேயு 1:2; இத்து 1:4). பேதுரு தனது உறவு முறைக்‌ கண்ணோட்டத்தில்‌ 
மாற்குவை, தனது செட்டையின்‌ கீழ்‌ அரவணைத்து, அதே முறையில்‌ 





அழைக்கிறார்‌ (1 பேதுரு 5:13). யோவான்‌ அப்படிப்பட்ட சகோதரர்களைக்‌ 
குறிப்பிட்டு “என்‌ பிள்ளைகளே” என்றும்‌, “சிறு பிள்ளைகளே” என்றும்‌ 
அழைத்தார்‌ (1 யோவான்‌ 2:1, 12, 18, 28; 3:7, 18; 4:4; 5:21). ஏவப்பட்ட 
இந்த மனுஷர்களெல்லாம்‌ ஒருபோதும்‌ ஏதோ ஒரு பட்டத்துடன்‌ 
அழைக்கப்பட்டதில்லை. ஒரே ஒரு ஆவிக்குரிய பிதா மட்டுமே நமக்கு உண்டு, 
அது “பரலோகத்திலிருக்கிற எங்கள்‌ நம்முடைய பிதா” (6:9; காண்க 5:48; 6:14, 
26, 32; 15:13; 18:35). 

வசனம்‌ 10. வசனம்‌ 8ல்‌ கூறப்பட்ட உணர்ச்சிக்கு ஆட்பட்ட தன்மை வசனம்‌ 
10ல்‌ திரும்பப்‌ பேசப்படுகிறது. குரு எனும்‌ இந்த கிரேக்கச்‌ சொல்‌ (kathégetés) 
புதிய ஏற்பாட்டில்‌ இந்த ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
இந்தப்‌ பதும்‌ பல்வேறு சொற்களில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. “எஜமான்‌” 
(KJV), “போதகர்‌” (NKJV), “கற்பிப்பாளர்‌” (NRSV). “போதகர்‌” என்னும்‌ சொல்‌ 
(didaskalos) மிக அருகாமையிலுள்ள பொருளைக்‌ கொடுக்கிறது. “குரு” எனும்‌ 
பதும்‌ கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பட்டம்‌. அவர்‌ மட்டுமே 
ஆவிக்குரிய தலைவர்‌, அவருடைய உபதேசங்கள்‌ மட்டுமே பின்பற்றப்பட 





வேண்டும்‌. ஒரு வகையில்‌, மற்றவர்களும்‌ அவருடைய வார்த்தைகளைப்‌ 
போதிக்கும்‌ போதகர்களாக இருக்கலாம்‌. 

வசனங்கள்‌ 8 லிருந்து 10 வரை, குறிப்பிட்ட சில ஜனங்களை 
மற்றவர்களுக்கு மேலாக உயர்த்தும்‌ மனித இயல்பை, இயேசு எதிர்த்தார்‌. அவர்‌ 
தமது சடையில்‌ உயர்வு தாழ்வுகளுக்கு எதிரானவர்‌. ஒரே உயர்வு அவருடைய 
சபையில்‌ அவர்‌ தலையாயிருக்றொர்‌, தேவன்‌ பிதாவாயிருக்கிறார்‌.'? 





வசனங்கள்‌ 11, 12. உங்களில்‌ பெரியவனாயிருக்றெவன்‌ உங்களுக்கு 
ஊழியக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌, தன்னைத்‌ தான்‌ உயர்த்துறெவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌, தன்னைத்‌ தாழ்த்துறெவன்‌ உயர்த்தப்படுவான்‌ என்ற 
வார்த்தைகளைக்‌ கூறி இயேசு இந்தப்‌ பகுதியை முடித்தார்‌. மனுஷருடைய 
புகழ்ச்சிகளைப்‌ பெறும்‌ பொருட்டு தங்களைத்‌ தாங்களே உயர்த்தி, 
குங்களுக்குத்தாங்களே ஊழியஞ்‌ செய்து கொள்ளும்‌ பரிசேயரைப்‌ போலிருக்க 
வேண்டாம்‌ என்று இந்த வார்த்தைகள்‌ ஜனங்களை எச்சரிக்கின்றன. வசனம்‌ 
11ல்‌ பேசப்படும்‌ வார்த்தை நடை 20:26ல்‌ ஏற்கனவே சொல்லப்பட்டவைகளை 
அடையாளப்படுத்துகின்றன: “உங்களில்‌ எவனாலும்‌ பெரியவனாயிருக்க 
விரும்பினால்‌, அவன்‌ உங்களுக்குப்‌ பணிவிடைக்காரனாயிருக்கக்கடவன்‌. ” 


144 


வசனம்‌ 12ல்‌ சொல்லப்பட்ட சாராம்ஸக்‌ கருத்து அடிக்கடி வசனங்களில்‌ 
காணப்படுகிறது. (நீதிமொழிகள்‌ 29:23; லூக்கா 14:11; 18:14; பிலிப்பியர்‌ 
2:6-9; யாக்கோபு 4:6; 1 பேதுரு 5:5, 69. பின்னதாக தால்முத்தில்‌ இந்தச்‌ 
சொற்றொடர்‌ திரும்பச்‌ சொல்லப்படுகிறது: “பரிசுத்தமானவருக்கு 
தன்னைத்‌ தாழ்த்துறெ எவனும்‌, பாக்யெவான்‌, அவன்‌ உயர்த்தப்படுவான்‌, 





தன்னைத்தான்‌ உயர்த்துறெவன்‌ பரிசுத்தருக்கு முன்பாக, பாக்கியவான்‌, அவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. ”!7 


௮ பாடங்கள்‌ “5444 


உண்மையான மார்க்கம்‌ 


(அதிகாரம்‌ 23) 

மத்தேயு 23ம்‌ அதிகாரம்‌ பெரும்பாலும்‌ “ஐயோ” அதிகாரம்‌ 
என்றழைக்கப்படுகிறது. ஏனெனில்‌ இயேசு அத்தப்பதத்தை உபயோகித்தார்‌ 
(23:13, 14, 15, 16, 23, 25, 27, 29). வார்த்தையாகிய ௦௦௭, “ஐயோ” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யூத  மதத்தலைவர்களின்‌ ஆவிக்குரிய 
நிலைமையைக்‌ குறித்த கர்த்தருடைய வருத்தத்தை அது காட்டுகிறது, 
அத்துடன்‌ அவர்கள்‌ மேல்‌ வரவிருந்த நியாயத்தீர்ப்பும்‌ உறுதியளிக்கப்பட்டது. 
வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ பக்தி வைராக்கியம்‌ உள்ளவர்களாயிருந்தனர்‌, 
ஆகிலும்‌ தேவனுக்கு ஏற்புடைய பக்திக்‌ குறைவு அவர்களிடத்திலிருந்தது. இந்த 
அதிகாரத்தில்‌ உண்மையான பக்தியைப்‌ பெற ஏதுவான ஐந்து பாடங்களைக்‌ 
காணலாம்‌. 

1. GP Mow LCL காட்சிக்‌ (23:1-12). பரிசேயர்கள்‌ 
அநேக மார்க்க சம்பந்தப்பட்ட (பக்திக்குரிய) கிரியைகளை செய்துள்ளனர்‌. 





அகிலும்‌ அவைகளில்‌ பெரும்பாலானவை மனுஷர்கள்‌ காணவேண்டும்‌ 
என்பதற்காகவே செய்யப்பட்டவை. அவர்கள்‌ தங்கள்‌ காப்பு நாடாக்களை 
அகலமாக்கி தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ தொங்கல்களை பெரிகாக்கினார்கள்‌. 
அவர்கள்‌ அதிகாரத்தையும்‌ பதவிகளையும்‌ போதிக்கெறதில்‌ கடைக்கும்‌ 
ஆதாயத்தையும்‌ அதிகமாய்‌ விரும்பினார்கள்‌, இந்த விருப்பத்தில்‌ கனத்துக்குரிய 
ஆசனங்களும்‌ தெய்வீக மதிப்பிற்குரிய பட்டங்களும்‌ உள்ளடக்கியது. இவற்றின்‌ 
பின்னணியில்‌ இருந்த உள்நோக்கம்‌ அவைகளை மதிப்பற்றதாக்கியது. 

2. பயனற்ற செய்ல்களையுடைய பக்கி (23:13, 15). உண்மையில்‌, 
அப்படிப்பட்ட செயல்கள்‌ ஆபத்தானதும்‌ கூட. மக்களை மனமாற்றுவதில்‌ 
அதிகப்‌ பிரயாசப்‌ பட்டார்கள்‌. இதன்‌ முடிவின்‌ விளைவு, எப்படியிருப்பினும்‌, 
மனமாற்றப்பட்டவர்கள்‌ அவர்களை மனமாற்றியவர்களை விட அதிகமாக 
கெட்டுப்‌ போனவர்களாயிருந்தார்கள்‌. 

3. நிறைவுற்ற பக்கியுடன்‌ கூடிய பி செயல்கள்‌ (23:23). சிறிய 
விஷயங்களில்‌ கூட பரிசேயர்கள்‌ விசுவாசமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌ 
என்பதற்காக இயேசு அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. யூதர்கள்‌, 
தோட்டத்து புல்‌ விதைகளிலிருந்து வாசனைத்‌ திரவியங்கள்‌ வரை 
அனைத்திலும்‌ தசமபாகம்‌ செலுத்தினர்‌ என்பது நல்ல விஷயம்தான்‌. 
மாறாக, சிறிய விஷயங்களில்‌ மட்டுமே பெரிய காரியங்களாக செயலாற்றினர்‌ 


145 


என்பதையே கடிந்து கொண்டார்‌. மிக அற்பமான காரியங்களைக்‌ கூட 
அதிகமாய்‌ வலியுறுத்தின அவர்கள்‌ முக்கியமானவைகளை டுறந்தள்ளினர்‌: நீதி, 
இரக்கம்‌, விசுவாசம்‌. 

4. ஒருவரது செயல்‌ 1௧ காட்யரகனும்‌ உயரர்நொக்கு உடையதாகவும்‌ 





கனா பலவாம்‌, ஆனால்‌ அவைகள்‌ செயல்படுத்த ELD JM) 
ர யொஜனம்‌ எதுனுயிவ்லை (23:29-86). பரிசேயர்கள்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
கல்லறைகளை கனம்‌ பண்ணினார்கள்‌, அவர்களுடைய முற்பிதாக்கள்‌ 
அவர்களை கொலை செய்திருந்தார்கள்‌; ஆகிலும்‌ அவர்களுடைய இருதயங்கள்‌ 
மாறியிருக்கவில்லை. மேலும்‌ அந்த நேரத்தில்‌ தேவனிடத்திலிருந்து 
அனுப்பப்பட்ட எல்லாரையும்‌ தவறாக நடத்தி - இயேசுவையும்‌ சீஷர்களையும்‌ 
கூட கொன்றார்கள்‌. 

5. LGD க௱ரிபவ்மனில்‌ எழுிபாழு BT அவறன DUD போறார்‌ 
சர27/பொழுதும்‌ தவறிலே நிலைத்திருக்க வேண்டுவுதில்லை (23:37-39). அவர்கள்‌ 
மனந்திரும்பி தேவனிடத்தில்‌ சீர்பொருந்தலாம்‌. கர்த்தரை சதா காலமும்‌ 
புறந்தள்ளிய நிலைமையிலேயே இருப்பது பயப்படக்தக்கது, ஆகிலும்‌ எந்த ஒரு 
வரும்‌ இரட்சிக்கப்படாத நிலையில்‌ தரித்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ச 








பரிசேயர்கள்‌ (அதிகாரம்‌ 23) 

பரிசேயர்களின்‌ ஆரம்ப எண்ணம்‌ நியாயப்பிரமாணத்துக்குக்‌ 
தழ்ப்படிதலை கிரேக்கக்‌ கலாச்சாரத்தின்‌ தாக்கத்துக்கு விட்டு விடாமல்‌ 
பாதுகாப்பது தான்‌. “பரிசேயன்‌” அல்லது “பிரித்தெடுக்கப்பட்ட வன்‌” என்பது 
பாவத்திலிருந்து பிரிந்து வாழ்வகைக்‌ குறிக்கும்‌. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தை 
மீட்டமைத்து பாதுகாக்க நினைக்கிற எவரும்‌ அவர்களுடைய மேன்மையான 
கண்ணோட்டத்தைப்‌ பாராட்டக்‌ கூடும்‌. இருப்பினும்‌, இயேசு அநேகக்‌ 
காரணங்களுக்காக அவர்களைக்‌ கடிந்து கொண்டார்‌. அதே வகையான 
தவறுகளைச்‌ செய்யாதபடி நாம்‌ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌. 


1. அவர்கள்‌ போதித்தவைகளை அவர்களே கைக்கொள்ள வில்லை (23:2, 
3). 

2. அவர்கள்‌ தங்களுடைய பாரம்பரியங்களை தேவனால்‌ கொடுக்கப்‌ 
பட்ட கட்டளைகளைப்‌ போல்‌ மற்றவர்கள்‌ மேல்‌ சுமத்தினார்கள்‌ 
(23:4; காண்க 15:1-9). 

3. தேவனிடத்திலிருந்து வருகிற நற்பெயரைக்‌ காட்டிலும்‌ மனுஷரிடத்தி 
லிருந்து வருகிற நற்பெயரை அதிகமாய்‌ விரும்பினர்‌ (23:5-7). 

4. ஜனங்களை தேவனிடத்திற்கு மனந்திரும்பச்‌ செய்வகைக்‌ காட்டிலும்‌ 
குங்களிடமாய்த்‌ திருப்புவதை செயல்படுத்தினர்‌ (23:18, 15). 

5. தங்களுக்கு வசதிப்படும்‌ போது மட்டுமே தங்களுடைய வார்த்தையை 
காத்துக்கொள்ள முற்பட்டனர்‌ (23:16-22). 

6. தொழுகையின்‌ சடங்காச்சாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுத்த அவர்கள்‌ “மாசில்லாத சுத்தமான பக்திக்கு” 
புதியவர்களாயிருந்தனர்‌ (23:23, 24; காண்க 25:34-46; யாக்கோபு 
1:27). 

7. வெளிப்புறத்‌ தோற்றத்தில்‌ நீதிமான்களாய்த்‌ தங்களைக்‌ காட்டிக்‌ 





146 


கொண்ட அவர்களின்‌ உள்ளான மனம்‌ புதிதாக வில்லை 
(23:25-28). 
8. அவர்கள்‌ கண்மூடித்தனமாய்த்‌ தங்களுடைய பிதாக்களின்‌ 
பாவங்களைத்‌ திரும்பவும்‌ செய்து கொண்டிருந்தார்கள்‌ (23:29- 
36). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


இன்றைய பரிசேயம்‌ (23:1-12) 

கிறிஸ்தவர்கள்‌ பரிசேய மனம்‌ படைத்தவர்களாய்‌ தங்களை அனுமதியாமல்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. பக்திக்குரிய காரியங்களை உள்ளே (மனதில்‌) 
வையாமல்‌ புறம்பே காட்டுவது மிகச்‌ சுலபம்‌. ஒருவர்‌ “ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌” 
தன்னிடமுள்ள “சிறப்பானதை” தரித்துக்‌ கொள்ளலாம்‌ ஆனால்‌ இருதயத்தை 
தொழுகைக்கு ஆயத்தப்படுத்த மாட்டார்‌. ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ நல்ல 
ஆடைகளைத்‌ தரித்து கொள்ளாமல்‌ கூட்டத்தில்‌ இருப்பவர்களை அவர்‌ 
ஏளனமாகப்‌ பார்க்கலாம்‌ (யாக்கோபு 2:2-4). 

ஜெபிக்கிற பொழுது தாழ்மையுடன்‌ தன்‌ தேவனிடத்தில்‌ பேசுவதற்குப்‌ 
பதிலாக உள்ளூர்‌ சபையார்கள்‌ தன்னைக்‌ குறித்து நன்மதிப்பு கொள்ள 
வேண்டும்‌ என்பதில்‌ அக்கரையுள்ளவராயிருப்பார்‌. மற்றவர்கள்‌ மனதில்‌ இடம்‌ 
பிடிக்க வேண்டும்‌ என்பதற்காக மட்டும்‌ நீண்ட ஜெபங்களை பார்வைக்காக 
ஜெபிப்பார்கள்‌. சபையின்‌ ஆராதனையில்‌ தன்னை நீதிமானாய்‌ முன்னிறுத்தி 
வாரம்‌ முழுவதிலும்‌ தனது ஒழுக்கக்‌ காரியங்களில்‌ களிப்புற்று இருப்பார்‌. 
பரிசேய மனதுடையவர்‌ தனது முக்கியத்துவத்தைப்‌ பற்றியே பறைசாற்றிக்‌ 
கொண்டிருப்பார்‌. ஒரு அறைக்குள்‌ பிரவேசிக்கையில்‌, மற்றவருடைய தேவையை 
அறிந்து ஊழியஞ்செய்வதற்குப்பதிலாக மற்றவர்களுடைய கவனத்தை தன்‌ 
பால்‌ திருப்ப வேண்டும்‌ என்பதே அவரின்‌ குறிக்கோளாயிருக்கும்‌. இதன்‌ 
சாராம்ஸமாக, “அதோ அங்கே நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌” என்று சொல்லுவதற்குப்‌ 
பதில்‌, “இதோ நான்‌ இங்கே இருக்கிறேன்‌” என்று சொல்லுவார்‌. 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


உயர்த்திக்‌ கொள்ளும்‌ பட்டங்கள்‌ (23:8-10) 

அநேக மார்க்கக்‌ கூட்டங்கள்‌ உயர்த்திக்‌ கொள்ளும்‌ பட்டங்கள்‌ குறித்த 
கிறிஸ்துவின்‌ போதனையை அறியாதவர்களாயிருக்கின்றனர்‌. கத்தோலிக்க 
பாரம்பரியங்களில்‌, தங்களுடைய மதத்‌ தலைவர்களை பொதுவாக 
“தந்தை” என்று குறிப்பிட்டு பாவமன்னிப்பைத்‌ தங்களுக்குக்‌ கொடுக்க 
அவர்கள்‌ பரிந்துரைப்பதாக எண்ணுகின்றனர்‌. “சமயக்‌ குருவின்‌ வட்டாரப்‌ 
பகுதி” என்றழைக்கும்‌ அந்த வட்டத்துக்குள்‌ இருப்போர்‌ சில நேரங்களில்‌ 
பாவசங்கர்த்தனை செய்வதாகக்‌ சொல்லி பாதிரியாரிடத்தில்‌ சொல்லுவார்‌, 
“என்னை மன்னியுங்கள்‌ தந்தையே [184] நான்‌ பாவம்‌ செய்தேன்‌,” 
இந்த விஷயத்தில்‌, “தந்தை” (184805) எனும்‌ பட்டம்‌, பாதிரியார்‌ பணியைச்‌ 
செய்தல்‌, செயற்கையான மதத்தலைவர்கள்‌ - திருச்சபை மக்கள்‌ எனும்‌ உயர்வு 
தாழ்வை ஏற்படுத்துகிறது, இது சகோதரத்துவத்துக்கு முரணானது (23:8). 
மாறாக, கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை ஒருவருக்கொருவர்‌ மன்னித்து 





147 


ஒருவருக்காக ஒருவர்‌ ஜெபிக்க வேண்டியவர்கள்‌ (யாக்கோபு 5:16). பிதாவாகிய 
தேவன்‌ தாம்‌ பாவத்தை மன்னிக்கிறார்‌. 

புரட்டாஸ்டண்ட்‌ பாரம்பரியத்தில்‌, “reverend” எனும்‌ பதும்‌ 
பெரும்பாலும்‌ அதின்‌ ஊழியர்களுக்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. “Reverend” 
எனும்‌ பதம்‌ ஆங்கிலத்தில்‌ K]V யில்‌ ஒரே ஒரு முறை சங்கதம்‌ 111:9ல்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசனமும்‌, தேவனைக்‌ குறிப்பிட்டு, 
“அவருடைய நாமம்‌ பரிசுத்தமும்‌ பயங்கரமுமானது” (ஈeveren), என்று 
சொல்லப்படுகிறது, தேவனுடைய பெயர்‌ “Reverend,” என்று அது கூறவில்லை 
நியாயப்பிரமாணம்‌ கட்டளையிட்டபடி, அவருடைய நாமம்‌ பயப்படத்தக்கது 





(யாத்திராகமம்‌ 20:7) அப்படிப்பட்ட பயப்படத்தக்க நாமம்‌ வேறு எந்த 
நபருக்கும்‌ கொடுக்கப்படவில்லை. 


பட்டங்கள்‌ (23:8-10) 

பட்டங்களுக்கு எதிரான கிறிஸ்துவின்‌ தடைகள்‌ மூன்று குறிப்பிடத்தக்க 
பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறது. 

1. கற்றுத்‌ தோர்ந்ததாக அகந்தை. நாம்‌ மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தைப்‌ 
போதிக்க வேண்டியவர்கள்தான்‌, ஆகிலும்‌ இயேசுவே உண்மையான போககர்‌ 
எனும்‌ கருத்தைத்‌ தாழ்த்திவிடக்‌ கூடாது (23:8). 

2. மார்க்கத்தில்‌ உயர்மக்கள்‌. இளமைக்‌ கிறிஸ்தவர்களை நாம்‌ போஷித்து 
பாதுகாப்பது அவசியமானது, ஆகிலும்‌ தேவனே நமது பரலோகத்தின்‌ பிதா 





எனும்‌ தன்மையை நாம்‌ ஒரு போதும்‌ தாழ்த்தி விடலாகாது (23:9). 

3. அதிகொரத்துவுத்தின்‌ ஆம்‌. நாம்‌ மற்றவர்களை இன்னும்‌ 
அதிகமாக வளர்ச்சி பெற்ற சீஷர்களாகத்தக்க வகையில்‌ வழிநடத்த ஆவல்‌ 
கொள்ள வேண்டும்‌, ஆனால்‌ இயேசு கிறிஸ்து மட்டுமே தமது சபைக்குத்‌ 
குலையானவர்‌ என்பதை நாம்‌ மறந்து விடக்‌ கூடாது (23:10)! 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

IR. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Com- 
mentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 323. éஷா்கள்‌ 
பரிசேயார்களைக்‌ கண்டு ஆச்சரியப்படடார்கள்‌ என்கிற உண்மையே இயேசு இதற்கு 
முந்தைய நிகழ்ச்சியில்‌ அவர்களை இடறலடையச்‌ செய்தார்‌ என்பதில்‌ அக்கரை 
செலுத்தினர்‌ என்பதற்கு சாட்சியமளிக்கிறது (15:12). 21 Maccabees 1:20-64. 4114. 
4:36-58. “ஊவா Talmud Sotah 5.5; காண்க Berakoth 9.5; Talmud Sotah 22%. Michael J. 
Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, 
Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 140. வில்கின்ஸ்‌ 
கோராஸின்‌ மற்றும்‌ டெலோஸின்‌ ஆகிய இடங்களின்‌ இருக்கைகளை படங்களுடன்‌ 
வெளியிட்டிருந்தார்‌. “சில மூலப்பிரதிகளில்‌ கூடுதல்‌ சொற்றொடராக, “சுமக்கக்‌ 
கூடாத” என்பது சேர்க்கப்பட்டுள்ளது (காண்க 1817). இந்தச்‌ சொற்றொடர்‌ ஒருவேளை 
பார்த்தெழுதின வேதபாரகனின்‌ மோலோட்டமான கண்ணோட்டத்தாலே அல்லது 
லூக்கா 11:46 லிருந்து சேர்க்கப்பட்டதாகவோ இருந்திருக்கலாம்‌. (Bruce M. Metzger, 
A Textual Commentary on the Greek New Testament, 2d ed. [Stuttgart: German Bible Society, 


148 


1994], 49.) “1,20௩ Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 573. £யாத்திராகமம்‌ 16:29; 23:12; 31:13-17; 
35:2, 3; லேவியாராகமம்‌ 26:34, 35; எண்ணாகமம்‌ 15:32-36; உபாகமம்‌ 5:12-15. Wilkins, 
141. காண்க Josephus Antiquities 4.8.13; Letter of Aristeas 159. 

"எண்ணிறைந்த உதாரணங்களை மத்தியத்தரைக்கடல்‌ உலகில்‌ நடந்ததாக 
மேற்கோள்‌ காட்டுகிறார்‌ Craig 5. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 542-43. 12William Sanford LaSor and 
Tamara C. Eskenazi, “Synagogue,” in The International Standard Bible Encyclopedia, rev. ed., 
ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1988), 
4:680. “Jack P. Lewis, The Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary 
(Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 110; காண்க Talmud Berakoth 3a; Baba Kamma 
73b. *Wilkins, 142. °srண்க Mishnah Peah 8.5; Talmud Berakoth 6a; Jerusalem Talmud Be- 
sah 1.7; Genesis Rabbah 12.14. “தந்தை” என்பதற்கு அராமிக்‌ பதம்‌ எம்ப (ரோமர்‌ 8:15). 
மிஷ்னாவில்‌ ஒரு கைப்பிரதி 46௦04, “தந்தைகள்‌.” அது ரபீமார்களின்‌ ஞானமுள்ள 
வார்த்தைகளிலிருந்து தொகுக்கப்பட்டவை. Robert H. Mounce, Matthew, New 
International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 215. 7Tal- 
mud Erubin 13b. °Adapted from Jack Wilhelm RSVP Newsletter (1991). °Wilkins, 143. 


149 


55 


ஏழுமுறை வவர கூறும்‌ 
ஜயோவும்‌ எருசடீலமைக்‌ 


குறித்த எவருடைய புலம்பலும்‌ 


[2315-9] 


தேவாலயத்தில்‌ அவர்‌ திறந்தவெளி பிரசங்கம்‌ செய்து கொண்டிருந்த 
இந்த நேரத்தில்‌, இயேசு ஒரு வரிசையான “ஐயோ” என்ற வார்த்தைகளை 
அவரைப்‌ புறந்தள்ளி ஜனங்களை தவறான திசைக்கு கொண்டு சென்ற 
யூதமதத்‌ தலைவர்களின்‌ மீது கூறுகிறார்‌. “ஐயோ” என்ற கிரேக்க வார்த்தை 
(௦௦80) எபிரெய பதத்திற்கு ௦ சமமானது, தீர்க்கதரிசிகள்‌ இதை அடிக்கடிப்‌ 
பயன்படுத்தியிருக்கின்றனர்‌ (ஏசாயா 5:8-23; ஆபகூக்‌ 2:6-19). இதன்‌ பொருள்‌ 
துக்கம்‌, வலி, கோபாக்கினை, வருத்தம்‌, சஞ்சலம்‌ அல்லது ஒருவர்‌ தனது 
உயிரைக்‌ கூட விட வேண்டிய ஆக்கினையைக்‌ குறிக்கும்‌. மேக்‌ ஆர்தர்‌, 
ஜூனியர்‌, இது “சாதாரண பொருள்‌ கொள்ளும்‌ ஒரு வார்த்தையாக 
பெரும்பாலும்‌ எடுத்துக்‌ கொள்ள முடியாது, உச்சரிப்பும்‌ பொருளும்‌ ஏறத்தாழ 
ஒரே மாதிரியானதாக இடீர்‌ என்று சொல்லுகிறவார்த்தையல்ல,”” என்று 
எழுதினார்‌. இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, அது ஒரு அதிரடியாக, 
எண்ண வெளியீட்டின்‌ வார்த்தை, இயேசு தமது ஊழிய காலத்தில்‌ வேறு 
இடங்களில்‌ பலமுறை “ஐயோ” எனும்‌ பதத்தை பயன்படுத்தியுள்ளார்‌ (11:21; 
18:7; 24:19; 26:24). “பாக்கியவான்‌” (ஆசீர்வதிக்கப்‌ பட்டவன்‌) என்பதற்கு 
எதிர்ச்சொல்‌ “ஐயோ” (லூக்கா 6:17-26). 

இந்த நிகழ்ச்சியில்‌ இயேசு பயன்படுத்தியுள்ள ஐயோ என்று குறிப்பிட்டுள்ள 
எண்ணிக்கை கேள்விக்குரியது. 8137 மொழிபெயர்ப்பில்‌ எட்டு முறை ஐயோ 
எனும்‌ வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. NASB, மொழிபெயர்ப்பிலும்‌ 
எட்டுமுறை ஐயோ எனும்‌ பதம்‌ வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது, இதில்‌ 
ஒன்று 14 வது வசனத்தில்‌ அடைப்புக்குறிக்குள்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
NIV, மொழிபெயர்ப்பில்‌ ஏழு முறை வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது, 
ஏனெனில்‌ வசனம்‌ 14 கீழ்‌ குறிப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய 
மொழிபெயர்ப்புகளில்‌ இந்த வசனத்தை இப்படி நடத்தக்‌ காரணம்‌ ஆரம்ப 
பிரதிகளில்‌ அது காணப்படவில்லை என்பதுதான்‌. மேலும்‌, இந்த வசனத்தைச்‌ 





சேர்த்துள்ள மொழிபெயர்ப்புகள்‌ 13 வது வசனத்துக்கு முன்போ பின்போ 
சேர்த்துள்ளனர்‌. ஆதலால்‌, சமீபத்திய பாட நூல்‌ வல்லுனர்கள்‌ இந்த வசனம்‌ 
மாற்கு 12:40 அல்லது லூக்கா 20:47 க்கு சமமாக ஏவி வாங்கப்பட்டது என்று 
தூர்க்கிக்ன்றனர்‌, ஆகிலும்‌ சொல்லப்படுபவை தர்க்க ரீதியற்றது.” 


120 


பாடநூல்‌ சாட்சியங்கள்‌ ஏழுமுறை மட்டுமே “ஐயோ” எனும்‌ 
வார்த்தை மத்தேயுவில்‌ சொல்லப்பட்டதாக அனுகூலமான நம்பிக்கை 
தெரிவிக்கப்பட்டுள்ளது, இது ஒரு முழுமையான எண்ணிக்கையைக்‌ குறிக்கும்‌ 
(காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 5:1; 8:2; 10:3; 15:1; 16:1). வசனம்‌ 14ல்‌ 
சொல்லப்பட்டுள்ள சேர்க்கை மற்ற ஜனங்கள்‌ மீது பரிசேயர்கள்‌ கொண்டுள்ள 
செல்வாக்கை வசனங்கள்‌ 13, 15ல்‌ காணுகிற உரையாடலை உடைத்து சிதறக்‌ 





கூடியதாயிருக்கிறது. ஒருவேளை எண்ணிக்கையுள்ள ஐயோ குறிப்பில்‌ வசனம்‌ 
14 சேர்க்கப்படாவிட்டாலும்‌, மற்ற ஏழோடு இதுவும்‌ விவாதிக்கப்படுறெது. 


முதல்‌ ஐயோ (23:13, 14) 


மாயக்காரராகெ வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
மனுஷர்‌ பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தைப்‌ பூட்டிப்‌ போடுகிறீர்கள்‌; 
நீங்கள்‌ அதிலே பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்கப்‌ போகிறவர்களை 
பிரவேசிக்க விடுகிறதுமில்லை, 

1“மாயக்காரராகிய வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
பார்வைக்காக நீண்ட ஜெபம்‌ பண்ணி, விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்‌ சித்துப்‌ 
போடுகிறீர்கள்‌; இதனிமித்தம்‌ அதிக ஆக்கினையை அடைவீர்கள்‌. 


வசனம்‌ 138. முதல்‌ ஐயோவில்‌, மற்றவைகளில்‌ குறிப்பிடுவது போலவே, 
இயேசு வேதபாரகரையும்‌ பரிசேயர்களையும்‌ குற்றப்படுத்தி அவர்களை 
மாய்மாலக்காரர்கள்‌ என்றார்‌ (23:15, 23, 25, 27, 29). “மாய்மாலக்காரன்‌” எனும்‌ 
வார்த்தையின்‌ பொழிப்புரை கிரேக்க மொழியில்‌ (யற௦kரர£5) ஒரு அரங்கத்தில்‌ 
நடிக்கும்‌ “நடிகனுக்கு” ஒப்பிடப்படுகிறது. ஒருவன்‌ தனது சுயத்துக்கு நேர்‌ 
எதிராக முகமூடி அணிந்து ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடத்துவதைக்‌ 
குறிக்கிறது (6:2, சன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). இந்த மதத்தலைவர்கள்‌ 
அவர்களின்‌ உண்மைத்தன்மைக்கு எதிராக நீதிமான்களாய்‌ நடிக்கிறார்கள்‌ 
என்பதை இயேசு அறிந்திருந்தார்‌. 

யூதமத தலைவர்கள்‌ மனுஷர்‌ பிரவேசிக்காதபடி பரலோக ராஜ்யத்தைப்‌ 
பூட்டிப்போடுகிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. “பூட்டிப்போடுகிறீர்கள்‌” 
எனும்‌ கிரேக்கப்‌ பதம்‌ (4/216) “மூடி விடுதல்‌,” “பூட்டுப்‌ போடுதல்‌,” “தடையை 
ஏற்படுத்துதல்‌” என்றெல்லாம்‌ பொருள்படும்‌, இது “இறவுகோலுடன்‌” 
தொடர்புடைய ஒரு வார்த்தை (4/8). பின்னதான பதம்‌ இயேசு 
பேதுருவினிடத்தில்‌ “ராஜ்யத்தின்‌ திறவுகோலைக்‌ கொடுப்பதாகச்‌” சொன்ன 
வாக்குத்தத்தத்தில்‌ காணுகிறது (16:19). ஆதலால்‌, யூதமதத்‌ தலைவர்களுக்கும்‌, 
இயேசுவின்‌ சீஷர்களுக்குமிடையுள்ள வித்தியாசங்களைக்‌ காட்டலாம்‌. 
வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ மனுஷரை ராஜ்யத்துக்குப்‌ புறம்பாக்கும்போது, 
பேதுருவும்‌ மற்ற அப்போஸ்தலர்களும்‌ இராஜ்யத்தின்‌ தகவுகளைத்‌ திறந்து 
ஜனங்கள்‌ உள்ளே பிரவேசிக்க விடுவார்கள்‌ (காண்க 16:19ன்‌ விளக்கவுரையைக்‌ 
காண்க). திறவுகோல்கள்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை குறிப்பிடுறெது. இத்துடன்‌ 
சம்பந்தப்பட்ட மற்றொரு வசனப்பகுதியில்‌, இயேசு சில “நியாய சாஸ்திரிகளை” 
(வேகதபாரகறை)க்‌ கண்டித்து அவர்கள்‌ அறிவாகிய “திறவுகோலை எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌ என்று சொன்னார்‌” (லூக்கா 11:52). மனிதப்‌ பாரம்பரியங்கள்‌ 





151 


மற்றும்‌ மாய்மாலமான முன்னுதாரணம்‌ கொண்டிருந்த அவர்கள்‌, கிறிஸ்துவை 
புறம்பாக்கி, சத்தியத்தை நேர்மையாய்‌ தேடுபவர்களை தவிர்த்தார்கள்‌. 

இயேசு தமது வாக்கியத்தை மிகத்‌ தெளிவாக்கி, நீங்கள்‌ அதில்‌ 
பிரவேசிக்றெதுமில்லை, பிரவேசிக்கப்‌ போகிறவர்களை பிரவேசிக்க 





விடுறெதுமில்லை என்று சொன்னார்‌. வேதபாரகர்‌ மற்றும்‌ பரிசேயரில்‌ 
அநேகரும்‌ கிறிஸ்துவையும்‌. அவருடைய ராஜ்யத்தையும்‌ புறக்கணித்தது 
துன்பியல்‌ செயலாகும்‌. ஆகிலும்‌, இயேசுவுக்கு விரோதமாய்‌ ஜனங்களுடைய 
மனங்களை விஷமாக்கிய செயல்கள்‌ இன்னும்‌ மோசமானது. யோவான்‌ 
புத்தகத்தில்‌ அநேக வசனப்பகுதிகள்‌ யூதர்கள்‌ இயேசுவிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைத்ததாக வெளிப்படுத்துகின்ற ன; ஆனால்‌ அவர்கள்‌ தங்களில்‌ உள்ள 
விசுவாசத்தை அறிக்கையிட பயந்தார்கள்‌, ஏனெனில்‌ அவர்களுடைய 
தலைவர்கள்‌ அவர்களை ஜெப ஆலயங்களை விட்டு வெளியேற்றி விடுவார்கள்‌ 
அல்லது வேறு வழிகளில்‌ துன்புறுத்தக்‌ கூடும்‌ என்று அவர்களினிமித்தம்‌ 
பயந்தார்கள்‌ (யோவான்‌ 7:12, 13; 9:22; 12:42; 19:38). 

வசனம்‌ 14. ஏற்கனவே குறிப்பிட்டபடி, சில பிரதிகள்‌ கூடுதல்‌ ஐயோ எனும்‌ 
வார்த்தையை பயன்படுத்தியுள்ளது. அது அநேகமாக மாற்கு 12:40 லிருந்தோ 
லூக்கா 20:47 லிருந்தோ பெறப்பட்டதாக இருக்கலாம்‌: ... உங்களுக்கு ஐயோ, 
பார்வைக்காக நீண்ட ஜெபம்‌ பண்ணி, விதவைகளின்‌ வீடுகளைப்‌ பட்சித்துப்‌ 
போடுகிறீர்கள்‌. யூத மதத்தலைவர்கள்‌ வேண்டுமென்றே விதவைகளை 
அவர்களுடைய தோட்டங்களின்‌ வருமானத்திலிருந்து வஞ்சித்திருக்கலாம்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ அந்தத்‌ தோட்டங்களில்‌ தங்களுடைய இறந்து போன 
புருஷர்களால்‌ நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாவலர்கள்‌, இந்த தோட்டத்தில்‌ 
வரும்‌ அதிகப்படியான வருமானங்களைக்‌ கொள்ளையிட்டிருக்கலாம்‌.” 
இன்னொரு சாத்தியக்‌ கூறு யாதெனில்‌ இந்த யூத மதத்‌ தலைவர்கள்‌ 
அப்படிப்பட்ட விதவைகளின்‌ உபசரிக்கும்‌ சூழலை தங்களுக்கு சாதகமாக்கிக்‌ 
கொண்டிருக்கலாம்‌.” விசேஷமாக சமீபத்தில்‌ தன்‌ துணையை இழந்து தவிக்கிற 
ஒருவர்‌ எளிதாக இப்படிப்பட்ட ரீதியில்‌ வஞ்சிக்கப்பட்டனர்‌. துக்கித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ விதவையை தங்களுக்கு சாதகமாக்கிக்‌ கொள்ளுவார்கள்‌ 
என்பது வருந்தத்தக்கது, அதிலும்‌ விசேஷமாக வஞ்சிக்றெவன்‌ பக்தி 
மார்க்கத்தைச்‌ சேர்ந்த ஒரு தலைவனாயிருப்பானானால்‌ மிகவும்‌ 
கண்டிக்கத்தக்கது. 

அந்த மாய்மாலக்காரர்கள்‌ அவர்களுடைய “நீண்ட ஜெபத்தால்‌” 





அறியப்பட்டிருந்தார்கள்‌. இயேசு ஏற்கனவே அவர்கள்‌ ஜனங்களுடைய 
கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில்‌ தங்களுடைய ஜெபங்களை நீடித்தும்‌, 
அலப்பியும்‌ செய்தார்கள்‌ என்பதை அவர்களுடைய கவனத்துக்குக்‌ கொண்டு 
வந்தார்‌ (65-7 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). இந்த மனுஷர்களின்‌ 
தேவபக்தியெல்லாம்‌ சமுதாயத்தில்‌ மிகவும்‌ பாதிக்கப்பட்ட ஜனங்களின்‌ 
சொத்துக்களை இச்சத்து திருடிக்கொள்வதில்தான்‌ பயன்படுத்தினார்கள்‌. 

இந்த வசனத்தின்‌ கடைசி வாக்கியம்‌, இதினிமித்தம்‌ அதிக 
ஆக்கினையை அடைவீர்கள்‌, மீண்டும்‌ ஒரு முறை நரகத்தில்‌ கொடுக்கப்படும்‌ 
படிப்படியான அளவு தண்டனையைக்‌ குறித்த கேள்வியை நமது மனதில்‌ 
இது கொண்டு வருகிறது. இந்தக்‌ கருத்தை ஆதரித்து அநேக வசனப்பகுதிகள்‌ 
காணுகின்றன (11:23, 24; லூக்கா 12:47, 48; 2 தீமோத்தேயு 4:14; எபிரெயர்‌ 





152 


2:2, 3; 10:29; யாக்கோபு 3:1). ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளின்‌ 
அடிப்படையில்‌ தேவன்‌ தமது தண்டனையைக்‌ கொடுப்பார்‌ (ரோமர்‌ 
2:5, 6; 2 தெசலோனிக்கேயர்‌ 1:7, 8). வசனத்தின்‌ முடிவுரையின்படி அதிக 
ஆக்கினையை பெறத்‌ தகுதியானவர்கள்‌ பெரிய ஆக்கினையையும்‌, குறைவான 
ஆக்கினையைப்‌ பெறத்‌ தகுதியானவர்கள்‌ குறைவான அஆக்கனையையும்‌ 
அடை வார்கள்‌. 


இரண்டாவது ஐயோ (25:15) 


“மாயக்காரராகிய வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
ஒருவனை உங்கள்‌ மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ 
சுற்றித்திரிகிறீர்கள்‌; அவன்‌ உங்கள்‌ மார்க்கத்தானான போது அவனை 
உங்களிலும்‌ இரட்டிப்பாய்‌ நரகத்தின்‌ மகனாக்குகிறீர்கள்‌. 


வசனம்‌ 15. முதல்‌ ஐயோவில்‌ யூதமதத்‌ தலைவர்கள்‌ இராஜ்யத்துக்குள்‌ 
மற்றவர்கள்‌ பிரவேசிப்பதை தடைபண்ணினமித்தம்‌ கண்டனம்‌ பண்ணுகிறார்‌ 
(23:13). அதன்‌ தொடர்ச்சியாக, இரண்டாவது ஐயோ என்பதை மற்றவர்களைத்‌ 
தங்களுடைய மாய்மாலத்துக்கு மாற்றிக்‌ கொண்டிருந்தமையைக்‌ குறித்து 
அவர்கள்‌ மீது கூறப்படுகிறது. 

மார்க்கத்தானாக்குதல்‌ எனும்‌ வார்த்தை (ற7௦08///02) வழக்கமாக ஒரு 
புறஜாதி யூத மார்க்கத்துக்கு மனமாறுவதைவைத்து அவனைக்‌ குறிப்பிடுவது. 
“வாசலின்‌ மார்க்கத்தானாகுதல்‌” என்பது உண்மையில்‌ யூதனாவதில்லை; 
அவர்கள்‌ தேவ பயமுள்ளவர்களாய்‌, யூதமத அனுதாபிகளாய்‌ இருப்பவர்கள்‌ 
ரடபடிகள்‌ 10:2, 22, 35; 13:16, 26, 50; 16:14; 17:4, 17; 18:2). 
“யூதமார்க்கத்தமைந்தவன்‌” என்பது விருத்தசேதனம்‌ பெற்று உண்மையில்‌ 
யூதனாகமாறுபவன்‌ (நடபடிகள்‌ 2:10; 6:5; 13:48). இருப்பினும்‌, “தங்கள்‌ 
மார்க்கத்தானாக்கும்படி” என்று இந்த வசனப்பகுதியில்‌ குறிப்பிடப்படுறெ 
நபர்‌ பரிசேய பிரிவுக்கு மனமாற்றப்படுபவன்‌ என்று பொருள்‌. 

ஒருவனை தனது பிரிவுக்கு மாற்றும்‌ பொருட்டு ஒரு பரிசேயன்‌ தனது 
பெலனையெல்லாம்‌ செலவழித்து மாற்றுவான்‌. சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ 
சுற்றித்திரிந்து எனும்‌ பதம்‌ மிகைச்‌ சொல்லாக “பெரிய பிரயாசம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளுதலைக்‌” குறிப்பது. கிரேக்கப்‌ பண்பாடுடைய யூதர்கள்‌ புறஜாதிகளுக்கு 
முன்பாக யூத மார்க்கத்தை கவர்ச்சிகரமானதாக காட்ட முயற்சித்தனர்‌. 
அவர்களுடைய பிரயாசம்‌ கொஞ்சம்‌ வெற்றியைக்‌ கொடுத்தாலும்‌, 
பரிசேயா்களுக்கு கிடைத்தபலன்‌ உற்சாகமிழக்கச்‌ செய்தது. 

ஒருமுறை ஒருவனைத்‌ தங்கள்‌ மார்க்கத்தானாக்யெ பிறகு தங்களைப்‌ 
போலவே அவர்களை இரட்டிப்பான நரகத்தின்‌ பிள்ளைகளாக்குகிறார்கள்‌. 
“நரகத்தின்‌ மகன்‌” என்பது நான்கு இனக்‌ கூட்டு குழுவின்‌ சொல்படி 
ஒருவன்‌ நரகத்துக்கு மட்டுமே உரியவன்‌ என்று பொருள்படும்‌.” இந்த 
மனமாற்றப்பட்டோர்‌ தங்களுடைய ஆசான்களை மிஞ்சி வைராக்கிய 
வெறி கொண்டவர்களாயிருந்தனர்‌; அந்த வைராக்கியம்‌ பொய்யையும்‌ 
மாய்மாலக்கையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டிருந்ததால்‌, அவர்கள்‌ 
இரட்டிப்பான ஆக்கினைக்குப பாத்திரராயிருந்தார்கள்‌. 


153 


மூன்றாவது ஐயோ 
(23:16-22) 


15குருடரான வழிகாட்டிகளே! உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும்‌ 
தேவாலயத்தின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணினால்‌ அதினால்‌ ஒன்றுமில்‌ 
லையென்றும்‌, எவனாகிலும்‌ தேவாலயத்தின்‌ பொன்னின்‌ பேரில்‌ சத்தியம்‌ 
பண்ணினால்‌ அவன்‌ கடனாளியென்றும்‌ சொல்லுகிறீர்கள்‌. 

7 மதிகேடரே, குருடரே! எது முக்கியம்‌? பொன்னோ, பொன்னைப்‌ 
பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? 

மேலும்‌ எவனாகிலும்‌ பலிபீடத்தின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணினால்‌ 
அதினால்‌ ஒன்றுமில்லையென்றும்‌, எவனாகிலும்‌ அதின்‌ மேல்‌ இருக்கிற 
காணிக்கையின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணினால்‌, அவன்‌ கடனாளியென்றும்‌ 
சொல்லுகிறீர்கள்‌. 

2மழதிகேடரே, குருடரே! எது முக்யெம்‌? காணிக்கையோ, காணிக்கையை 
பரிசுத்தமாக்குகிற பலிபீட மோ? 

“ஆகையால்‌, பலிபீடத்தின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுகிறவன்‌ அதின்‌ 
பேரிலும்‌, அதின்‌ மேலுள்ள எல்லாவற்றின்‌ பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுகிறான்‌. 

21தவாலயத்தின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுறெவன்‌ அதின்‌ பேரிலும்‌ அதில்‌ 
வாசமாயிருக்கிறவர்‌ பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுகிறான்‌. 

“வானத்தின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுகிறவன்‌ தேவனுடைய 
சிங்காசனத்தின்‌ பேரிலும்‌ அதில்‌ வீற்றிருக்கிறவர்‌ பேரிலும்‌ சத்தியம்‌ 
பண்ணுகிறான்‌. 


வசனம்‌ 76. மற்றவைகளைக்‌ காட்டிலும்‌ இந்த மூன்றாவது ஐயோ சற்று 
வித்தியாசமாக துவங்குகிறது. “மாயக்காரராயெ வேதபாரகரே, பரிசேயரே,” 
என்று அந்தத்‌ தலைவர்களை குறிப்படுவதற்குப்‌ பதிலாக, இயேசு அவர்களை 
குருடரான வழிகாட்டிகளே என்று அழைக்கிறார்‌. முன்பு ஒருமுறை, 
பரிசேயர்களைக்‌ குறித்து இயேசு சொன்னார்‌, “அவர்களை விட்டு விடுங்கள்‌, 
அவர்கள்‌ குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்றொர்கள்‌; குருடனுக்கு 
குருடன்‌ வழிகாட்டினால்‌ இருவரும்‌ குழியிலே விழுவார்களே என்றார்‌” 
(15:14). பரிசேயர்கள்‌ நீண்டகாலமாக தங்களை ஆவிக்குரிய வெளிச்சம்‌ 
பெற்று எல்லாம்‌ அறிந்தவர்கள்‌ என்று எண்ணிக்‌ கொண்டிருந்தார்கள்‌, 
இருந்தும்‌ ஆவிக்குரிய முறையில்‌ குருடர்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
சத்தியத்தை அறியாதவர்களாயிருந்தார்கள்‌! அவர்கள்‌ தாமே 
சத்தியத்தினிடத்தில்‌ வராதிருந்தால்‌, பிறகு அவர்களும்‌ அவர்களைப்‌ 
பின்பற்றுவோரும்‌ நியாயத்தீர்ப்பு நாளில்‌ நஷ்டத்தையும்‌ நரகத்தில்‌ கள்ளுண்டு 
போவதையுமே காண்பார்கள்‌. 

23:16-22ல்‌, சத்தியம்‌ பண்ணுவதை உதாரணப்படுத்தி 
பரிசேயர்களின்‌ ஆவிக்குரிய குருட்டுத்‌ தன்மையை இயேசு எதிர்க்கிறார்‌ 
(5:34-37 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). சத்தியம்‌ பண்ணுதலில்‌ 
உள்ளடங்கிய அநியாயமான வாதத்தைக்‌ குறித்து அவர்கள்‌ மீது அவர்‌ 
எரிச்சலடைந்தார்‌. தேவாலயத்தின்‌ மீதும்‌, பலிபீடத்தின்‌ மேலும்‌ 
வானத்தின்‌ பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுதல்‌ ஜீவனுள்ள தேவன்‌ பேரில்‌ சத்தியம்‌ 











154 


பண்ணுதலாகாது என்று நம்புவது மதியீனமானது. வார்த்தை ஜாலங்களால்‌ 
தேவன்‌ சிக்கவைக்கப்படமுடியாது. இந்த ஐயோ, சத்தியம்‌ பண்ணுதற்கு 
அனுமதியளிப்பதல்ல, மாறாக அவருடைய எதிர்ப்பாளர்களின்‌ குருட்டுத்‌ 
குன்மையின்‌ அடையாளத்தையே அது காட்டுகிறது.” 

பரிசேயர்கள்‌ அவர்களுடைய சீஷா்களிடம்‌ சொல்லுவார்கள்‌, 
எவனாகிலும்‌ தேவாலயத்தின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணினால்‌ அதினால்‌ 
ஒன்றுமில்லையென்றும்‌, எவனாகிலும்‌ தேவாலயத்தின்‌ பொன்னின்‌ பேரில்‌ 
சத்தியம்‌ பண்ணினால்‌ அவன்‌ கடனாளி. தேவாலயம்‌ “4601௦” (7௭௦9) - 
உள்பிரகாரம்‌ - தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தியது; அங்கே 
அவருடைய நாமம்‌ விளங்கியது (2 நாளாகமம்‌ 5:11-14; 6:18-21). இருப்பினும்‌, 
தேவாலயத்தின்‌ பேரில்‌ ஒருவன்‌ சத்தியம்‌ செய்வதைக்‌ காட்டிலும்‌ ஒருவன்‌ 
தேவாலயத்திலுள்ள பொன்னின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுவகைக்‌ குறித்து 
பரிசேயர்கள்‌ கண்ணோக்கமாய்‌ இருந்தார்கள்‌. அந்தப்‌ பொன்‌ அநேகமாக 
உள்பிரகாரத்தின்‌ வெளிப்புற சுவரை அலங்கரித்த தகடுகளாக இருக்கலாம்‌. 
இதை ஜோசிபஸ்‌ எழுதியதாவது, 





இப்பொழுது, தேவாலயத்தின்‌ வெளிமுகப்பு அதன்‌ முன்புறம்‌ 
. எல்லா இடமும்‌ மிகவும்‌ எடை அதிகமுள்ள தங்கத்‌ தகடுகளால்‌ 
மூடப்பட்டிருந்தது, மற்றும்‌, சூரிய உதயம்‌ முதன்‌ முதலில்‌ 
தோன்றியவுடனே, நெருப்பு போல மிக அதிகமாய்‌ ஜொலிக்கும்‌, அதை 
பலவந்தமாய்‌ பார்க்க முற்பட்டாலும்‌ அவர்கள்‌ கண்களை இருப்பிக்‌ 
கொள்ள வேண்டிய நிர்ப்பந்தம்‌, சூரியனின்‌ நேரடிக்கதிரைப்‌ பார்க்கும்‌ 


போது என்ன செய்வார்களோ அப்படிச்‌ செய்தார்கள்‌.” 


மற்றொரு சாத்தியக்கூறு தேவாலயத்துக்கு வருவோர்‌ காணிக்கையாகப்‌ 
படைத்த பொருள்‌ பொன்னாகவும்‌ இருக்கலாம்‌. 

வசனம்‌ 17. இயேசு பரிசேயரை மதிகேடரே என்றும்‌ சொன்னார்‌. இதற்கு 
முன்பு கோபத்தில்‌ ஒருவன்‌ தன்‌ சகோதரனை “மூடனே” என்று சொல்லுவதைக்‌ 
(710704) குறித்து எச்சரித்தார்‌ (5:22). Alan Hugh McNeile இதை குறிப்பிடும்போது 
இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை முக்கியமல்ல, வார்த்தையைச்‌ சொல்லும்‌ 
போது இருக்கிற ஆவிதான்‌ (மனநிலைதான்‌) பார்க்கப்பட வேண்டியது என்று 
நினைக்கிறார்‌.!! அவர்களுடைய வாதத்தின்‌ மதியீனத்‌ தன்மையை இயேசு 
எதிர்த்தார்‌. இயேசு அவர்களிடம்‌, ... எது முக்கியம்‌, பொன்னோ, பொன்னைப்‌ 





பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? என்று கேட்டார்‌. பொன்னைக்‌ காட்டிலும்‌ 
தேவாலயமே முக்கியமென்பதைத்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. தேவாலயம்‌ 
பொன்னை பரிசுத்தமாக்கியது மறுதலை எதிராக அல்ல. 





வசனம்‌ 18. இந்தப்‌ பரிசேயர்கள்‌ எவனாகிலும்‌ பலிபீடத்தின்‌ 
பேரில்‌ சத்தியம்‌ பண்ணினால்‌ அதினால்‌ ஒன்றுமில்லையென்றும்‌, எவனாகிலும்‌ 
பலிபீடத்தின்‌ மேலுள்ள காணிக்கையின்மேல்‌ சத்தியம்‌ பண்ணினால்‌ அவன்‌ 
குன்‌ பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டிய கடனாளி என்றனர்‌. இங்கே 
குறிப்பிடப்படுகிற பலிபீடம்‌ தேவாலய நுழைவு வாசலிலின்‌ முன்பகுதியில்‌ 
வைக்கப்பட்டிருந்த தகனபலி பீடத்தைக்‌ குறிக்கும்‌. இந்த பலிபீடத்தின்‌ மேல்‌ 
ஆசாரியர்கள்‌ தினந்தோறும்‌ பலியிட்டார்கள்‌. செலுத்தப்பட்ட வேறு பலிகள்‌ 
தானியங்களும்‌ திராட்ச ரசமும்‌ ஆகும்‌. கிரேக்க மொழியில்‌ “பலிசெலுத்தல்‌” 


155 


(40707) என்பது “வெகுமதி” என்றும்‌ (1117) மொழிபெயர்க்கப்படலாம்‌. 

வசனம்‌ 19. மீண்டும்‌ ஒருமுறை, பரிசேயர்களின்‌ வாக்கு வாதம்‌ 
தவறானதாக இருந்தது. இயேசு, எதுமுக்கியம்‌? காணிக்கையோ, 
காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? என்று கேட்டார்‌. 
யாத்திராகமம்‌ 29:37 சொல்லுகிறது, “பலிபீடத்தைத்‌ தொடுகிறகெல்லாம்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறது.” பலிபீடம்‌, காணிக்கைகளை பரிசுத்தமாக்கியதால்‌, அது 
மிகவும்‌ முக்கியமானது. 

வசனங்கள்‌ 20-22. பலிபீடத்தின்‌ மேல்‌ சத்தியம்‌ பண்ணுவது 
அதின்‌ மேலுள்ள எல்லாவற்றின்‌ மேலும்‌ சத்தியம்‌ பண்ணுவதாகும்‌. 
மாய்மாலக்காரர்கள்‌ சத்தியம்‌ பண்ணினாலும்‌ அகைக்‌ கைக்‌ கொள்ள 
வேண்டுவதில்லை என்று பரிசேயரின்‌ சட்டம்‌ சொல்லுகிறது - பொய்‌ 
சொல்லுவதை நியாயப்படுத்துகிறதற்கு ஒரு வசதி. பரிசேயர்கள்‌ எல்லாவற்றிலும்‌ 
தலைகழ்‌ மாற்றத்தைக்‌ கொண்டிருந்தனர்‌ என்றும்‌, தமக்கு செவி கொடுப்போர்‌ 
செய்யும்‌ ஒவ்வொரு பொருத்தனையும்‌ கட்டுப்படுத்தக்‌ கூடியதே என்று 
இயேசு குறிப்பிட்டார்‌. ?2 

எப்பொழுதெல்லாம்‌ ஜனங்கள்‌ தேவாலயத்தின்‌ மேல்‌ சத்தியம்‌ 





பண்ணுகிறார்களோ அப்பொழுதெல்லாம்‌ அதில்‌ வாசம்‌ பண்ணுகிற தேவன்‌ 
பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுகிறார்கள்‌. தேவாலயம்‌ - குறிப்பாக, மகா பரிசுத்த 
ஸ்தலம்‌ - தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தக்‌ கூடியதாக 
இருந்தது. பரலோகத்தில்‌ இருக்கும்‌ மெய்யான தேவனுடைய சிங்காசனத்திற்கு 
அது நிழலாயிருந்தது (காண்க எபிரெயர்‌ 9:1-14). 

மிஷ்னாவின்படி, “வானத்தின்‌ பேரிலும்‌ பூமியின்‌ பேரிலும்‌” சத்தியம்‌ 
பண்ணுவோர்‌ விதிவிலக்கானவர்கள்‌. எப்படியிருப்பினும்‌, அவர்கள்‌ தேவனை 
வழிபடும்போது (அதோனி, யாவே, அல்லது சர்வவல்லவர்‌ என்று அழைத்து) 
பண்ணும்‌ சத்தியத்தினால்‌ அவர்கள்‌ கட்டப்பட்டவர்கள்‌. '” இதற்கு முரணாக, 
சத்தியம்‌ பண்ணுகிற யாரும்‌ வானத்தின்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுகிறவன்‌ 
தேவனுடைய சிங்காசனத்தின்‌ பேரிலும்‌ அதின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறவர்‌ 
பேரிலும்‌ சத்தியம்‌ பண்ணுகிறான்‌, ஏசாயா 66:1ல்‌, தேவன்‌ சொன்னார்‌, 
“வானம்‌ என்னுடைய சிங்காசனம்‌, பூமி எனது பாதப்படி.” 

அப்படிப்பட்ட சத்தியம்‌ செய்கிற எல்லாவற்றுக்கும்‌ எதிராக இயேசு 
எச்சரிக்கை கொடுத்தார்‌ (5:33-37). எந்த ஒரு சத்தியம்‌ (பொருத்தனை) 
செய்தாலும்‌ அதை நிறைவேற்ற ஒருவன்‌ கடனாளியாயிருக்கிறான்‌. ஒவ்வொரு 
பொருத்தனையும்‌, எப்படிப்பட்ட வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டாலும்‌, 
தேவனே தலையாய சாட்சியாயிருக்றெபடியால்‌, நமது வார்த்தைகளுக்கு 
அவரே இறுதி நியாயாதிபதி (காண்க 12:36, 37.14 


நான்காம்‌ ஐயோ (23:23, 24) 


23மாயக்காரராகிய வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
நீங்கள்‌ ஒற்தலாமிலும்‌ வெந்தயத்திலும்‌ சீரகத்திலும்‌ தசமபாகம்‌ செலுத்து, 
நியாயப்பிரமாணத்தில்‌ கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய: நீதியையும்‌ 
இரக்கத்தையும்‌ விசுவாசத்தையும்‌ விட்டுவீட்டீர்கள்‌; இவைகளையும்‌ செய்ய 
வேண்டும்‌, அவைகளையும்‌ விடாதிருக்கவேண்டுமே. 


126 


4 குருடரான வழிகாட்டிகளே, கொசுகில்லாதபடி வடிகட்டி, ஓட்ட கத்தை 
விழுங்குகிறவராயிருக்கிறீர்கள்‌! 


வசனம்‌ 238. நான்காவது ஐயோ தசம பாகம்‌ செலுத்துவதை 
உட்படுத்தியது. தசம பாகம்‌ செலுத்துதல்‌ என்பது பத்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கொடுத்தல்‌, திருமறையில்‌ தசமபாகம்‌ செலுத்துவதைக்‌ குறித்து பேசுகிற 
முதல்‌ இடம்‌ மெல்கிசேதேக்கற்கு ஆபிரகாம்‌ தசமபாகம்‌ செலுத்தும்‌ 





காட்சிதான்‌. அவன்‌ சாலேமின்‌ ஆசாரியனாகவும்‌ ராஜாவாகவும்‌ 
இருந்தான்‌, எருசலேமின்‌ பழைய பெயர்‌ சாலேம்‌ (அதியாகமம்‌ 14:18-20). 
நியாயப்பிரமாணத்தில்‌ கோரப்பட்ட தசமபாகம்‌ பல வகைகளில்‌ 
காணப்பட்டது; மூன்று வித்தியாசப்பட்ட தசமபாகம்‌ செலுத்துகல்‌ அமுலில்‌ 
இருந்ததாக சிலர்‌ நம்புகின்றனர்‌. தேவன்‌ இஸ்ரவேலர்களை கட்டளையிட்டு 
நிலத்தின்‌ வித்துக்களிலும்‌ கனிகளிலும்‌ பத்தில்‌ ஒரு பங்கும்‌ ஆட்டு மந்தையிலும்‌ 
பத்தில்‌ ஒருபங்கும்‌ அவருக்குப்‌ பரிசுத்தமானது (லேவியராகமம்‌ 27:30-33). 
இந்த முறைமை தேவனே நிலத்திற்கு உரிமையாளர்‌ என்பதையும்‌ ஆஸ்திகளை 
அளிப்பவர்‌ என்பதையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளச்‌ செய்றெது (காண்க லேவியாரகமம்‌ 





25:23; உபகாமம்‌ 8:17, 18). இந்த தசம பாகம்‌ லேவியர்கள்‌ முன்பு ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலும்‌ பின்பு தேவோலயத்திலும்‌ பணிவிடை ஊழியம்‌ செய்ததனிமித்தம்‌ 
அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது (எண்ணாகமம்‌ 18:21-24).15 
மற்ற வசனப்பகுதிகளில்‌ தசம பாகம்‌ தொழுகை செய்வோர்‌ லேவியருடன்‌ 
அவருடைய நாமம்‌ விளங்கும்‌ என்று சொல்லிய இடத்தில்‌ பகிர்ந்து 
கொள்ள வேண்டும்‌ (உபாகமம்‌ 12:5-19; 14:22, 23). இந்தப்‌ பொருட்களை 
எருசலேமுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு தூரமாயிருப்பின்‌, அந்த 
இஸ்ரவேலன்‌ அவைகளை விற்று, பணத்தை எருசலேமுக்குக்‌ கொண்டு 
போய்‌, தேவையானவைகளை அங்கே வாங்கிக்‌ கொள்ளலாம்‌ (உபாகமம்‌ 
14:24-27). ஒவ்வொரு மூன்றாவது வருடமும்‌, தசம பாகத்தை ஒருவருடைய 
சொந்த பட்டணத்தின்‌ வைப்பில்‌ வைக்கலாம்‌. அது லேவியருக்கும்‌, 
இக்கற்றவர்களுக்கும்‌, விதவைகளுக்கும்‌, அங்கு குடியிருக்கும்‌ அந்நியருக்கும்‌ 
உதவியாக செய்யப்பட வேண்டும்‌ (உபாகமம்‌ 14:28, 29; 26:12). 

நற்தலாம்‌, வெந்தையம்‌, சீரகம்‌ ஆதியன உணவுக்கு சுவையை 
கூட்டுபவை, ஏசாயாவின்‌ வார்த்தைப்படி, உழுறெவன்‌ “உளுந்தை விதைத்து 
சீரகத்தைத்‌ தூவுறொன்‌” (ஏசாயா 28:25). இந்த வாசனைத்திரவியங்கள்‌ தசம 
பாகம்‌ செலுத்தும்‌ பிரமாணத்தின்படி “நிலத்தின்‌ வித்துக்களிலும்‌” பத்தில்‌ 
ஒரு பங்கு செலுத்தப்பட வேண்டியது (லேவியராகமம்‌ 27:30; உபாகமம்‌ 
14:22).1£ பரிசேயர்கள்‌ சிறிய இலைகளையும்‌ நுண்ணிய விதைகளையும்‌ 
கூட எண்ணிக்கையில்‌ வைப்பதில்‌ கூர்மையான அறிவுடையவர்கள்‌. 





இயேசுவின்‌ உவமைகள்‌ ஒன்றில்‌, பரிசேயன்‌ ஒருவன்‌ அகந்தையுடன்‌, “என்‌ 
சம்பாத்தியத்திலெல்லாம்நான்‌ தசம பாகம்‌ செலுத்துகிறேன்‌” என்று சொன்னான்‌ 
லூக்கா 18:12; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). வேறொரு இடத்தில்‌, அவர்கள்‌ 
“ஓற்தலாம்‌, மருக்கொழுந்து முதலிய சகல வித பூண்டுகளிலும்‌” தசம பாகம்‌ 
செலுத்தினார்கள்‌ என்று இயேசு சொன்னார்‌ லூக்கா 11:42). விளக்கத்தில்‌ 
அவர்கள்‌ செலுத்திய கவனம்‌ அவர்களை நீதிமான்களாகக்‌ காட்டியது. 
பரிசேயர்கள்‌ இந்த சிறிய விஷயங்களில்‌ உண்மையுள்ளவர்களாயிருந்த 


157 


போதிலும்‌, நியாயப்பிரமாணத்தில்‌ கற்பித்திருக்கிற 
விசேஷித்திருக்கிறவைகளை விட்டு விட்டார்கள்‌. இந்த வசனப்‌ பகுதியில்‌ 
சொல்லப்பட்டுள்ள “விசேஷித்திருக்கிறவைகள்‌” (871/8) முக்கியமானது என்று 
பொருள்‌, கடினமானதல்ல.! இப்படிப்பட்ட சொல்நடையூதர்களுக்கு 
பழக்கப்பட்டது ஏனெனில்‌ ரபீமார்கள்‌ நியாயப்பிரமாணத்தை 
இலேசானதாகவும்‌ பாரமானவைகளாகவும்‌ (ஆக இரண்டு பெரிய) பாகங்களாக 
பிரித்தனர்‌ (5:19 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க.” அந்த விசேஷித்தவைகளில்‌ 
நீதி (ஏசாயா 1:17; ஏரேமியா 22:3; மீகா 6:8), இரக்கம்‌ (ஓசியா 6:6; சகரியா 
7:9, 10), மற்றும்‌ விசுவாசமுமாகும்‌ (ஆபகூக்‌ 2:4). மற்றொரு நிகழ்வில்‌, 
அவர்கள்‌ “நீதியையும்‌ தேவ அன்பையும்‌” லூக்கா 11:42) விட்டு விட்டார்கள்‌ 
என்று இயேசு சொன்னார்‌. இவைகளையும்‌ செய்ய வேண்டும்‌ அவைகளையும்‌ 
விடாதிருக்க வேண்டுமே என்பதை அவர்‌ வலியுறுத்தினார்‌. 

வசனம்‌ 24. மறுபடியும்‌ இயேசு பரிசேயர்களை குருடரான வழிகாட்டிகளே 
என்று குறிப்பிட்டார்‌ (காண்க 23:16). அற்ப விஷயங்களில்‌ கவனம்‌ செலுத்தி 
மிகமுக்கியமான காரியங்களை கண்டு கொள்ளாமல்‌ இருப்பதை ஒரு 
உதாரணத்தின்‌ மூலம்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்கள்‌ தங்களைக்‌ கொசு 
கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவா்களாயிருக்கிறார்கள்‌ 
என்றார்‌. கர்த்தர்‌ இப்படிப்பட்ட உச்சக்கட்ட முரண்பாடுகளைக்‌ குறிப்பிட்டு 
பேசுவதை அதிகமாய்‌ விரும்பினார்‌ (7:3, 4; 13:31, 32; 17:20; 19:24). கொசு ஒரு 
சிறிய பூச்சி, ஓட்ட கத்திலிருந்து அதிகப்பட்ச முரண்பாடுள்ள ஒன்று, ஒட்டகம்‌ 
பலஸ்தீனாவிலுள்ள பெரிய ஒரு விலங்கு. இது அவரது இரு பொருள்‌ கொண்ட 
ஒப்புமைச்சொல்லாக, பழமொழியாக இருந்திருக்கலாம்‌, அராமிக்‌ மொழியில்‌ 
இது ஒரு வார்த்தை விளையாட்டு. “கொசு” என்ற வார்த்தைக்கு 4௭/14 அல்லது 


ராணா! என்றும்‌ பொருள்படும்‌, “ஒட்டகம்‌” என்பது ஊா/ச' எனும்‌ 
வார்த்தையைக்‌ கொண்டுள்ளது.” கொசு மற்றும்‌ ஒட்டகம்‌ இரண்டுமே 
சடங்காச்சாரப்படி அசுத்தமானவைகளும்‌ புசிப்பதற்குத்‌ குடை 


செய்யப்பட்ட வைகளுமாயிருந்தன (லேவியராகமம்‌ 11:4, 20-23, 41-43). 
பரிசேயர்கள்‌ தங்களுடைய திராட்சை ரசத்தில்‌ பூச்சிகளும்‌ புழுக்களும்‌ 
விழாதபடிக்கு துணி மற்றும்‌ சுள்ளிகளைப்‌ பயன்படுத்தி வடிகட்டுவார்கள்‌.22 
இயேசுவின்‌ உயர்வு நவழ்ச்சிக்‌ சொல்லில்‌ குறிப்பிடப்படுவது, சிறிய 
அசுத்தப்படுதலைக்‌ கூட தவிர்க்கிற அவர்கள்‌, பெரிய காரியங்களில்‌ 
முரண்பட்டவர்களாயிருந்தார்கள்‌ என்று காட்டுகிறது. 


ஐந்தாவது ஐயோ (23:25, 26) 


*மாயக்காரராயெ வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
போஜனபான பாத்திரங்களின்‌ வெளிப்புறத்தைச்‌ சுத்தமாக்குகிறீர்கள்‌; 
உட்புறத்திலோ அவைகள்‌ கொள்ளையினாலும்‌ அநீதத்தினாலும்‌ 
நிறைந்திருக்கிறது. 

2குருடனான பரிசேயனே! போஜனபான பாத்திரங்களின்‌ வெளிப்புறம்‌ 
சுத்தமாகும்படி அவைகளின்‌ உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. 


வசனம்‌ 25. ஐந்தாவது ஐயோவில்‌, இயேசு யூத மதத்தலைவர்களைக்‌ 


128 


குற்றப்படுத்தினார்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ போஜனபாத்திரத்தின்‌ வெளிப்புறத்தை 
சுத்தமாக்கினார்கள்‌; உட்புறத்தையோ கண்டு கொள்ளவில்லை. யூதர்கள்‌ 
தங்களையும்‌ தங்களுடைய போஜன பாத்திரங்களையும்‌ சுத்தமாக்குவதை 
ஒரு சடங்காச்சாரமாகக்‌ கொண்டிருந்தனர்‌ (15:1-20; மாற்கு 7:1-8). 
அவர்கள்‌ பாத்திரத்தின்‌ உட்புறத்தையும்‌ வெளிப்புறத்தையும்‌ சுத்தம்‌ 
செய்வதில்‌ வித்தியாசத்தை ஏற்படுத்தினர்‌. வேதபாரகர்‌ பரிசேயருடைய 
இருதயத்தின்‌ நிலைமையை விளக்கப்படுத்தும்‌ பொருட்டு இந்த உதாரணத்தை 
பயன்படுத்தி இயேசு அதன்‌ பின்னணியைக்‌ குறிப்பிட்டார்‌. அவரது 





தெளிவான குற்றச்சாட்டிலே அது வெளிப்பட்டது: உட்புறத்திலோ அவைகள்‌ 
கொள்ளையினாலும்‌ அநீதத்தினாலும்‌ நிறைந்திருக்றெது. ஒரு பாத்திரமோ 
கண்ணமோ “கொள்ளையினாலும்‌ அநீதத்தினாலும்‌ நிறைந்திருக்க இயலாது,” 
அனால்‌ ஜனங்கள்‌ அப்படியிருப்பார்கள்‌ (15:18, 19). இந்த மதத்தலைவர்கள்‌ 





தங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான நிலையைக்‌ காட்டிலும்‌ வெளிப்புற 
சடங்காச்சார சுத்திகரிப்பில்‌ அதிக அக்கறை காட்டினர்‌, இந்த பரிசேயர்கள்‌ 
தங்களுடைய சடங்காச்சாரமான குளியலைக்‌ குறித்து மிக எச்சரிக்கையாக 
இருப்பர்‌, ஆனால்‌ “பணத்தை மிகவும்‌ நேசிக்றெவர்களாகவும்‌” இருப்பர்‌ 
லூக்கா 16:14). “அநீதி” என்பதற்கு கிரேக்க வார்த்தை (எ$ப) பாலுணர்வு 
ஒழுங்கீனம்‌ என்றும்‌ குறிப்பிடப்படுறெது (1 கொரிந்தியர்‌ 7:5). போஜன 
பாத்திரத்துடன்‌ சம்பந்தப்படுத்தப்பட்ட அவர்களுடைய கிண்ணங்கள்‌, 
எப்படியிருப்பினும்‌, அவர்கள்‌ ஒயின்‌, பீர்‌ போன்ற மது பானம்‌ அருந்துவதற்கு 
பயன்படுத்தப்படுபவை. 

வசனம்‌ 26. அவர்களுடைய பாவங்களுக்கும்‌ உபரி அனுபவத்துக்கும்‌ 
இயேசு சரியான நிவாரணத்தை அளித்தார்‌: போஜன பாத்திரங்களின்‌ 
வெளிப்புறம்‌ சுத்தமாகும்படி முதலாவது அதின்‌ உட்புறத்தை சுத்தமாக்கு. 
லூக்காவில்‌, அவர்‌, “உங்களுக்கு உண்டானவைகளில்‌ பிச்சை கொடுங்கள்‌, 
அப்பொழுது சகலமும்‌ உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்‌” என்றார்‌ லூக்கா 11:41). 


ஆறாவது ஐயோ (23:27, 28) 


”மாயக்காரராயெ வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள்‌, அவைகள்‌ 
புறம்பே அலங்காரமாய்க்‌ காணப்படும்‌, உள்ளேயோ மரித்தவர்களின்‌ 
எலும்புகளினாலும்‌ சகல அசுத்தத்தினாலும்‌ நிறைந்திருக்கும்‌. 

2 அப்படியே நீங்களும்‌ மனுஷருக்கு நீதிமான்கள்‌ என்று புறம்பே 
காணப்படுகிறீர்கள்‌; உள்ளத்திலோ மாயத்தினாலும்‌ அக்ரெமத்தினாலும்‌ 
நிறைந்திருக்கிறீர்கள்‌. 


வசனம்‌ 27. ஆறாவது ஐயோ தொடர்ந்து வெளிப்புறத்‌ 
தோற்றத்திற்கும்‌ உள்ளான உண்மைத்துவத்துக்கும்‌ உள்ள வேறுபாட்டைப்‌ 
பேசுகிறது. வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ வெளியே அலங்காரமாய்க்‌ 
காணப்படும்‌ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிடப்படுகிறார்கள்‌, 
ஒலிவ மலைகளின்‌ அடிவாரத்தில்‌ எருசலேமுக்கு அப்பால்‌, பழங்கால 
கல்லறைகளைக்‌ கொண்டுள்ள ஒரு இடுகாடு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு 


129 


காலத்தில்‌, இது போன்ற கல்லறைகள்‌ வருடந்தோறும்‌ ஆதார்‌ எனும்‌ 
மாதத்தில்‌ (பிப்ரவரி/மார்ச்‌) பதினைந்தாம்‌ நாள்‌ வாக்கில்‌ ஆண்டுதோறும்‌ 
சுண்ணாம்பால்‌ வெள்ளையடிக்கப்பட்டது.”£ இப்படி வருடந்தோறும்‌, 
ஏற்கனவே அடித்த சுண்ணாம்பு கரைந்து விடுவதால்‌, புதுப்பிப்பது வழக்கம்‌ 
(எசேக்கியல்‌ 13:10-12ஐக்‌ காண்க). கல்லறைகளுக்கு வெள்ளையடிப்பது பஸ்கா 
மற்றும்‌ பெந்தெகோஸ்தே பண்டிகைகளுக்கு உலகின்‌ பல இடங்களிலிருந்தும்‌ 
எருசலேமில்‌ கூடிவந்த இரளான யாத்ரீகர்களை அந்தப்‌ பட்டணம்‌ இன்னும்‌ 





அதிகமான ஈர்ப்பை பெற்றது.”” கூடுதலாக, அறியாமல்‌ கல்லறைகளைத்‌ 
தொடுவகைக்‌ தவிர்ப்பதற்கும்‌ இது செயல்பட்டது லூக்கா 11:44). அப்படித்‌ 
தொட்டால்‌ அது அவர்களைச்‌ சடங்காச்சாரத்தின்படி ஏழு நாட்களுக்கு 
தட்டுள்ளவர்களாக ஆக்கிவிடும்‌. குறிப்பிடப்பட்டது (எண்ணாகமம்‌ 19:16) 
மற்றும்‌ பண்டிகைக்‌ காரியங்களில்‌ பங்கு பெறத்‌ தகுதியற்றவர்களாக்கியிருக்கும்‌ 
(காண்க யோவான்‌ 11:55; 18:28). இந்தக்‌ கல்லறைகள்‌ எவ்வளவாய்‌ 
சிங்காரிக்கப்பட்டிருந்ததோ, அவ்வளவாய்‌, அதினுள்ளே மரித்தவர்களின்‌ 
எலும்புகளினாலும்‌ சகலவித அசுத்தங்களினாலும்‌ நிறைந்திருந்தது என்று 
இயேசு குறிப்பிட்டார்‌. 

வசனம்‌ 28. இந்த உருவகத்தை இயேசு வேதபாரகருக்கும்‌ பரிசேயருக்கும்‌ 
பயன்படுத்தினார்‌: அப்படியே நீங்களும்‌ மனுஷருக்கு நீதிமான்கள்‌ 
என்று புறம்பே காணப்படுகிறீர்கள்‌; உள்ளத்திலோ மாயத்தினாலும்‌ 
அக்ரெமத்தினாலும்‌ நிறைந்திருக்கிறீர்கள்‌, என்றார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
காப்பு நாடாக்கனை அகலமாக்கி வஸ்திரத்தின்‌ தொங்கல்களை பெரிதாக்கி 





(23:5), “நீதிமான்களாய்த்‌ தோன்றினார்கள்‌”; ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ கெட்டதாயிருந்தது. வில்லியம்‌ ஹேன்ரிக்ஸன்‌ “அக்கிரமம்‌” 
என்று குறிப்பிடப்படுவது “நியாயப்பிரமாணமற்றவர்களாய்‌” இருப்பதைக்‌ 
குறிப்பதில்லை, “மாறாக தேவனுடைய பிரமாணத்தை பரியாசம்‌ 
பண்ணுவதைப்‌ போன்ற வாழ்க்கையைக்‌ குறிக்கிறது. 26 

இத்துடன்‌ தொடர்புடைய ஒரு கதையை தால்முத்தில்‌ குறிப்பிடுகையில்‌ 
ரப்பான்‌ கமாலியேல்‌ கொடுத்த ஒரு அறிவிப்பைப்‌ பற்றி பேசுகிறது, 
அதில்‌, “அவனுடைய பண்புக்கு ஒத்துப்போகாத வெளித்தோற்றத்தைக்‌ 
கொண்டிருக்கும்‌ எந்த ஒரு சீஷனும்‌ பெத்ஹா - மித்ராஷில்‌ பிரவேசிக்கலாகாது” 
என்று சொல்லப்பட்டிருந்தது. பின்னதாக, எல்லா மாணவர்களும்‌ அந்த 





பயிலகத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌, நூற்றுக்‌ கணக்கான இருக்கைகள்‌ 
சேர்க்கப்பட்டன. கமாலியேல்‌ அநேக நியாயப்‌ பிரமாணத்துக்கு தகுதி வாய்ந்த 





வாலிபர்களை தான்‌ இழந்து விட்டதாக நினைத்து, எச்சரிக்கையாக இருக்க 
முற்பட்டார்‌. ஆகிலும்‌, ஒரு சொப்பனத்திலே அவர்‌ ஒரு வெள்ளை மரப்‌ 
பீப்பாய்‌ சாம்பலால்‌ நிறைந்ததாய்‌ பார்த்தபோது, அது வகுப்பிலே கலந்து 
கொள்ளாதவர்கள்‌ உண்மைக்கு குறைவானவர்கள்‌ என்று அடையாளப்படுத்தி 
அவருக்கு மறு உத்திரவாதம்‌ அளித்தது.” 





ஏழாம்‌ ஐயோ (23:29-33) 


2மாயக்காரராகெ வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ 
நீங்கள்‌ தீர்க்கதரிசிகளின்‌ கல்லறைகளைக்‌ கட்டி நீதிமான்களின்‌ சமாதிகளைச்‌ 


160 


சிங்காரித்து; 

30 எங்கள்‌ பிதாக்களின்‌ நாட்களில்‌ இருந்தோமானால்‌, அவர்களோடே 
நாங்கள்‌ தீர்க்கதரிசிகளின்‌ இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம்‌ 
என்கிறீர்கள்‌. 

“அ கையால்‌, தீர்க்கதரிசிகளைக்‌ கொலைசெய்தவர்களுக்குப்‌ 
புத்திரராயிருக்கிறீர்கள்‌ என்று உங்களைக்‌ குறித்து நீங்களே 
சாட்சிகளாயிருக்கிறீர்கள்‌. 

நீங்களும்‌ உங்கள்‌ பிதாக்களின்‌ அக்ரெம அளவை நிரப்புங்கள்‌. 

சர்ப்பங்களே! விரியன்‌ பாம்புக்‌ குட்டிகளே! நரகாக்கினைக்கு எப்படித்‌ 
தப்பித்துக்‌ கொள்வீர்கள்‌? 


வசனம்‌ 29. கல்லறையைக்‌ குறித்த உருவகம்‌ ஏழாவது ஐயோவில்‌ 
தொடர்கிறது. நீங்கள்‌ தீர்க்கதரிசிகளின்‌ கல்லறைகளைக்‌ கட்டி, நீதிமான்களின்‌ 
சமாதிகளை சிங்காரித்து என்பது ஒரே காரியத்தை இரண்டு விதங்களாகக்‌ 
சொல்லப்படுவதாக சிலர்‌ பார்க்கின்றனர்‌: “கல்லறைகள்‌” “சமாதிகளுக்கு” சமம்‌ 
என்றும்‌ “இர்க்ககரிசிகள்‌,”” நீதிமான்களுக்குச்‌ சமம்‌ என்றும்‌ நினைக்கின்றனர்‌. 
மற்றவர்கள்‌ ஒப்பிடப்படும்‌ வார்த்தைகளில்‌ இலேசான பொருள்‌ வித்தியாசம்‌ 
இருப்பதாக நினைக்கின்றனர்‌. கிரேக்க வார்த்தையில்‌ ரசா ஞாபகச்சின்னம்‌, 
நினைவகம்‌ அல்லது “கல்லறை, சமாதி” என்றெல்லாம்‌ பொருள்படலாம்‌.”” 
கூடுதலாக, “தீர்க்கதரிசிகள்‌” என்பது உண்மையில்‌ “நீதிமான்கள்‌” தான்‌, 
என்றாலும்‌ இங்கே குறிப்பிடும்‌ “நீதிமான்கள்‌” தேவனுக்கு உண்மையாய்‌ 
ஆராதனை செய்த ஏவப்படாத மனுஷர்களைக்‌ குறிக்கும்‌ (காண்க 10:41ன்‌ 
விளக்கவுரை). 

W. F. Albright மற்றும்‌ 0. 5. Man, ஆகியோரின்‌ கூற்றுப்படி, “தீர்க்க 
குரிசிகளின்‌ கல்லறைகளை  கனப்படுத்துவதன்‌ மூலம்‌ அவர்களுக்கு 
மதிப்பளிப்பதும்‌ இயேசுவின்‌ நாட்களில்‌ நன்கு ஸ்தாபிதம்‌ பெற்ற ஒரு 
வழக்கமாகும்‌, அதேபோல பக்திமான்களின்‌ கல்லறையில்‌ புதைக்கப்பட்ட 
நினைவிடங்களைச்‌ சிங்காரிப்பதும்‌” வழக்கமாகும்‌,” இந்த பிந்தின 
வழக்கம்‌ இரண்டு ஏற்பாடுகளுக்குமிடையேயான துவக்கக்‌ காலத்தில்‌ 
ஏற்பட்டதாக கள்ளுபடியாகமம்‌ சாட்சியமளிக்றெது. சைமன்‌ மெக்காபீ 
யூதர்களை விடுவிக்கும்‌ பொருட்டு நடத்தின தனது குடும்ப உறுப்பினர்களை 
கனப்படுத்தினான்‌: 


[Modein] (அவன்‌) தனது தகப்பனுக்கும்‌ சகோதரர்களுக்கும்‌ கல்லறைக்கு 
மேல்‌ நினைவிடங்களைக்‌ கட்டினான்‌; அவன்‌ அதை மிக உயரமாகக்‌ 
கட்டி எல்லாரும்‌ காணத்தக்கதாக அமைத்திருந்தான்‌, அதன்‌ முன்னும்‌ 
பின்னும்‌ பளபளப்பாக்கப்பட்டக்‌ கற்களால்‌ கட்டினான்‌. அவன்‌ 
மேலும்‌ ஏழு பிரமிடுகளைத்‌ தனது தகப்பனுக்கும்‌ தாய்க்கும்‌ நான்கு 
சகோதரர்களுக்குமாக ஒன்றுக்கொன்று எதிரெதிரே கட்டினான்‌. 
பிரமிடுகளில்‌ அவன்‌ விஸ்தாரமான அமைப்பை கண்டுபிடித்தான்‌, 
அதைச்‌ சுற்றிலும்‌ பெரிய தூண்களை அமைத்து அந்த தூண்களின்‌ நிரந்தர 
நினைவாக கட்டியக்காரன்‌ படை சீருடையை வைத்து, அந்த சீருடையின்‌ 
அருகில்‌ கப்பல்களை சிற்பமாக செதுக்கிவைத்தான்‌, அதினால்‌ கடலில்‌ 


161 


பயணம்‌ செய்யும்‌ யாவராலும்‌ அது பார்க்கப்படும்‌.” 





இன்னொரு ஞாபகார்த்த கதைக்கு உதாரணமாக மகா ஏரோதுவைக்‌ 
குறித்து ஜோசிபஸ்‌ எழுதியவை, ஏரோது ராஜா தங்கத்தினாலான 
பொருள்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட தாவீதின்‌ கல்லறையை 
கொள்ளையிட்டான்‌. இரண்டாம்‌ முறையும்‌ போய்‌, ஏரோதும்‌ அவனுடைய 
மனுஷர்களும்‌ கல்லறையை இன்னும்‌ ஆழமாகத்‌ தோண்டிய போது தாவீது 
சாலொமோன்‌ ஆகியோரின்‌ எஞ்சியுள்ளவைகளையும்‌ நெருங்கினார்கள்‌, 
அப்பொழுது அவனுடைய இரண்டு காவலர்கள்‌ “நெருப்பு ஜூவாலையினாலே 
கொல்லப்பட்டார்கள்‌. அதன்‌ விளைவாக, ஏரோது மிகவும்‌ பயந்து 
நடுங்கினான்‌, எனவே நல்லிணக்க நினைவுச்‌ சின்னங்களை ... வெண்கற்களால்‌ 
கட்டி, கல்லறை வாயிலை மூடியதோடு, அவன்‌ மிகப்‌ பெரும்‌ செலவு செய்து 
அதைக்‌ கட்டி முடித்தான்‌.” 

அநேக பழங்கால கல்லறை நினைவிடங்கள்‌ எருசலேமில்‌ இன்றுவரை 
நிலைத்திருக்கின்றன. கதிரோன்‌ பள்ளத்தாக்கில்‌ மூன்று நினைவிடங்கள்‌ 
உள்ளன: அப்ஸலோமின்‌ கல்லறை, சகரியாவின்‌ கல்லறை மற்றும்‌ Bene 
11௦211 கல்லறை, ஆயினும்‌ அவைகள்‌ கட்டப்பட்ட காலம்‌ இன்னமும்‌ 
சர்ச்சைக்குரியதாயிருக்றெது. முதல்‌ இரண்டு கல்லறைகளும்‌ தவறாக 
பெயரிடப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது; தாவீதின்‌ குமாரனாகிய 
அப்ஸலோமோ அல்லது தீர்க்ககரிசியாகிய சகரியாகவோ இந்த இடத்தில்‌ 
அடக்கம்‌ பண்ணப்பட்டிருப்பார்களா என்பது சந்தேகமே. 

வசனம்‌ 30. வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ தீர்க்கதரிசிகளின்‌ கல்லறையை 
பெரிதும்‌ மதித்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய நாட்களில்‌ 
இருந்திருந்தார்களானால்‌ அவர்களோடே தீர்க்கதரிசிகளின்‌ இரத்தபலிக்கு 
உடன்பட்டிருக்க மாட்டோம்‌ என்றார்கள்‌ (21:35, 36 க்கான விளக்கவுரையைக்‌ 
காண்க). 

வசனம்‌ 31. அவர்களுடைய பிதாக்கள்‌ தீர்க்க தரிசிகளை கொலை 
செய்தார்கள்‌ என்பதை அவர்களே ஒத்துக்‌ கொண்டார்கள்‌ என்று இயேசு 
விளக்கப்படுத்தினார்‌:  தீர்க்கதரிசகளை கொலை செய்தவர்களுக்குப்‌ 
புத்திரராயிருக்கிறீர்கள்‌ என்று உங்களைக்‌ குறித்து நீங்களே 
சாட்சிகளாயிருக்கிறீர்கள்‌. அவர்களுடைய கொலைகார பிதாக்களுடைய 
இரத்த நாளங்களில்‌ ஓடின இரத்தம்‌, அவர்களுடைய “மெய்யான 
குமாரர்களுக்குள்ளும்‌” ஓடுகிறது என்பதை வரவிருந்த நிகழ்வுகள்‌ 
நிரூபிக்கப்‌ போகிறது. அவர்கள்‌ அந்தக்‌ கொலைகாரர்களின்‌ மாம்சரீதியான 
வம்சாவளிமட்டுமல்ல, அவர்களைப்‌ போன்றே ஆவிக்குரிய நிலையைக்‌ 
கொண்டி ருந்தனர்‌. 

வேதபாரகர்‌ பரிசேயருடைய மாய்மாலமே தெளிவாக காணப்பட்டது. 
தூர்க்ககரிசிகளின்‌ கல்லறைகளை சிங்காரித்து, தங்களுடைய கனம்‌ 
செலுத்துதலை வெளிப்படுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ போதே, கீர்க்ககரிசிகளின்‌ 
பாரம்பரியத்தின்‌ வழியில்‌ நின்ற - இயேசுவையும்‌ சீஷர்களையும்‌ - 
வன்மையாக எதிர்த்து நின்றார்கள்‌ (21:37-39; 1 தெசலோனிக்கேயர்‌ 
2:14-16).” ஸ்தேவான்‌ ஆலோசனை சங்கத்தை எதிர்‌ கொண்டபோது, 
இதே கருத்தைத்தான்‌ வெளிப்படுத்தினார்‌: “இர்க்ககரிசிகளில்‌ யாரை 


16.2 


உங்கள்‌ பிதாக்கள்‌ துன்பப்படுத்தாமலிருந்தார்கள்‌? நீதிபரருடைய 
வருகையை முன்னறிவித்தவர்களையும்‌ அவர்கள்‌ கொலை செய்தார்கள்‌. 
இப்பொழுது நீங்கள்‌ அவருக்குத்‌ துரோகிகளும்‌ அவரைக்‌ கொலைசெய்த 
பாதகருமாயிருக்கிறீர்கள்‌” (நடபடிகள்‌ 7:52). 

வசனம்‌ 32. “நீங்களும்‌ உங்கள்‌ பிதாக்களுடைய அக்கிரம அளவை 
நிரப்புங்கள்‌” என்று இயேசு சொன்னார்‌. இன்னொரு வகையில்‌ இதைச்‌ 
சொன்னால்‌ இயேசு பின்னதாக யூதாஸிற்கு சொன்னதுதான்‌: “நீ செய்கிறதை 
சீக்ரெமாய்ச்‌ செய்‌ என்றார்‌” (யோவான்‌ 13:27). ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ 
(TEV) “எனவே, போங்கள்‌, உங்கள்‌ முதற்பிதாக்கள்‌ ஆரம்பித்து வைத்ததை 
செய்து முடியுங்கள்‌!” என்று குறிப்பிடுறெது. அலெக்ஸாண்டர்‌ பால்மெயின்‌ 
புரூஸ்‌ இந்த சிந்தனையை விளக்கும்‌ போது: “உங்கள்‌ பிதாக்களின்‌ அளவை 
நிரப்புங்கள்‌; தேவன்‌ உக்கனீடத்துக்கு அனுப்பிய தீர்க்ககரிசிகளை கொலை 
செய்வதன்‌ மூலம்‌ அவர்களுடைய தவறுகளுக்கு கிரீடம்‌ இடுங்கள்‌. உங்கள்‌ 
இருதயங்களில்‌ கொண்டுள்ள நெடுநாளைய எண்ணங்களை செயல்படுத்துங்கள்‌ 
நேரம்‌ வந்து விட்டது.” இயேசு உண்மையில்‌ குறிப்பிட்ட பொருள்‌, 
“கொடுக்கப்பட்ட எல்லா எச்சரிப்புகளுக்கும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ இருதயங்களை 
கடினமாக்கிக்‌ கொண்டபடியால்‌, இப்பொழுது பொறுப்பு முழுவதும்‌ 
உங்களுடையது. “4 அநேக நிகழ்ச்சிகளில்‌, யூதர்கள்‌ ஏற்கனவே இயேசுவை 
மரண ஆக்கினைக்குள்ளாக்க சதி ஆலோசனை பண்ணினார்கள்‌ (12:14; 21:46; 
மாற்கு 11:18; லூக்கா 19:47; யோவான்‌ 5:18; 7:1, 19, 25; 8:37, 40; 11:53). 

வசனம்‌ 33. யோவான்‌ ஸ்நானன்‌ தன்னிடம்‌ ஞானஸ்நானம்‌ பெறவந்த 





வேதபாரகரையும்‌ பரிசேயரையும்‌ பார்த்து யோர்தான்‌ நதியில்‌ சொன்னதாவது, 





“விரியன்‌ பாம்புக்‌ குட்டிகளே! வருங்கோபத்துக்கு தப்பித்துக்‌ கொள்ள 
உங்களுக்கு வகை காட்டினவன்‌ யார்‌?” (3:7). பரிசேயார்களைக்‌ குறித்து 
இயேசு அதே உருவகத்தில்‌ விரியன்‌ பாம்புக்‌ குட்டிகளே என்று சொன்னார்‌ 
(12:34ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). அவர்களின்‌ எச்சரிக்கை வார்க்கைகள்‌ 
புறந்தள்ளப்பட்டன; இப்பொழுது இயேசு, நரகாக்கினைக்கு எப்படித்‌ 





தப்பித்துக்‌ கொள்வீர்கள்‌? என்று கேட்டார்‌. அவருடைய சொல்‌ அணி 
கேள்வியின்‌ பொருள்‌, அவர்கள்‌ தங்களுடைய தீமையான திட்டங்களைத்‌ 
தொடர்ந்து பின்பற்றுவார்களானால்‌, நரக “ஆக்கனைக்கு அல்லது 
குண்டனைக்கு” தப்பித்துக்‌ கொள்ள இயலாது என்பதே. 


கூடுதல்‌ சிந்தனைகள்‌ 
ஏழாவது ஐயோ குறித்து (23:34-36) 


4அகையால்‌, இதோ, தீர்க்கதரிசிகளையும்‌ ஞானிகளையும்‌ வேத 
பாரகரையும்‌ உங்களிடத்தில்‌ அனுப்புகிறேன்‌, அவர்களில்‌ சிலரைக்‌ கொன்று 
சிலுவைகளில்‌ அறைவீர்கள்‌, சிலரை உங்கள்‌ ஆலயங்களில்‌ வாரினால்‌ அடித்து, 
ஊருக்கு ஊர்‌ துன்பப்படுத்துவீர்கள்‌. 

நீதிமானாகிய ஆபேலின்‌ இரத்தம்‌ முதல்‌ தேவாலயத்துக்கும்‌ பலி 
பீடத்துக்கும்‌ நடுவே நீங்கள்‌ கொலை செய்த பரகியாவின்‌ குமாரனாகிய 
சகரியாவின்‌ இரத்தம்‌ வரைக்கும்‌, பூமியின்‌ மேல்‌ சிந்தப்பட்ட நீதிமான்களின்‌ 


163 


இரத்தப்பழியெல்லாம்‌ உங்கள்மேல்‌ வரும்‌ படியாக இப்படிச்‌ செய்வீர்கள்‌. 
6 இவைகளெல்லாம்‌ இந்த சந்ததியின்‌ மேல்‌ வருமென்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


வசனம்‌ 34. அவர்களுடைய முற்பிதாக்கள்‌ தீர்க்ககரிசகளை கொலை 
செய்ததுபோலவே, வேதபாரகரும்‌ பரிசேயர்களும்‌ இயேசுவின்‌ சீஷர்களை 
கொலை செய்வார்கள்‌. சுவிசேஷத்தை அறிவிக்கும்‌ பொருட்டு கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ ஞானிகளையும்‌ வேதபாரகர்களுமாகிய 
ஏவப்பட்ட மனுஷர்களையும்‌ போதகர்களையும்‌ அனுப்புவதாகக்‌ கூறுகிறார்‌, 
ஆயினும்‌, அவர்களும்‌ யூதமதத்‌ தலைவர்களால்‌ புறந்தள்ளப்படுவார்கள்‌: 
அவர்களில்‌ சிலரைக்‌ கொன்று, சிலுவையில்‌ அறைவீர்கள்‌, சிலரை உங்கள்‌ 
ஆலயங்களில்‌ அடித்து, ஊருக்கு ஊர்‌ துன்பப்படுத்துவீர்கள்‌. “சிலுவையில்‌ 
அறைவீர்கள்‌” என்று இயேசு சொல்வதன்‌ பொருள்‌ யூதர்கள்‌ “அவர்களை 
சிலுவையில்‌ அறையும்படி ஒப்புக்‌ கொடுப்பார்கள்‌” என்பதே. அவர்கள்‌ 
அவருடைய சீஷர்களை ரோமர்களிடம்‌ ஒப்புக்‌ கொடுத்து, அவர்கள்‌, அதன்‌ 
விளைவாக, அவர்களை சிலுவையில்‌ அறைந்து தண்டிப்பார்கள்‌ (காண்க 
நடபடிகள்‌ 2:36; 4:10). இங்கே இயேசு குறிப்பிடும்‌ தீர்க்கதரிசனம்‌ தமது 
சீஷார்களிடம்‌ ஏற்கனவே கொடுத்திருந்த எச்சரிக்கையோடு சம்பந்தப்பட்டது 
(5:11, 12; 10:17, 23ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 

இயேசுவின்‌ முன்னுரைத்தலின்படியே, அவர்‌ அப்போஸ்தலா்களையும்‌, 
தூர்க்கதரிசிகளையும்‌, பிற போதகர்களையும்‌ யூதர்கள்‌ மத்தியில்‌ அனுப்பினார்‌. 
தீர்க்ககரிசனத்தின்படியே. அவர்கள்‌ கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள்‌, 
அதுவும்‌ அந்த சந்ததியிலேயே நடந்தது (23:36). அப்போஸ்தலர்கள்‌ 
யூதர்களால்‌ காவலில்‌ போடப்பட்டனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ தேவனிடத்தி 





லிருந்து அனுப்பப்பட்ட தூதனாலே அற்புதமாக விடுதலையாக்கப்பட்டனர்‌ 
(நடபடிகள்‌ 5:17-21). அவர்கள்‌ மறுபடி கைது செய்யப்பட்டு ஆலோசனை 
சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட போது, அவர்கள்‌ “வாரினால்‌ 
அடிக்கப்பட்டு” “இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்து எவ்வளவும்‌ பேசக்‌ கூடாது” 
என்று கட்டளையிடப்பட்டனர்‌ (நடபடிகள்‌ 5:27, 28, 40). ஸ்தேவான்‌ முதல்‌ 
கிறிஸ்தவ இரத்த சாட்சியானார்‌, ஆலோசனை சங்கத்தின்‌ கட்டளையின்‌ 
பேரில்‌ கல்லெறிந்து கொல்லப்பட்டார்‌ (நடபடிகள்‌ 6:12; 7:1, 57, 58). அந்த 
வேளையில்‌, சபைக்கு எதிராக ஒரு பெரிய உபத்திரவம்‌ உண்டாயிருந்தது 
ருடபடிகள்‌ 8:1). சவுல்‌ சபையை நாசப்படுத்திக்‌ கொண்டிருந்தான்‌, வீடுகள்‌ 
தோறும்‌ போய்‌ கிறிஸ்தவர்களை காவலில்‌ போட்டான்‌ நடபடிகள்‌ 8:3). 
அவர்கள்‌ கொலை செய்யப்படும்‌ போதெல்லாம்‌ (குன்‌) வாக்குப்படி சவுலும்‌ 
சம்மதித்திருந்தான்‌ (நடபடிகள்‌ 26:10). வெறிகொண்டவனாய்‌ தொலை தூர 
பட்டணங்களுக்குப்‌ போய்‌ கிறிஸ்தவர்களை அவன்‌ காவலில்‌ வைத்தான்‌ 
நடபடிகள்‌ 29:1, 2; 26:11). 

யோவானின்‌ சகோதரனாகிய யாக்கோபு, முதலாம்‌ ஏரோது 








அக்ரிப்பாவால்‌ சிரச்சேதம்‌ பண்ணப்பட்டார்‌, அவர்தான்‌ முதல்‌ இரத்த 
சாட்சியாய்‌ மரித்த அப்போஸ்தலன்‌ (நடபடிகள்‌ 12:1, 2). இந்த ஏரோதும்‌ 
இதே தண்டனையைக்‌ கொடுக்கும்படி பேதுருவை சிறைவைத்தான்‌; ஆனால்‌ 
தேவன்‌ இடைப்பட்டு பேதுரு விடுதலை செய்யப்பட்டான்‌ (நடபடிகள்‌ 





164 





12:3-12). பவுலும்‌ அவரது உடன்‌ ஊழியர்களும்‌ யூதமதத்‌ தலைவர்களால்‌ 
உபத்திரவங்களையும்‌ துன்பங்களையும்‌ அனுபவித்து செல்லுமிடமெல்லாம்‌ 
வாதிக்கப்பட்டார்கள்‌. தங்கள்‌ சொந்த உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள 
அடிக்கடி பக்கத்து பட்டணங்களுக்கு ஓடி விடுவதுண்டு.”* 

வசனம்‌ 35. அவருடைய சீஷர்களை உபத்திரவப்படுத்தியதால்‌, பூமியின்‌ 
மேல்‌ சிந்தப்பட்ட நீதிமான்களின்‌ இரத்தப்‌ பழியெல்லாம்‌ வேதபாரகர்‌ 
மற்றும்‌ பரிசேயர்‌ மேல்‌ விழும்‌ என்று இயேசு சொன்னார்‌. தேவனுடைய 
கபடற்ற ஊழியர்களை கொலை செய்வதன்‌ மூலம்‌ இரத்தபழி வருடக்‌ 
கணக்கில்‌ அவர்களைச்‌ சூழ்ந்து கொண்டிருந்தது. தேவன்‌ இஸ்ரவேல்மேல்‌ 
கொண்டு வரப்போறெ நியாயத்தீர்ப்பே உச்சக்கட்ட முடிவைச்‌ சீக்கிரத்தில்‌ 
கொடுக்கும்‌. 

“பூமியின்‌ மேல்‌ சிந்தப்பட்ட அனைத்து நீதிமான்களின்‌ இரத்தம்‌” 
என்பதற்குச்‌ சான்றாக இரண்டு மனுஷர்கள்‌ கொலையுண்டதை 
விளக்கப்படுத்துகிறார்‌. முதலாவது கொலை செய்யப்பட்ட நீதிமான்‌ ஆபேல்‌, 
தன்‌ சகோதரன்‌ காயீனால்‌ கொலை செய்யப்பட்டான்‌ (ஆதியாகமம்‌ 4:8). 
“தன்‌ கிரியைகள்‌ பொல்லாதவைகளும்‌, தன்‌ சகோதரனுடைய கிரியைகள்‌ 
நீதியுள்ளவைகளுமாயிருந்ததினிமித்தம்‌” காயீன்‌ தன்‌ சகோதரனை கொலை 
செய்தான்‌ என்று யோவான்‌ எழுதினார்‌ (1 யோவான்‌ 3:12). எபிரெயர்‌ 
எழுத்தாளர்‌, “விசுவாசத்தினாலே ஆபேல்‌ காயீனைக்காட்டிலும்‌ மேன்மையான 
பலியைச்‌ தேவனுக்குச்‌ செலுத்தினான்‌; அதினாலே அவன்‌ நீதிமான்‌ என்று 
சாட்சி பெற்றான்‌; அவனுடைய காணிக்கைகளைக்‌ குறித்து தேவனே சாட்சி 
கொடுத்தார்‌; அவன்‌ மரித்தும்‌ இன்னும்‌ பேசுகிறான்‌” என்றார்‌ (எபிரெயர்‌ 
11:4). அவன்‌ கபடற்றவனாயிருந்தபடியால்‌, ஆபேலின்‌ இரத்தம்‌ பூமியிலிருந்து 
நீதிகேட்டு கூப்பிட்டது (ஆதியாகமம்‌ 4:10; எபிரெயர்‌ 12:24). 

இரண்டாவதாகக்‌ குறிப்பிடப்பட்ட மனுஷனாகிய சகரியாவை, 
அடையாளப்படுத்துவது கடினம்‌ அவன்‌ பரகியாவின்‌ குமாரன்‌ என்றும்‌, 
தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ நடுவே கொல்லப்பட்டான்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்படுநறெது, வோ KM. மஜ, கூற்றுப்படி, திருமறையில்‌ முப்பதுக்கு 
மேற்பட்ட மனிதர்கள்‌ “சகரியா” எனும்‌ பெயரில்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளனர்‌.”” 
அதில்‌ ஒருவன்‌ மட்டுமே தேவாலயப்பகுதியில்‌ கொல்லப்பட்டான்‌; 
இராஜாவாகிய யோவகாஸின்‌ உத்திரவின்‌ பேரில்‌ விக்கிரகத்துக்கு அவன்‌ 
எதிர்த்து நின்றபடி யால்‌, கல்லெறிந்து கொல்லப்பட்டான்‌. அவனுடைய மரணம்‌ 
“கர்த்தருடைய ஆலயப்பிரகாரங்களில்‌ நடந்தது” (2 நாளாகமம்‌ 24:20, 21). 
இந்த விவரங்கள்‌ இயேசுவின்‌ விளக்கத்துக்கு ஒத்து வருவதால்‌, அந்த சகரியா 
“யொய்தாவின்‌ குமாரனாகிய ஆசாரியனின்‌ மகன்‌,” “பரகியாவின்‌ குமாரனல்ல” 
என்று தெரிறெது. 

வித்தியாசப்பட்ட வழிகளில்‌ விளக்கம்‌ கொடுக்கும்‌ 
விளக்கவுரையாளர்களால்‌ இந்த கடினமானவை தீர்த்து வைக்கப்படுகிறது. 
(1) சில யூதர்கள்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ கொலை செய்யப்பட்ட சகரியாவைக்‌ 
குறித்துதான்‌ இயேசு பேசினார்‌ என்கின்றனர்‌. அவர்கள்‌ முன்னிலைப்‌ 
பிரிதிப்‌ பெயர்‌ சொல்லாகிய நீங்கள்‌ என்பதை வலியுறுத்துகன்றனர்‌: 
“தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்குமிடையே கீகசச்‌ கொலை செய்த” 
(வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). இந்த வகையில்‌, காலநேரம்‌ பிரிசீலிக்கப்பட 








165 


வேண்டியதாயிருக்கிறது. அது சிருஷ்டிப்பிலிருந்து முதல்‌ நூற்றாண்டு 
வரையிலான காலம்‌ - இயேசுவுக்கு செவிசாய்ப்போருக்கு, எல்லா காலத்தையும்‌ 
குறிக்கும்‌. ஜோசிபஸ்‌ தமது அறிக்கையில்‌ ஒரு மனிதனின்‌ பெயரைச்‌ சொல்லி, 
“பாரூக்கின்‌ குமாரனாகிய சகரியா” தேவாலயத்தில்‌ கொலை செய்யப்பட்டான்‌, 
ஆனால்‌ இது செலோத்தே என்னப்பட்ட வர்களால்‌ எருசலேம்‌ அழிவு கட்டிச்‌ 
சேரும்‌ நேரத்தில்‌ செய்யப்பட்டது என குறிப்பிட்டார்‌.”” இந்தக்‌ கொலை 
இயேசு இந்த வசனத்தில்‌ பேசினபிறகு ஏறத்தாழ நாற்பது வருடங்கள்‌ கழித்து 
நடந்தது. 

(2) மற்றவர்கள்‌ இயேசு, சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்களில்‌ ஒன்றை 
குன்பெயரில்‌ எழுதிய சகரியாவைக்‌ குறித்துப்‌ பேசுவதாக கூறுகின்றனர்‌. 
சகரியா 1:1ல்‌ தன்னைக்‌ குறித்து அவர்‌ “பெரக்யொவின்‌ குமாரனாகிய 
சகரியா” என்று குறிப்பிடுகிறார்‌. இயேசுவால்‌ குறிப்பிட்டுப்‌ பேசப்பட்ட 
சகரியாவுடன்‌ இந்தப்‌ பெயர்‌ ஓத்துப்போகிறது. இந்த அடையாளம்‌ சரியாக 
இருக்குமானால்‌, காலகட்டம்‌ சிருஷ்டிப்பிலிருந்து பழைய ஏற்பாட்டின்‌ முடிவு 
காலத்திற்குப்‌ பொருந்தும்‌, சகரியா கடைசிகால கீர்க்கதரிசிகளில்‌ ஒருவராக 
இருந்தபடியால்‌ அப்படியாகும்‌. அவருடைய ஊழியம்‌ சிறையிருப்புக்குப்‌ 
பின்‌, கி.மு. ஐந்தாம்‌ நூற்றாண்டு வரை இருந்தது. இதில்‌ பெரிய பிரச்சனை 
என்னவெனில்‌ அவருடைய மரணம்‌ எப்படி நடந்ததென்று வசனம்‌ 
எதுவும்‌ குறிப்பிடுவதில்லை. தேவாலயத்தை மீண்டும்‌ எடுத்துக்‌ கட்ட 
ஊக்கப்படுத்திய, இந்த தீர்க்கதரிசி தேவோலயத்திலேயே, உண்மையில்‌ கொலை 
செய்யப்பட்டிருக்கக்‌ கூடுமா? 

(3) வசனம்‌ 35 யொய்தாவின்‌ குமாரன்‌ சகரியாவைத்தான்‌ குறிக்கிறது 
என்று வேறு சிலர்‌ குறிப்பிடுகின்றனார்‌. “பெரகயொவின்‌ குமாரன்‌” 
என்பதற்கான விளக்கத்தை எண்ணற்ற ஆலோசனைகளால்‌ சொல்லப்படுகிறது. 
திருமறையில்‌ பேசப்படும்‌ ஜனங்கள்‌ அநேகர்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
பெயர்களைக்‌ கொண்டிருந்த படியால்‌, யொய்தா என்பதன்‌ மறுபெயர்‌ 
பெரகியாவாக இருந்திருந்திருக்கலாம்‌. மற்றொரு சாத்தியக்கூறு என்னவெனில்‌ 
பெரகியா சகரியாவுக்கும்‌ யொய்தாவுக்கும்‌ முற்பிதா. இந்த சம்பவத்தில்‌ 
“குமாரன்‌” எனும்‌ பதம்‌ “சந்ததி” என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட 
வார்த்தையாகும்‌.” “பெரகியாவின்‌ குமாரன்‌” எனும்‌ வார்த்தைகள்‌ பின்னதாக 
வேதகபாரகனால்‌ மாற்றி நகல்‌ எடுக்கப்பட்டு இரண்டு சகரியாக்களையும்‌ 
குழப்புகிற சூழ்நிலையை உண்டாக்கியிருக்க வாய்ப்பு உண்டு. பாடம்‌ சார்ந்த 
வசன ஆதாரம்‌ (ஆலோசனை) அளவிடப்‌ பட்டதாயிருக்கிறபடியால்‌ இத்துடன்‌ 
ஒத்த வசனமாகிய லூக்காவில்‌ “பெரகியாவின்‌ குமாரன்‌ சகரியா” எனும்‌ 
சொற்றொடர்‌ சேர்க்கப்படவில்லை (லூக்கா 11:51). 

யொய்தாவின்‌ குமாரனாகிய சகரியா தான்‌ சரியெனில்‌, பிறகு பழைய 
ஏற்பாடு முழுவதும்‌ சிந்தப்பட்ட நீதிமான்களின்‌ இரத்தப்‌ பழி வேதபாரகர்‌ 
மற்றும்‌ பரிசேயருடைய தலையின்‌ மேல்‌ இருக்கும்‌ என்று இயேசு சொன்னார்‌. 
எபிரேய மொழித்திருமறையில்‌, முதல்‌ புத்தகமாகிய ஆதியாகமத்தில்‌ 
(ஆபேல்‌ கொலை செய்யப்படுவது காணப்படுகிறது) கடைசிப்‌ புத்தகமாயெ 
2 நாளாகமத்தில்‌ (சகரியா கொலை செய்யப்படுவது குறிப்பிடப்படுகிறது). இந்த 
விளக்கம்‌ “ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம்‌ வரை” என்று ஒரு 
கிறிஸ்தவன்‌ கூறுவதற்கு சமமானதாக இருக்கலாம்‌. 





166 


கொல்லப்பட்ட இருவரின்‌ விஷயத்திலும்‌, பழி வாங்கும்‌ சாரம்ஸம்‌ 
காணுகிறது. ஏற்கனவே பார்த்தபடி, ஆபேலின்‌ இரத்தம்‌ பூமியிலிருந்து 
நீதிகோரி கூப்பிட்டது. (ஆதியாகமம்‌ 4:10). சகரியா கல்லெறியப்பட்டு 
கொல்லப்பட்டபோது, அவன்‌ சத்தமிட்டு, “கர்த்தர்‌ பார்ப்பார்‌, கர்த்தர்‌ 
கேட்பார்‌!” என்றான்‌ (2 நாளாகமம்‌ 24:22). R. T. France “இரத்த பழியை தங்கள்‌ 
தலையின்‌ மேல்‌ குவித்துக்‌ கொள்வார்கள்‌ எனும்‌ கருத்தை இயேசு சரியான 
இரட்டை உதாரணங்களை தெரிவு செய்தே சொல்லியிருக்றொர்‌” என்றார்‌.*? 

வசனம்‌ 36. இந்த அநீதியின்‌ நிமித்தம்‌ இந்த சந்ததியின்மேல்‌ 
ஆக்கினை வருமென்று இயேசு முன்னுரைத்தார்‌ (11:16; 12:39, 40; 17:17ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). நாற்பது வருடங்களுக்குள்‌, வெஸ்பாசியன்‌ மற்றும்‌ 
அவனுடைய குமாரனாகிய கீத்துராயன்‌ தங்கள்‌ படைகளுடன்‌ எருசலேமைச்‌ 
சூழ்ந்து முற்றுகையிட்டு, கடைசியில்‌ கி, பி 70ல்‌ பட்டணத்தை அழித்துப்‌ 


போட்டார்கள்‌. 


எருசலேமைக்‌ குறித்த அவரது புலம்பல்‌ (23:37-39) 


எருசலேமே, எருசலேமே, தீர்க்ககரிசிகளை கொலை செய்து, 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்கிறவளே! கோழி 
குன்‌ குஞ்சுகளைத்‌ தன்‌ சிறகுகளின்‌ கழ்‌ கூட்டிச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
வண்ணமாக நான்‌ எத்தனை தரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டி சேர்த்துக்‌ 
கொள்ள மனதாயிருந்தேன்‌; உங்களுக்கோ மனதில்லாமற்‌ போயிற்று. 

இதோ உங்கள்‌ வீடு உங்களுக்குப்‌ பாழாக்கி விடப்படும்‌. 

கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌ 
என்று நீங்கள்‌ சொல்லுமளவும்‌, இதுமுதல்‌ என்னைக்‌ காணாதிருப்பீர்கள்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


வசனம்‌ 37. இயேசு தமது புலம்பலை ஆச்சரியத்துடன்‌ துவங்கி, 
எருசலேமே! எருசலேமே ... ! என்றார்‌. ஒரு வார்த்தையோ அல்லது பெயரோ 
மறுபடியும்‌ திரும்பச்‌ செல்லும்‌ போது பெரும்பாலும்‌ ஆழமான உணர்ச்சி 
வசப்படுதலை வெளிப்படுத்துகிறது (2 சாமுவேல்‌ 18:33; 1 இராஜாக்கள்‌ 
13:2; லூக்கா 10:41; 22:31). வேறு எந்த யூதனைப்‌ போலவே, பரிசுத்த 
நகரத்துடன்‌ இயேசு ஒரு வலிவான இணக்கத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. இங்கு 
அவர்‌ “எருசலேம்‌” என்பதை உபயோகித்தது இஸ்ரவேல்‌ முழுவதையும்‌ 
அடையாளப்படுத்துவதாக காணப்படுகிறது. 

கர்த்தர்‌ தொடர்ந்து, ........ உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்ட 
தீர்க்ககரிசிகளை கல்லெறிகிறவளே. எருசலேமில்‌ 
தேவனிடத்திலிருந்து வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும்‌ செய்தியாளர்களும்‌ 
எருசலேமில்‌ கொல்லப்பட்டிராவிட்டாலும்‌, இந்தக்‌ குற்றம்‌ நிகழ 








பெரும்பாலான உத்தரவுகள்‌ பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அவைகள்‌ ஆலோசனை 
சங்கத்தாரிடமிருந்தோ அல்லது, யொய்தாவின்‌ குமாரன்‌ சகரியாவின்‌ 
விஷயத்தில்‌ உத்தரவு சிங்காசனத்திலிருந்து வந்தது போன்றோ கிரேக்க வசனப்‌ 
பகுதியில்‌, இந்த வார்த்தைகள்‌ “கொலைசெய்தல்‌” மற்றும்‌ “கல்லெறிதல்‌” 
போன்றவை நிகழ்கால வினை எச்சத்தில்‌ மொழி பெயர்க்கப்படுறெது, 


167 


அவை “கொலை செய்பவர்களே”  “கல்லெறிகிறவர்களே” என்றும்‌ 
மொழிபெயர்க்கலாம்‌. இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, தொடர்‌ 
செயலாகக்‌ குறிப்பிடப்படுறெது. கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள்‌ 
அஞ்சனம்‌ பா௱ர்க்றெவர்களும்‌ (லேவியராகமம்‌ 20:27), தேவ தூஷணம்‌ 
சொல்லுகிறவர்களும்‌ (லேவியராகமம்‌ 24:16), கள்ளத்‌ தர்க்க தரிசிகளும்‌ 
(உபாகமம்‌ 138:1-11), விக்கிரக ஆராதனைக்காரர்களும்தான்‌ (உபாகமம்‌ 
17:2-7). தேவனால்‌ அனுப்பப்பட்ட விசுவாசமுள்ள மனுஷர்களும்‌ அப்படியே 
நடத்தப்பட்டனர்‌ என்பது துன்பியல்‌ காரியமும்‌ எதிரிடை செயலுமாகும்‌. 
எத்தனை தரமோ எனும்‌ வார்த்தைகள்‌ இயேசு அநேகமுறை எருசலேமில்‌ 
பயணித்திருப்பதைக்‌ காட்டுகிறது. இயேசு சிறு பிள்ளையாய்‌ தம்முடைய 
பெற்றோர்களுடன்‌ எருசலேமுக்குச்‌ சென்ற பயணங்கள்‌ லூக்கா 2:22-38) 
பிறகு பன்னிரண்டு வயதில்‌ (2:41-51), சென்றார்‌ என்பதற்குப்‌ பிறகு சுவிசேஷ 
ஒற்றுமை எழுத்தாளர்கள்‌, இப்பொழுது நாம்‌ படித்துக்‌ கொண்டிருக்கிற 
பயணத்துக்கிடையில்‌ வருகை தந்ததாகக்‌ குறிப்பிடுவதில்லை. ஆகிலும்‌, 
இயேசு தமது தனிநபர்‌ ஊழியக்காலத்தில்‌ 34 ஆண்டுகளில்‌ அப்படிப்பட்ட 
பல பயணங்களைச்‌ செய்தார்‌ என்று யோவான்‌ புத்தகத்திலிருந்து அறிந்து 
கொள்கிறோம்‌ (யோவான்‌ 2:13; 5:1; 7:14; 10:22, 23; 12:12). கொர்நெலியு 
வீட்டாருக்கு பேதுரு பிரசங்கித்த போது கூட மற்ற எருசலேம்‌ பயணங்களைப்‌ 
பற்றி குறிப்பிடுகிறார்‌ (நடபடிகள்‌ 10:39). இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு 
பரிபூரணமாய்‌ கீழ்ப்படிந்தபடியால்‌, ஒவ்வொரு யூத ஆண்‌ மகனிடத்திலும்‌ 
கோரப்பட்ட பட்டணத்துக்குட்பட்ட பயணத்தூரத்தில்‌ வருடந்தோறும்‌ 





பயணித்திருக்க வேண்டும்‌, என்பதை ஒருவர்‌ உறுதிப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 

இந்த நிகழ்ச்சியின்‌ போது இயேசு கண்ணீர்‌ விட்டாரோ இல்லையோ 
(காண்க லூக்கா 19:41), அவருடைய வார்த்தைகள்‌ ஆழமான வருத்தத்தையும்‌ 
துக்கத்தையும்‌ வெளிப்படுத்துகின்றன. அவர்கள்‌ தம்மிடம்‌ வர 
மனமுள்ளவர்களாயிருந்திருந்தால்‌ யூதர்களை அவர்‌ தமது புயங்களின்‌ கழ்‌ 
ஒன்று சேர்த்து பாதுகாத்திருப்பார்‌ என்று சொல்லி புலம்புகிறார்‌ ஆனால்‌ 
அவர்கள்‌ வரவில்லை. இயேசு தம்மை, ஒருகோழி தன்‌ குஞ்சுகளை 
சூரையாடுபவன்‌ கையிலிருந்தும்‌ கடுமையான சீதோஷ்ண நிலையிலிருந்தும்‌ 
பாதுகாக்கும்‌ பொருட்டு கூட்டிச்சேர்த்து தன்‌ சிறகுகளின்‌ கீழ்‌ அடைக்கலம்‌ 
கொடுப்பதுபோல, ஒப்பிடுகிறார்‌. இதே போன்ற உருவகமாக, தேவன்‌ 
இஸ்ரவேலர்களை பாதுகாத்து விடுதலையாக்குவதை ஒப்பிட்டு பழைய 
ஏற்பாட்டில்‌ பேசுவதைக்‌ காணலாம்‌ (உபாகமம்‌ 32:11; ரூத்‌ 2:12; சங்கதம்‌ 17:8; 
36:7; 57:1; 61:4; 63:7; 91:4; ஏசாயா 31:5). 

உங்களுக்கோ மனதில்லாமல்‌ போயிற்று என்று இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்படுவது தான்‌ மிக வருத்தமிக்க காரியம்‌. புறந்தள்ளும்‌ கருத்து, இதற்கு 
முன்பு குறிப்பிடப்பட்ட உவமைகளிலிருந்து சொல்லப்பட்ட, தேவனுடைய 
ஜனங்களின்‌ முரட்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறது, யூதமதத்தலைவர்கள்‌ 
தேவனால்‌ அனுப்பப்பட்டவர்களுக்கு செவிசாய்க்காமல்‌, கடைசியில்‌ 
அவருடைய குமாரனை புறக்கணிக்கார்கள்‌ (21:34-39), அவருடைய அழைப்புத்‌ 
திரும்பத்‌ திரும்பக்‌ கொடுக்கப்பட்டும்‌ அவர்கள்‌ மனகைச்‌ செலுத்தவில்லை 
(22:3-6). 

வசனங்கள்‌ 38, 39. இதோ, உங்கள்‌ வீடு உங்களுக்குப்‌ பாழாக்கி 


168 


விடப்படும்‌! என்று இயேசு, தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. யூதர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை புறந்கணித்தபடியால்‌, அவர்‌ பாழாக்கப்படும்‌ தண்டனையை 
அவர்கள்‌ மேல்‌ அறிவித்தார்‌. இங்கே பேசப்படும்‌ உரைநடை பழைய 
ஏற்பாட்டின்‌ சில வசனப்‌ பகுதிகளை நினைப்பூட்டுதலாக இருந்தன 
(எரேமியா 12:7; 22:5; 26:6, 9). “வீடு” என்பது ஒன்று தேவாலயத்தைக்‌ 
குறித்து பேசுவதாக இருந்திருக்கக்கூடும்‌ (1 இராஜாக்கள்‌ 9:7, 8; ஆகாய்‌ 1:4, 
9; மத்தேயு 21:13). அல்லது எருசலேம்‌ நகரத்தைக்‌ குறித்துப்‌ பேசியிருக்கலாம்‌, 
பாழாக்குதல்‌ என்பது கைவிடப்பட்டு அழிவுண்டு போதலைக்‌ குறிக்கும்‌. 
தேவன்‌ தமது ஆலயத்தையும்‌ தமது ஜனங்களையும்‌ கைவிட்டு விடுவார்‌. 
இ.பி. 70ல்‌, ரோம ராணுவத்தைக்‌ கொண்டு எருசலேமை அழிக்க விருந்தார்‌, 
அதிலிருந்த தேவாலயமும்‌, பட்டணமும்‌ அழிவுக்குட்படும்‌. இயேசு எங்கே 
நின்று கொண்டு இவைகளை முன்‌ அறிவித்தரோ தாம்‌ எந்த ஜனங்களுக்கு 
இவைகளைப்‌ போதித்துக்‌ கொண்டிருந்தாரோ அதே இடம்‌ தான்‌ அழிவுண்டு 
போக விருந்தது. இந்த வசனம்‌ எருசலேமின்‌ அழிவைக்‌ குறித்து தனிமையில்‌ 
பேசப்படும்‌ அதிகாரம்‌ 24ன்‌ உரையாடலை முன்‌ அறிவிக்கிறது. 

கர்த்தருடைய நாமத்தில்‌ வருகிறவர்‌ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்‌ என்று 
அவர்கள்‌ சொல்லுமளவும்‌, அவரைக்‌ காண்பதில்லை என்று இயேசு சொன்னார்‌ 
(காண்க சங்கீதம்‌ 118:26). இந்த வசனப்பகுதி பண்டிகைக்குச்‌ சென்ற யூத 
ஜனக்கூட்டம்‌ அவரைக்‌ கனப்படுத்தும்படி எருசலேமில்‌ வெற்றிகரமான 
பிரவேசத்தின்‌ போது பயன்படுத்தப்பட்ட மேற்கோள்‌ வசனமாகும்‌ (காண்க 











21:9 க்கான விளக்கவுரை). இந்த வாக்கியம்‌ அவருடைய பொது ஊழியத்தை 
முடிவுக்கு கொண்டு வருவதுடன்‌ அதிகாரம்‌ 24 மற்றும்‌ 25ல்‌ அவரது இரண்டாம்‌ 
வருகை குறித்தும்‌ விவாதிக்கப்படுகிறது. அவ்வேளையில்‌ அவர்கள்‌ அவர்‌ 
யார்‌ என்பதையும்‌ இயேசுவை ஏற்றுக்‌ கொண்டு”! “கர்த்தருடைய நாமத்தில்‌ 
வருறெவர்‌!” என்று அறிக்கையிடுவதையும்‌ தவிர வேறு வழியில்லை. பவுல்‌, 
“இயேசுவின்‌ நாமத்தில்‌ வானோர்‌, பூதலத்தோர்‌, பூமியின்‌ கழானோருடைய 
முழங்கால்‌ யாவும்‌ முடங்கும்‌” என்றும்‌, “பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக 
இயேசு கிறிஸ்து கர்த்தர்‌ என்று நாவுகள்‌ யாவும்‌ அறிக்கை பண்ணும்படிக்கும்‌” 
என்றும்‌ எழுதினார்‌ (பிலிப்பியர்‌ 2:10, 11). 

இயேசு பூமிக்குத்‌ திரும்பிவருவதாக எதுவும்‌ குறிப்பிடவில்லை. 
சங்கத்தாருக்கு முன்பாக அவர்‌ பின்னர்‌ சொல்லும்‌ போது, அவர்‌ “சர்வ 
வல்லவருடைய வலது பாரிசத்தில்‌ வீற்றிருப்பதையும்‌, வானத்தின்‌ மேகங்கள்‌ 
மேல்‌ வருவதையும்‌” காண்பார்கள்‌ என்றார்‌ (26:64). பவுல்‌ குறிப்பிடுகையில்‌ 
நீதிமான்கள்‌, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, மேகங்கள்‌ மேல்‌ அவர்களோடே 
கூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட்டு, இவ்விதமாய்‌ எப்பொழுதும்‌ 
கர்த்தருடனே கூட இருப்போம்‌, என்று சொன்னார்‌ (1 தெசலோனிகேயர்‌ 
4:17). அவர்‌ மீண்டும்‌ தமது பாதங்களை பூமியின்‌ மேல்‌ வைப்பதில்லை, 
வெளிப்படுத்துபவரான யோவான்‌ எழுதினார்‌, “இதோ மேகங்களுடனே 
வருகிறார்‌; கண்கள்‌ யாவும்‌ அவரைக்‌ காணும்‌, அவரைக்‌ குத்தினவர்களும்‌ 
அவரைக்‌ காண்பார்கள்‌; பூமியின்‌ கோத்திரத்தாரெல்லாரும்‌ அவரைப்‌ பார்த்துப்‌ 


புலம்புவார்கள்‌. அப்படியே ஆகும்‌, ஆமேன்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:7). 


169 


தசம பாகம்‌ செலுத்துதல்‌ (23:23) 

தசம பாகம்‌ செலுத்துவது பழைய உடன்படிக்கையில்‌ கோரப்பட்டது, 
ஆகிலும்‌ புதிய உடன்படிக்கையில்‌ அதற்கு இடமில்லை. அதன்‌ பயன்பாடு 
புதிய ஏற்பாட்டில்‌ கைப்பிடியளவான முறை குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. 
சுவிசேஷங்களில்‌, வேதபாரகர்‌ பரிசேயருடைய செயல்களாக மட்டுமே 
எப்பொழுதும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது (23:23; லூக்கா 11:42; 18:12). 
எபிரெயரில்‌, தசம பாகம்‌ செலுத்தப்பட்ட பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளைக்‌ 
குறித்துப்‌ பேசுகிறது: ஆபிரகாம்‌ சாலேமின்‌ ஆசாரியனாகிய மெல்கிசேகேக்கிற்கு 
தசம பாகம்‌ செலுத்தினார்‌, பின்னர்‌ இஸ்ரவேலர்‌ லேவியர்களுக்கு தசமபாகம்‌ 
செலுத்தினர்‌ (எபிரெயர்‌ 7:4-10). தசம பாகம்‌ செலுத்தல்‌ முறையில்‌, 
ஆசாரியத்துவம்‌ உதவியளிக்கப்பட்டது; அது ஒரு வரிசெலுத்தல்‌ முறையில்‌ 
ஒப்பிடப்பட்டது.*2 கிறிஸ்தவர்கள்‌ ஒருபோதும்‌ தசமபாகம்‌ செலுத்தக்‌ 
கட்டளையிடப்படவில்லை. மாறாக, நமது வரவுக்குத்‌ தக்கதாக நமது மனதில்‌ 
நியமித்தபடி உற்சாகமாய்‌ கொடுக்க வேண்டியவர்கள்‌ (2 கொரிந்தியர்‌ 9:7). 





குறிப்புகள்‌ 

John MacArthur, Jr., The MacArthur New Testament Commentary: Matthew 16—23 
(Chicago: Moody Press, 1988), 375. 2Bruce M. Metzger, 4 Textual Commentary on the Greek 
New Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 1994), 50. ‘காண்க Tவmud 00 
நற 52ம்‌. “காண்க Testament of Moses 7.6. “Josephus Antiquities 14.7.2. °Ibid., 20.2.3, 4; 
Tacitus Histories 5.5; Horace Satires 1.4.142, 143. அதே போல, யூதாஸ்‌ “கேட்டின்‌ 
மகன்‌” என்று குறிப்பிடப்பட்டான்‌. “தால்முத்தில்‌ நரகத்தின்‌ பிள்ளைகள்‌” என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது (Talmud Rosh ha-Shanah 17a). எதிர்பதமாக சொல்லப்பட்பவர்கள்‌ 
“இராஜ்யத்தின்‌ புத்திரர்கள்‌” (13:38). *David E. Garland, “Oaths and Swearing,” in Diction- 
ary of Jesus and the Gospels, ed. Joel B. Green and Scot McKnight (Downers Grove, 111.: Inter- 
Varsity Press, 1992), 578. “Josephus Wars 5.5.6. Josephus Antiquities 14.4.4; 14.7.1, 2; Against 
Apion 2.7. 

"Alan Hugh McNeile, The Gospel According to St. Matthew (London: Macmillan and 
Co., 1938), 334. ‘°Donald A. Hagner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 
33B (Dallas: Word Books, 1995), 669. ‘°Mishnah Shebuoth 4.13. “Douglas R. A. Hare, 
Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 269. அதற்கு மாற்றாக, 
லேவியர்கள்‌, ஆசாரியார்களுக்கு பத்தில்‌ ஒரு பங்கைக்‌ கொடுத்தார்கள்‌ (எண்ணாகமம்‌ 
18:25-32). 1¢Mishnah Maaseroth 4.5. '*மிஷீனாவின்படி, மருக்கொழுந்து தசமபாகமாக 
கொடுக்கப்பட வேண்டியதில்லை, ஏனெனில்‌ அது காடுபோல்‌ எங்கும்‌ வளர்ந்திருந்தது. 
(Mishnah Shebiith 9.1.) “பாரமான சுமை” என்பதற்கு இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
இதே கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது (23:4). 1”Mihnah Aboth 2.1; 4.2. 
2 காண்க Talmud Shabbath 12a. 

2IHagner, 670-71; R. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New 
Testament Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 329. 
22Mishnah Shabbath 20.1, 2; Talmud Hullin 67a. Mishnah Kelim 25.7, 8. ரபிமார்கள்‌ 
பாத்திரத்தின்‌ ஒரு பகுதி சுத்தமாக்கப்படும்போது எப்படி இன்னொரு பகுதி சுத்தமாகும்‌ 
என்பதில்‌ வேறுபடுகின்றனர்‌. (7௦horoth 8.7; Parah 12.8.) For more information, see Jacob 


170 


Neusner, “First Cleanse the Inside,” New Testament Studies 22 (July 1976): 486-95. 2*Mishnah 
Shekalim 1.1; Moed Qatan 1.2; Maaser Sheni 5.1. “கல்லறைக்கு” மாற்றுக்கருத்து (00/௦௦) 
“சவங்களின்‌ எலும்புகளை வைக்கும்‌ பெட்டகம்‌” என்று குறிப்பிடலாம்‌. காண்க Se! 
T. Lachs, “On Matthew 23:27-28,” Harvard Theological Review 68 (July-October 1975): 385- 
88 சில எலும்புக்கூடு பெட்டிகள்‌ மிக ஐஸ்வரியமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன, 
அவைகள்‌ அழகாகவுமிருந்தன, ஆனாலும்‌ மரித்தவார்களின்‌ மாமிசம்‌ அழுகிப்‌ போன 
பின்பு எஞ்சியிருப்பது எலும்புகள்‌ மட்டுமே. “அது பஸ்கா பண்டிகை நேரமாக 
இருந்தபடியால்‌, இந்தக்‌ கல்லறைகள்‌ வெள்ளையடிக்கப்பட்டு மிகச்‌ சிறப்பாக 
காட்சியளித்தன. இயேசுவின்‌ பேச்சைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ சமீபத்தில்‌ அவைகளில்‌ சிலவற்றைப்‌ பார்த்திருக்கக்‌ கூடும்‌. பஸ 
Hendriksen, New Testament Commentary: Exposition of the Gospel According to Matthew 
(Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 835. 2”Talmud Berakoth 28a. °°Walter Bauer, 
A Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. 
and ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 2000), 654-55. Mnéemeion 
என்பது ஏறத்தாழ எப்பொழுதுமே ஒரு “கல்லறையைக்‌” குறித்து மட்டுமே புதிய 
ஏற்பாட்டில்‌ பேசும்‌ (8:28; 27:52, 53, 60; 28:8; மாற்கு 5:2, 3; 6:29; 15:46; 16:2-8; லூக்கா 
11:44; 23:55; 24:2, 9, 12, 22, 24; யோவான்‌ 5:28; 11:17, 31, 38; 12:17; 19:41, 42; 20:1- 
11; நடபடிகள்‌ 13:29). 292A. F. Albright and C. S. Mann, Matthew, The Anchor Bible (Garden 
City, N.Y.: Doubleday & Co., 1971), 281-82. 301 Maccabees 13:27-29 (NRSV). 

Josephus Antiquities 16.7.1. நடபடிகள்‌ 2:29 ல்‌ தாவீதின்‌ கல்லறை 
குறிப்பிடப்பட்டுள்ளது. “1,௦௦0 Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 586. Alexander Balmain 
Bruce, “The Gospel According to Matthew,” in The Expositor s Greek Testament, vol. 1, The 
Synoptic Gospels—The Gospel of St. John (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., 1951), 285. “Hendriksen, 835. “மத்தேயு 23ல்‌, ஆலோசனை சங்கத்தைக்‌ 
சார்ந்தவர்களும்‌ ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்ற போது அங்கே அதுவரைக்கும்‌ 
வாழ்ந்தவார்களுமாகிய சிலர்‌ காதுகள்‌ கேட்க இயேசு அநேகமாகப்‌ பேசியிருக்கலாம்‌. 
“நடபடிகள்‌ 13:45, 50; 14:2, 5, 6, 19; 17:5, 13; 18:12; 19:8, 9; 20:3; 21:27; 23:12; 24:1-9; 
25:2, 3; 2 கொரிந்தியர்‌ 11:23-26. Gry M. Burge, “Zechariah,” in The International Standard 
Bible Encyclopedia, 4:1182-83. “Josephus Wars 4.5.4. றிய தீர்க்கதரிசன ஆசிரியர்‌ 
“இத்தோவின்‌ மகனான பெராகியாவின்‌ குமாரன்‌ சகரியா என்றழைக்கப்பட்டார்‌” 
(சகரியா 1:1) சுருக்கமாக “இத்தோவின்‌ குமாரன்‌” எனப்பட்டார்‌ (Ezra 6:14). “France, 
331. “Hagner, 681. “MacArthur, 384-85. 


171 


26 


குவாலய அழிவு குறித்து 
இயேசு முன்னுரைக்குலும்‌ 
சீஷர்களின்‌ 8கள்விகளும்‌ 


[24.1-35] 


மத்தேயு 23ல்‌ இயேசு வெளிப்படையாக வேதபாரகர்‌ பரிசேயர்‌ 
என்பவர்களின்‌ மாய்மாலத்தையும்‌ அவர்கள்‌ அவரைப்‌ புறக்கணித்தலையும்‌ 
குறித்து ஏழு வரிசைப்படுத்தப்பட்ட ஐயோ எனும்‌ பதத்தை உபயோகித்து 
பேசுகிறார்‌. அந்த அதிகாரத்தின்‌ முடிவிற்கு முன்‌, அவர்‌, “இவைகளெல்லாம்‌ 
இந்த சந்ததியின்‌ மேல்‌ வரும்‌” என்று சொன்னார்‌ (23:36). மேலும்‌, “உங்கள்‌ வீடு 
பாழாக்கி விடப்படும்‌!” என்றும்‌ சொன்னார்‌ (23:38). இந்த தீர்க்கதரிசனங்கள்‌ 
அதிகாரங்கள்‌ 24, 25 ற்கான தனிப்பட்ட போதனைகளுக்கு வழிவகுத்தது, 
இந்த அதிகாரங்களில்‌ எருசலேமின்‌ அழிவையும்‌ அவருடைய இரண்டாம்‌ 
வருகையையும்‌ உலகத்தின்‌ முடிவு காலத்தையும்‌ விளக்கமாக அவர்‌ போதித்தார்‌. 
இந்தப்‌ போதனையை இயேசு ஒலிவ மலையின்‌ மேல்‌ கொடுத்தமையால்‌ இது 
“ஓலிவ மலை போதனை” என்று இன்று குறிப்பிட ப்படுறெது. இந்தப்‌ போதனை 
உண்மையில்‌ ஷஷர்களின்‌ கேள்விகளுக்குக்‌ கொடுக்கப்பட்ட பதில்களாகும்‌; 
புதிய ஏற்பாட்டிலேயே கேட்கப்பட்ட கேள்விகளில்‌ இந்தக்‌ கேள்விக்குத்தான்‌ 
இயேசு ஒரு நீண்ட பதிலைக்‌ கொடுக்கறொர்‌. 

இந்த அதிகாரத்தை வியாக்கியானம்‌ செய்வதில்‌ ஒரு குழப்பத்தைக்‌ 
கொடுக்கிற பதிலாக அமைந்துள்ளது. இதில்‌ ஒரு கடினமான காரியம்‌ 
என்னவெனில்‌ இயேசு ஒவ்வொரு தனிப்பட்டக்‌ கேள்விக்கும்‌ தனித்தனியாகப்‌ 
பதில்‌ கொடுக்கவில்லை; அவர்‌ தமது போதனையை எருசலேமின்‌ அழிவு 
இரண்டாம்‌ வருகை மற்றும்‌ உலகத்தின்‌ முடிவு ஆகியவற்றை மாறிமாறி 
பேசுகிறார்‌. இதினால்‌ இந்த அதிகாரத்திற்கு புறக்குறிப்பைக்‌ (பகுப்பைக்‌) 
கொடுப்பதும்‌ புரிந்து கொள்வதும்‌ கடினமாகிறது. அத்துடன்‌ அவரது 
போதனையில்‌ வெளிப்பாடுகளும்‌ உவமைகளும்‌ இடம்‌ பெற்றிருப்பதும்‌ 
ஒரு சவாலாகும்‌. ஆதலால்‌, இதை வாசிப்பவர்‌ நேரடி பொருளுக்கும்‌ 
உருவகத்துக்கும்‌ அல்லது உதாரணத்துக்கும்‌ உள்ள வேறுபாடுகளையும்‌ 
காணவேண்டும்‌. கூடுதலாக, தீர்க்கதரிசன முன்னோட்டமும்‌ இந்த அதி 
காரத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. எருசலேமின்‌ அழிவைக்‌ குறித்த முன்னுரைக்தல்‌ 
கி.பி. 70ல்‌ நிறைவேறிற்று, கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை (இரண்டாயிரம்‌ 
வருடங்கள்‌ போலாகியும்‌) இன்னமும்‌ நிறைவேற வில்லை. இருந்தும்‌ 
இயேசு அவைகள்‌ ஒன்றாக சமீப காலத்துக்குள்ளாகவே நிறைவேறுவதைப்‌ 


172 


போன்ற தோற்றத்தில்‌ பேசினார்‌ (24:29). தீர்க்கதரிசன முன்னோட்டங்கள்‌ 
தொலைவிலிருந்து பார்க்கும்‌ இரண்டு மலைகளைப்‌ போன்றது: தோற்றத்தில்‌ 
அவைகள்‌ ஒன்றாக இருப்பது போல்‌ தோன்றும்‌, ஆனால்‌ உண்மையில்‌ 
அவைகள்‌ மைல்கணக்கில்‌ இடைவெளிகளில்‌ இருக்கும்‌. 

இந்த அதிகாரம்‌ தேவாலயத்தின்‌ அழிவை இயேசுவின்‌ முன்னறிவித்தலுடன்‌ 
தொடங்குகிறது (24:1, 2), தொடர்ந்து அது சம்பவிக்கும்‌ காலத்தையும்‌ 
இரண்டாம்‌ வருகையும்‌ குறித்தும்‌ சீஷர்களால்‌ கேள்விகள்‌ கேட்கப்‌ பட்டன 
(24:3). அதிகாரத்தின்‌ மீதி பகுதி (24:4-51) அவர்கள்‌ கேட்ட கேள்விக்கு கர்த்தார்‌ 
கொடுக்கும்‌ பதிலை உள்ளடக்கியுள்ளது. 








எருசலேமின்‌ அழிவைக்‌ குறித்த அவருடைய 
முன்னறிவிப்பு (24:1, 2) 


இயேசு தேவாலயத்தை விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போகையில்‌, அவருடைய 
சீஷர்கள்‌ தேவாலயத்தின்‌ கட்டடங்களை அவருக்குக்‌ காண்பிக்க அவரிடத்தில்‌ 
வந்தார்கள்‌. 

2இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம்‌ பார்க்கிறீர்களே, 
இவ்விடத்தில்‌ ஒரு கல்லின்‌ மேல்‌ ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம்‌ 
இடிக்கப்பட்டுப்போகும்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 


என்றார்‌. 


வசனம்‌ 1. இயேசு 21:23 லிருந்து தேவாலயத்து வளாகத்தில்‌ போதித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. இந்த நிகழ்வுகளுக்குப்‌ பிறகு அவர்‌ தமது மரணத்துக்கு 
முன்பு கடைசியாக தேவாலயத்தை விட்டு புறப்பட்டுப்‌ போனார்‌. 
சீஷர்கள்‌ தேவாலயத்தைக்‌ குறித்து பிரமிப்புடன்‌ பார்த்து - அந்நாளிலிருந்த 
யூதர்களில்‌ அநேகரைப்‌ போலவே - அது ஒருபோதும்‌ அழியாது என்று நம்பிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. ! 

இயேசுவின்‌ நாட்களில்‌ இருந்த இந்த ஆலயம்‌ மூன்றாம்‌ முறை 
கட்டப்பட்டது. அது மோரியா மலை மீது இருந்த அதே பகுதியில்‌ 
கட்டப்பட்டிருந்தது. இந்த இடம்‌ ஒரு காலத்தில்‌ எபூசியரின்‌ இடமாக 
இருந்தது. இங்கே தான்‌ ஆபிரகாம்‌ “சாலேமின்‌ ராஜாவாகிய” “தேவனுடைய 
உன்னதமான ஆசாரியனான” மெல்கிசேதேக்கை எதிர்‌ கொண்டான்‌ 
(ஆதியாகமம்‌ 14:18-20; எபிரெயர்‌ 7:1), மேலும்‌ இங்கே தான்‌ ஆபிரகாம்‌ 
ஈசாக்கை பலியிடப்‌ போனார்‌ (ஆதியாகமம்‌ 22:2). இதே பட்டணத்தில்கான்‌, 








அநேக ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, தாவீது எபூசியனாகிய அர்வனாவின்‌ கையில்‌ 
போரடிக்கிற களத்தை கிரயத்துக்கு வாங்கினார்‌ (2 சாமுவேல்‌ 24:16-25). 
தாவீது தேவனுக்கென்று ஒரு நிரந்தரமான வீட்டைக்கட்ட ஆசையாய்‌ 
இருந்தான்‌, ஆனால்‌ அப்படி அவர்‌ செய்யாதபடிக்கு தேவன்‌ தடை செய்தார்‌ 
(2 சாமுவேல்‌ 7:1-14; 1 இராஜாக்கள்‌ 5:3). கட்டிடப்பணிக்கென தாவீது 
பொருள்களையும்‌, பணத்தையும்‌, வேலையாட்களையும்‌ சேகரித்து வைத்தார்‌ 
(1 நாளாகமம்‌ 22:2-16), சாலொமோனின்‌ வழிகாட்டலிலும்‌ மேற்பார்வையிலும்‌ 
முதல்‌ தேவாலயம்‌ கட்டப்பட்டது (1 இராஜாக்கள்‌ 6-8) இதனால்‌ தான்‌ 
அது சாலொமோனின்‌ தேவாலயம்‌ எனப்பட்டது. இந்த ஆலயம்‌ கி.மு. 966ல்‌ 





173 


துவங்கப்‌ பட்டு கி.மு. 959ல்‌ கட்டிடப்‌ பணி நிறைவு பெற்றது. பிரதான 
அமைப்பு ஏழு வருடத்தில்‌ நிறைவுற்றிருந்தபோதிலும்‌, மேலும்‌ பதிமூன்று 
வருடங்கள்‌ கூடுதல்‌ கட்டிடப்‌ பணிகள்‌ தொடர்ந்து நடந்தது, வரிசையான 
அரண்மனைகளும்‌ வேறுபல ராஜாவைச்‌ சார்ந்த கட்டிடங்களும்‌ தேவாலயத்து 
கூடுதல்‌ மண்டபங்களோடு சேர்க்கப்பட்டன. இதன்‌ விளைவாக இந்த 
கெம்பீரமிக்க அமைப்பு ஏறக்குறைய “அன்றைய உலக அதிசயங்களில்‌ 
ஒன்றாக” அமைந்தது. கி.மு. 586ல்‌ நேபுகாத்நேச்சாரால்‌ தேவாலயத்துக்கு தீ 
வைக்கப்பட்டது (2 இராஜாக்கள்‌ 25:9). 

பாபிலோனிய சிறையிருப்புக்குப்‌ பின்‌, பெர்யொ ராஜாவாகிய, 
மகாராஜா கோரேஸ்‌ ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுடைய 
தாயகம்‌ திரும்ப அனுமதியளித்தார்‌. கி.மு. 5837ல்‌ சுமார்‌ ஐந்தாயிரம்‌ 
யூதர்கள்‌ யூதாவிற்கும்‌ எருசலேமுக்கும்‌ திரும்பினார்கள்‌ (எஸ்றா 2:64, 65). 
செருபாபேலின்‌ தலைமையின்‌ கீழ்‌, பழைய இடத்திலேயே தேவாலயத்தை 
மக்கள்‌ கட்டத்துவங்கினார்கள்‌. தேவாலயத்தின்‌, மற்றும்‌ பலிபீடத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ போடப்பட்ட பின்‌, ஏறக்குறைய இருபது ஆண்டுகள்‌ வேலை 
நிறுத்தி வைக்கப்பட்டது. தீர்க்ககரிசிகளான ஆகாய்‌ மற்றும்‌ சகரியாவின்‌ 
தூண்டுதல்களினால்‌ பணி மீண்டும்‌ துவங்கினது (எஸ்றா 5:1; 6:14; சகரியா 1:1). 
“இரண்டாவது ஆலயமும்‌” “மீட்கப்பட்ட ஆலயம்‌” என்றும்‌, “செருபாபேலின்‌ 
ஆலயம்‌” என்றும்‌ அழைக்கப்பட்டது, அது கி.மு. 516ல்‌ நிறைவு பெற்றது. 
சாலொமோனுடைய ஆலயத்தைக்‌ காட்டிலும்‌ தரம்‌ குறைந்ததாய்‌ இது 
கருதப்பட்டாலும்‌, இது ஏறத்தாழ ஐந்நூறு ஆண்டுகள்‌ நிலைபெற்றது. 
சாலொமோனுடைய ஆலயத்தைக்‌ காட்டிலும்‌ ஒரு நூற்றாண்டும்‌ அதற்குப்‌ 
பின்‌ வந்த ஆலயத்தைக்‌ காட்டிலும்‌ மிக நீண்டகாலம்‌ நிலைத்திருந்தது. “உலக 
பிரசித்த பெற்ற” ஆலயமாக இது விவரிக்கப்படுறெது.2 

மத்தேயு 24:1ல்‌ இயேசு குறிப்பிடும்‌ ஆலயம்‌ “மூன்றாம்‌ முறை 
கட்டப்பட்ட ஆலயமாகும்‌,” மகா ஏரோதுவின்‌ கட்டளைகளின்‌ பேரில்‌ 
கட்டப்பட்டது. கி.மு. 19ல்‌ ஏரோதின்‌ மறுகட்டமைப்பு நிர்மாணப்பணி 
துவக்கம்‌ பெற்றது.” உட்பிரகாரத்தின்‌ உள்‌ பணிகள்‌ 118 ஆண்டுகளில்‌ முடிந்தது. 
சம அளவு இடைவெளியில்‌ அமைந்த தூண்களும்‌ வெளிப்புற சேர்க்கைகளும்‌ 
அடுத்த எட்டு வருடங்களில்‌ நிறைவு பெற்றன.” அதிலும்‌, தேவாலயத்துப்‌ பணி 
தொடர்ந்து இயேசுவின்‌ நாட்களில்‌ நடந்து கொண்டிருந்தது (யோவான்‌ 2:20). 
உண்மையில்‌, கி.பி. 64 வரை கட்டிட விஸ்தரிப்புகள்‌ தொடர்ந்து கொண்டுதான்‌ 
இருந்தது.” இந்த ஆலயமே ரோமராணுவத்தால்‌ இ.பி. 70ல்‌ அழிக்கப்பட்டது. 
ஜோசிபஸ்‌ இந்த அமைப்பின்‌ அழகின்‌ பிரகாரத்தை விவரித்திருக்கிறார்‌: 





இப்பொழுது, தேவாலயத்தின்‌ வெளிமுகப்பும்‌ அதன்‌ முன்புறமும்‌ ... எல்லா 
இடமும்‌ எடை அதிகமாயுள்ள தங்கத்‌ தகடுகளால்‌ மூடப்பட்டிருந்தது, 
மற்றும்‌ சூரிய உதயம்‌ கோன்றியவுடனே அவை நெருப்பைப்போல 
மிக அதிகமாய்‌ ஜொலிக்கும்‌. பலவந்தமாய்‌ ஒருவர்‌ அவைகளை பார்க்க 
முற்பட்டாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கண்களைத்‌ இரும்பிக்கொள்ள வேண்டிய 
நிர்பந்தம்‌, சூரியனின்‌ நேரடிக்‌ கதிர்களைப்‌ பார்க்கும்‌ போது என்ன 
செய்வார்களோ அப்படிச்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌ அந்நியர்களுக்கு இந்த 
ஆயலம்‌, தொலைவிலிருந்து பார்க்கும்போது, பனியால்‌ சூழப்பட்ட ஒரு 


174 


மலையைப்‌ போலிருந்தது; அதன்‌ பகுதிகள்‌ ஜொலிக்கும்‌ முலாம்‌ பூசப்பட 
வில்லை, ஆனால்‌ அளவுக்கதிமான வெண்மையாயிருந்தது. £ 


தால்முத்தில்‌, தேவாலயம்‌ “உலகத்தின்‌ கண்ணாக” குறிப்பிடப்பட்டுள்ளது. 
மேலும்‌ அதில்‌, “ஏரோதுவின்‌ ஆலயத்தைப்‌ பார்த்திராதவன்‌ அழகைப்‌ 
பார்த்ததில்லை,” என்றும்‌ சொல்லுகிறது. 

சீஷார்களின்‌ பிரமிப்பைத்‌ தூண்டிய தேவாலயத்துக்‌ கட்டிடங்கள்‌ 
அநேகமாக தேவாயத்துக்கு புறம்பே தேவாலயமலையில்‌ நாட்டப்பட்ட 
சமஅளவு வரிசைத்தூண்களின்‌ தோற்றமாகக்‌ கூட இருக்கலாம்‌. 
தேவாலயம்‌ நின்ற நிலப்பரப்பை இரண்டு மடங்காக்கி ஏரோது தூண்களை 
எழுப்பியிருந்தார்‌.£ ஜோசிபஸ்‌, “அவர்‌ முழு தேவாலயத்தையும்‌ சுற்றி 
பெரிய மண்டபங்களால்‌ சூழ்ந்து கொள்ளச்‌ செய்தார்‌ ... இவைகள்‌ மீது 
பெருந்தொகையை செலவிட்டு, அவர்‌ தேவாலயத்தை அலங்கரித்தது போல 
வேறு எவரும்‌ பெரிய அளவில்‌ செயல்‌ படுத்தியதில்லை, ”” என்று எழுதினார்‌. 
ஃபிலோவும்‌ சில விளக்கங்களை இதுபற்றிக்‌ கொடுத்திருக்கிறார்‌: 


இந்த தேவாலயத்தின்‌ வெளிப்புறச்‌ சுற்று வளைவு, நீளத்தி 
லும்‌ அகலத்திலுமாக அதிகப்பட்ச விஸ்தீரணம்‌ பெற்று, மிகவும்‌ 
விலையுயர்ந்த பாதுகாப்பு பொருட்களால்‌ அலங்கரிக்கப்பட்டு பாதுகாப்பு 
செய்யப்பட்டிருந்தது. அவைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ இரட்டை முற்றங்கள்‌ 
கட்டப்பட்டு, மிக நேர்த்தியான மரம்‌, கல்‌ மற்றும்‌ பலதரப்பட்ட 
பூரண வடிவு பெற்ற பொருட்களாலும்‌, மிகத்‌ திறமையான பெரிய 
சிற்பாசாரிகளைக்‌ கொண்டும்‌, மிகக்‌ கவனமாக அக்கரை எடுத்து 
கண்காணித்த மேற்பார்வையாளர்களின்‌ கண்காணிப்பில்‌ கட்டப்பட்டது. 
ஆனால்‌ உட்புறச்‌ சுற்று வளைவுகள்‌ குறைந்த விஸ்தீரணம்‌, கட்டிட 
வடிவமைப்பும்‌ அலங்காரமும்‌ மிக எளிமையாகச்‌ செய்யப்பட்டிருந்தது. 
அதின்‌ மையத்தில்‌ தேவாலயம்‌, விவரிக்க இயலாத சகல அழகுடன்‌ கட்டி 
நிறைவுற்றிருந்தது. 


தெற்குப்‌ பகுதி தூண்வரிசை, ராஜரீக முற்றம்‌ என்றழைக்கப்பட்டிருந்த 
பகுதி, மிகவும்‌ மனதைத்‌ தொடுவகதாயிருந்தது. மிக நீண்ட பெரிய விளக்கத்தை 





அளித்தபின்‌, ஜோசிபஸ்‌, “இப்படிப்பட்டவைகளைப்‌ பார்த்திராவர்களுக்கு 
[அது] நம்புவதற்கு அரியதாகவும்‌, பார்த்தவர்களுக்கு, [அது] ஆச்சரியத்தில்‌ 
மூழ்கடிப்பதாகவும்‌ உள்ளது” என்றார்‌. ஆகையால்‌ தேவாலயத்துக்‌ 
கட்டிடத்தின்‌ கலை அம்சத்தை இயேசுவுக்கு காட்டிய நிகழ்வில்‌ 
அச்சரியப்படுவதற்கு எதுவுமில்லை, அதுவும்‌ அநேகமுறை அதை முன்பே 
அவர்கள்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. 

வசனம்‌ 2. இந்த வடிவமைப்பின்‌ ஆச்சரியமிகு காரியத்தைக்‌ குறித்து 
பதிலளித்த இயேசு, இவைகளையெல்லாம்‌ பார்க்கிறீர்களே? இவ்விடத்தில்‌ 
ஒரு கல்லின்‌ மேல்‌ ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம்‌ இடிக்கப்பட்டு போகும்‌ 
என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ சொல்லுவது என்னவெனில்‌ ஏதோ எதிர்பாராத ஒரு ஆபத்து 
நிகழப்‌ போகிறது என்பதுதான்‌; அவருடைய பேச்சு நடை தேவாலயத்துப்பகுதி 
முற்றிலுமான அழிவைக்‌ காணும்‌ என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. “ஒரு 





175 


கல்லின்‌ மேல்‌ ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம்‌ இடிக்கப்பட்டு போகும்‌” எனும்‌ 
சொற்றொடர்‌ “கட்டிடம்‌ கட்டும்‌ முறையை அப்படியே மாற்றுகிறது. ”2 
இயேசு முன்னுரைத்தவைகளை சீஷர்களால்‌ நம்ப முடியவில்லை, 
ஏனெனில்‌ ஏரோது கட்டிடப்பணிக்கு பயன்படுத்திய கற்கள்‌ கனத்தில்‌ மிக 
பருமனாக இருந்ததை மனதில்‌ வைத்து இப்படிச்‌ சொல்லியிருக்கலாம்‌. 
இவைகளில்‌ சில கற்கள்‌ நூறு டன்னுக்கும்‌ மேலான எடையுள்ளவைகளாக 





இருந்துள்ளன அவைகள்‌ வெளிப்பிரகாரங்களில்‌ பயன்படுத்தப்பட்டன. 
வெட்டி யெடுக்கப்பட்ட பெரிய இந்த சுண்ணாம்பு (வெண்‌) கற்கள்‌ அவைகள்‌ 
வெட்டியெடுக்கப்பட்ட இடங்களிலிருந்து கொண்டு வந்து சேர்க்க பல வழிகள்‌ 
பின்பற்றப்பட்டன: (1) கயிறு, கம்பி இவைகளால்‌ கட்டி முக்காலிகளின்‌ 
உதவியுடன்‌ தூக்கிக்‌ கொண்டு வருவது, (2) ஒரு வாகனத்துக்கு சக்கரங்கள்‌ 
கொடுக்கப்படுவது போல கொடுத்து கொண்டு வருவது, (3) அவைகளின்‌ 
சுற்று வடிவில்‌ சக்கரங்களை இணைத்துக்‌ கொணர்வது, (4) அவைகளின்‌ கழ்‌ 
மர உருட்டுகளைப்‌ பொருத்துவது. ஓவ்வொரு கல்லையும்‌ கொண்டு வந்து 
சேர்ப்பதில்‌ கூட்டங்கூட்டமாக எருதுகள்‌ பயன்படுத்தப்‌ பட்டு, வண்டிகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஓன்றாக கல்லின்‌ சுமையை இழுத்துவரச்‌ செய்தனர்‌. கற்களை 
அடுக்கும்‌ உயரத்தில்‌ மண்ணை சரிவான பாதையாக அமைத்து, கல்‌ வேலை 
முடிந்தவுடன்‌ அவைகளை அப்புறப்படுத்துவர்‌. 

ஜோசிபஸ்‌ அறிவித்தபடி, கி.பி. 70ல்‌ ரோம படை வீரர்கள்‌ தேவாலய 
மலையை வலிமையான செம்மறியாட்டுக்‌ கடாக்களைக்‌ கொண்டு தாக்கி, 
வடபக்க வெளிப்புற வாயிற்‌ கற்களை அகற்றினார்கள்‌. கொஞ்சம்‌ வெற்றி 
கிடைத்தவுடன்‌, ஏணி வைத்து தூண்களின்‌ மேல்‌ ஏறினார்‌. யூதர்களால்‌ 
தனது படைவீரர்கள்‌ விரட்டியடிக்கப்‌ பட்டதைப்‌ பார்த்த தீத்துராயன்‌, 
தேவாலய பகுதியை ஊடுறுவும்‌ பொருட்டு வாசல்களில்‌ தீவைக்கும்படி 
கட்டளையிட்டான்‌, வாயிற்‌ கதவுகளிலிருந்து தூண்கள்‌ வரை அக்கினி 
பரவியது. இதினால்‌ படைகள்‌ தேவாலய தளத்துக்குச்‌ செல்ல வழி 
உண்டாயிற்று. எப்படியிருப்பினும்‌ சூழ்ந்து ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு 
வந்தவனாய்‌, இத்துராயன்‌ தேவாலயத்தை மட்டும்‌ பாதுகாக்கும்‌ பொருட்டு 
தீயை அணைக்கக்‌ கட்டளையிட்டான்‌. இருந்தாலும்‌, யுத்தத்தின்‌ மத்தியில்‌ 
த தொடர்ந்து பரவிக்‌ கொண்டிருந்தது, சில படைவீரர்கள்‌ வேண்டுமென்றே 





தேவாலயத்தின்‌ உட்பிரகாரத்தில்‌ இ வைத்தனர்‌.! தீயினால்‌ சேதமடையாத 
கற்கள்‌ வெற்றி பெற்ற இராணுவத்தின்‌ கையால்‌ இடித்து தள்ளப்பட்டன. 
இயேசு முன்னுரைத்த வார்த்தையின்படி ஒரு கல்லின்‌ மேல்‌ 
கல்லிராதபடி ஒவ்வொன்றாக மாம்ச ரீதியாக அகற்றப்பட்டது என்று 
பொருளல்ல; தேவாலயம்‌ தீ வைக்கப்பட்ட சம்பவமே அந்தப்‌ பேச்சு முறை 
அதைத்‌ திருப்திபடுத்துறெது (22:7ஐக்‌ காண்க). தேவாலய மலையின்‌ மேல்‌ பகுதி 
அழிவுண்ட போதிலும்‌, ஏரோதுவின்‌ கட்டிடப்‌ பணியாட்கள்‌ பயன்படுத்திய 











பெரிய கற்களில்‌ சிலவற்றை மேற்குச்‌ சுவரில்‌ இன்றும்‌ காணலாம்‌. அதுதான்‌ 
இன்று “புலம்பலின்‌ சுவர்‌” என்று அழைக்கப்படுகிறது. தேவாலய மலையை 
விஸ்தரிக்கும்‌ நோக்கில்‌ கட்டப்பட்ட சுவற்றின்‌ மிஞ்சிய பாகம்‌ இது. 
தேவாலயத்தின்‌ அழிவு அவர்களின்‌ பாவத்துக்கான கண்டனை என்று 
இயேசு சொன்னார்‌. ஆதலால்‌, ஏரோதின்‌ தேவாலயம்‌ அழிந்ததற்கும்‌ 
சாலொமோனின்‌ ஆலயம்‌ - கி.மு. 586ல்‌ அழிவுண்டதற்கும்‌ நெருங்கிய ஒப்பீடு 


176 


உண்டு. மதி ஷ R. A. 118௦ என்பவர்‌ தேவாலயத்தின்‌ முழு அழிவையும்‌ 
முன்னுரைத்த இயேசுவை “கடைசிகால எரேமியா” என்று ஓப்பிட்டார்‌.!* 
தேவாலயத்தின்‌ அழிவைக்குறித்து, தீர்க்கதரிசிகள்‌ சொன்னதையே இயேசு 
பேசினார்‌ (எரேமியா 7:14; 26:6, 18; மீகா 3:12). அநேக யூதர்களும்‌ கி.பி. 
70ல்‌ எருசலேமின்‌ அழிவை தேவனிடத்திலிருந்து வந்த நியாயத்தீர்ப்பு என்று 
குறிப்பிடத்தக்க வகையில்‌, கண்ணுற்றனர்‌.'£ இயேசு இந்த ஆலயத்தின்‌ 
வீழ்ச்சியைக்‌ குறித்து முன்னறிவித்திருந்த போதிலும்‌, ஆதிசபை அதை தங்களின்‌ 
கூடுகை இடமாகப்‌ பயன்படுத்தத்‌ தயங்கவில்லை (நடபடிகள்‌ 2:46; 3:1, 11). 
யூதக்‌ கிறிஸ்தவர்கள்‌ தொடர்ந்து அங்கே போனார்கள்‌ (நடபடிகள்‌ 21:26, 27). 
ஒருவேளை, அதன்‌ அழிவு சமீபித்து வரும்‌ வரை அவர்கள்‌ கூடி வந்திருக்கலாம்‌. 








சீஷார்களின்‌ கேள்விகள்‌ (24:3) 


பின்பு அவர்‌ ஓலிவமலையின்மேல்‌ உட்கார்ந்திருக்கையில்‌, சீஷர்கள்‌ 
அவரிடத்தில்‌ தனித்து வந்து, இவைகள்‌ எப்பொழுதும்‌ சம்பவிக்கும்‌? 
உம்முடைய வருகைக்கும்‌, உலகத்தின்‌ முடிவுக்கும்‌ அடையாளம்‌ என்ன? 
எங்களுக்குச்‌ சொல்ல வேண்டும்‌ என்றார்கள்‌. 


வசனம்‌ 3. காட்சி தேவாலயத்திலிருந்து ஒலிவ மலைக்கு மாறுகிறது, அங்கே 
கெதரோன்‌ பள்ளத்தாக்கிலிருந்து எருசலேமுக்கு ழெக்கே இந்த மலையிருந்தது 
(21:1ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). யூதரல்லாத வாசகர்களுக்கு எழுதிய மாற்கு 
ஒலிவமலை “தேவாலயத்துக்கு எதிரில்‌” இருந்தது என்கிறார்‌ (மாற்கு 13:3), 
இந்த இடத்திலிருந்து, தேவோலயமலை மற்றும்‌ முழுபட்டணத்தையும்‌ குறித்த 
ஒரு பரந்த கண்ணோட்டம்‌ இயேசுவுக்கும்‌ அவரைப்‌ பின்‌ பற்றியோருக்கும்‌ 
உண்டாயிற்று. இந்த இடத்திலிருந்து கண்ணோக்கில்‌ பார்த்தவைகளோடு 
வெளிப்பாட்டு இலக்கியமும்‌ (சகரியா 14:4), எருசலேமின்‌ வீழ்ச்சி மற்றும்‌ 
உலகத்தின்‌ முடிவைக்‌ குறித்து பேச ஒரு சரியான இடமாயிற்று. 

ஒரு போதகருக்கே உரிய அமர்வுநிலையில்‌, இயேசு உட்கார்ந்திருந்தார்‌ 
(5:1; 13:2; 23:2; 26:55), அப்பொழுது அவருடைய சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ 
வந்தார்கள்‌. அவர்கள்‌ பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, மற்றும்‌ யோவான்‌ 
என்று மாற்கு குறிப்பிடுகிறார்‌ (மாற்கு 13:3). இயேசு அழைப்பித்த முதல்‌ 
நான்கு ஷஷர்கள்‌ இவர்களே (4:18-22). குறைந்த பட்சம்‌ மூன்று பேர்‌ 
அவர்களில்‌ அவருடைய உள்வட்டத்தில்‌ உட்பட்டிருந்த சீஷர்கள்‌ (17:1ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). இந்த மனுஷர்கள்‌ தனித்து வந்து தேவாலயத்து 
அழிவைப்‌ பற்றி அவர்‌ பேசிய தீர்க்கதரிசனத்தை குறித்துக்‌ கேட்டனர்‌. 
அவர்கள்‌, இவைகள்‌ எப்பொழுது சம்பவிக்கும்‌? உம்முடைய வருகைக்கும்‌, 




















உலகத்தின்‌ முடிவுக்கும்‌ அடையாளம்‌ என்ன? எங்களுக்குச்‌ சொல்ல வேண்டும்‌ 
என்றார்கள்‌. கிரேக்க வசனப்பகுதியில்‌ இரண்டு கேள்விகள்‌ கேட்கப்பட்டதாக 
சொல்லுகிறது. அவர்கள்‌ முதலில்‌ கேட்ட கேள்வி, “இவைகள்‌ எப்பொழுது 
சம்பவிக்கும்‌?” இந்தக்‌ கேள்வி தேவாலயத்தின்‌ அழிவைக்‌ குறித்துக்‌ கேட்கப்‌ 
பட்டது. “இவைகள்‌” என்பது இந்த அதிகாரத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட 
திறவுகோல்‌ சொற்றொடர்‌, அது எருசலேமின்‌ அழிவோடு சம்பந்தப்பட்டது. 
கூடுதலாக, “உமது வருகைக்கும்‌. உலகத்தின்‌ முடிவுக்கும்‌ அடையாளம்‌ என்ன? 





177 


எங்களுக்குச்‌ சொல்ல வேண்டும்‌ என்றார்கள்‌.” கிறிஸ்துவின்‌ “வருகையும்‌” 
“உலகத்தின்‌ முடிவும்‌” இலக்கண ரீதியாக ஒன்றிணைக்கப்‌ பட்ட வாக்கியம்‌, 
எனவே இதற்குப்‌ தேவைப்படுவது “ஒரு அடையாளம்‌” மட்டுமே சீஷர்கள்‌ 
இவைகள்‌ அனைத்தும்‌ ஓரே நேரத்தில்‌ சம்பவிக்கப்‌ போகிறவைகள்‌ என்று 
நினைத்துக்‌ கொண்டார்கள்‌ 

“வருகை” என்பதற்கான கிரேக்கப்பதம்‌ (ற௭ா௦/௭) குறிப்பிடத்தக்க 
ஒன்று. அது “ஒருவர்‌ முதல்முறையாக வருகை தந்து அவருடைய 
பிரசன்னத்தை உணர்த்துதல்‌.” அதிலும்‌ இந்த வார்த்தை அதிக 
நுணுக்கமான பொருளையுடையது. கிரேக்க இலக்கியத்தில்‌, ரவ 
என்பது மறைக்கப்பட்டிருந்த நபரின்‌ வெளிப்பாடு, தமது வல்லமையை 
ஜனங்களுக்கு வெளிப்படுத்துபவராக வருபவர்‌, கூடுதலாக, மிகப்‌ பெரிய 
உயர்‌ பதவி வகிப்பவர்‌ பார்வையிட வருவது போன்றது, ஒரு ராஜாவோ 
அல்லது இராயனோ (சக்கரவர்த்தி) தனது தேசத்தைப்‌ பார்வையிட வருவது 
போன்றது. இந்த இரண்டு விளக்கங்களுமே கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகை என்றெ ரீதியில்‌ பார்த்தால்‌ இரண்டும்‌ ஒன்றாகத்‌ தோன்றும்‌. அவர்‌ 
தேவனுடைய தெய்வீகக்‌ குமாரனும்‌ இராஜாதி இராஜாவும்‌ கர்த்தாதி 
கர்த்தருமாய்‌ இருக்கிறார்‌. இந்த நேரத்தில்‌ அவர்‌ மறைவாயிருக்கிறார்‌, அவர்‌ 
மனித வர்க்கம்‌ அனைத்துக்கும்‌ தம்மை வெளிப்படுத்தி நியாயத்தீர்ப்பிலே 
குமது வல்லமையை விளங்கப்‌ பண்ணுவார்‌. அவருடைய வருகையானது 
விசுவாசமுள்ள பின்பற்றாளர்கள்‌ மத்தியில்‌ அவருடைய பிரசன்னத்தின்‌ துவக்க 
நிலையாக இருக்கும்‌. இந்த றம எனும்‌ பதம்‌ இந்த அதிகாரத்தில்‌ அநேக 
முறை பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது (24:3, 27, 37, 39). பிற புதிய ஏற்பாட்டு 
எழுத்துக்களிலும்‌ இயேசுவின்‌ வருகையைக்‌ குறித்துப்‌ பேசப்படுகிறது 
(1 கொரிந்தியர்‌ 15:23; 1 தெசலோனிக்கேயர்‌ 2:19; 3:13; 4:15; 5:23; 
2 தெசலோனிக்கேயர்‌ 2:1, 8; யாக்கோபு 5:7, 8; 2 பேதுரு 1:16; 3:4; 1 யோவான்‌ 
2:28). 

“உலகத்தின்‌ முடிவு” என்னும்‌ சொற்றொடர்‌ மத்தேயுவில்‌ ஐந்து முறை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (13:39, 40, 49; 24:3; 28:20; காண்க எபிரெயர்‌ 
9:26). இந்த அனைத்து நிகழ்வுகளிலும்‌, உலகத்தின்‌ முடிவு என்றே தெளிவாக 
அர்த்தப்படுறெது, யூதருடைய பொருளாதாரத்தின்‌ முடிவோ அல்லது 
மோசேயின்‌ யூகமோ அல்ல. 











குறிப்புகள்‌ 

1காண்க 7141௦ Special Laws 1.14. 22 Maccabees 2:22. Josephus Wars 1.21.1. “Josephus 
Antiquities 15.11.6. °Ibid., 20.9.7. ‘Josephus Wars 5.5.6. ’Talmud Baba Bathra 48. “Jack P. Lewis 
குறிப்பிடும்போது “தேவாலயத்தின்‌ சுற்றுப்புற பகுதி அத்தேனே பட்டணத்தில்‌ இருந்த 
மார்ஸ்‌ மேடையைப்போல” இரண்டு மடங்கு பெரியதாக இருந்தது. (Jack 1. Lewis, 
The Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary [Austin, Tex.: Sweet 
Publishing Co., 1976], 120.) ’srண்க Josephus Antiquities 15.11.3; 15.11.5 0Philo Special 
மாக 1.13. பிலோவின்‌ “உள்வட்டம்‌” என்பது உள்பிரகாரத்தைச்‌ சுற்றிலும்‌ எண்ணற்ற 
அறைகள்‌ வரிசையாக இருந்தன, அவை ஆசாரியர்களுக்காகவும்‌, இஸ்ரவேலின்‌ 
புருஷா்களுக்காவும்‌, ஸ்திரீகளுக்காகவும்‌ கட்டப்பட்டவை. 


178 


Josephus Antiquities 15.11.5. 13%0ரவிம்‌ A. Hagner, Matthew 14—28, Word Biblical Com- 
mentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 688; காண்க Haggai 2:15. Josephus Wars 
6.4.1-8. Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 
273. 1570800108 Wars 6.5.3, 4; Talmud Shabbath 119b; Yoma 9b. '*திரேக்க மொழியில்‌, 
“வருகைக்கும்‌” “முடிவுக்கும்‌” என்பவை ஒரே வாசகத்தில்‌ கட்டுப்பட்டது. '”Walter Bauer, 
A Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. 
and ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 2000), 780. 151614, 780-81. 


179 


22 
பட்ண அழிவுக்கு 
முந்தைய சூழ்நீலை 


(24; 4-14] 


“அடையாளங்களற்ற அநேக” சொற்பொழிவுகளை கீறிஸ்து பேசத்‌ 
துவங்கினார்‌. எருசலேமின்‌ அழிவு போன்ற விஷயங்கள்‌ யூதர்களுக்கு 
வேதனை நிறைந்த நிகழ்ச்சியாக இருக்கும்‌ போது, இயேசுவின்‌ தீர்க்கதரிசன 
நிறைவேற்றத்தை எதிர்‌ நோக்கிக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ நடக்கற எதுவும்‌ 
எல்லாம்‌ நடந்தேறுவதற்கான அடையாளங்கள்‌ என்று எண்ணிக்‌ கொள்வார்கள்‌. 
கும்மைப்‌ பின்பற்றுவோர்‌ தவறாக வழிநடத்தப்படக்‌ கூடாது என்று கிறிஸ்து 
விரும்பினார்‌, எனவே மோசம்‌ போக்குவதாய்க்‌ காணும்‌ அடையாளங்களைக்‌ 
குறித்து முதலில்‌ எச்சரித்தார்‌. 


“வஞ்சிக்கப்படாதபடிக்குப்‌ பாருங்கள்‌” (24:4-8) 


“இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக, ஒருவனும்‌ உங்களை 
வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌. 

ஏனெனில்‌, அநேகர்‌ வந்து, என்‌ நாமத்தைத்‌ தரித்துக்‌ கொண்டு: நானே 
கிறிஸ்து என்று சொல்லி, அநேகரை வஞ்சிப்பார்கள்‌. 

£யுத்தங்களையும்‌ யுத்தங்களின்‌ செய்திகளையும்‌ கேள்விப்படுவீர்கள்‌; 
கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள்‌; இவைகளெல்லாம்‌ சம்பவிக்க 
வேண்டியதே; ஆனாலும்‌ முடிவு உடனே வராது. 

7ஜனத்துக்கு விரோதமாய்‌ ஜனமும்‌, ராஜ்யத்துக்கு விரோதமாய்‌ ராஜ்யமும்‌ 
எழும்பும்‌; பஞ்சங்களும்‌, கொள்ளை நோய்களும்‌, பூமியதிர்ச்சிகளும்‌ பல 
இடங்களில்‌ உண்டாகும்‌. 

“இவைகளெல்லாம்‌ வேதனைகளுக்கு ஆரம்பம்‌. 


வசனங்கள்‌ 4, 5. கன்ளக்‌ தறி்துக்கள்‌; தம்மைப்‌ பின்பற்றுவோர்‌ 
மேசியாவைப்‌ போல்‌ நடிக்கும்‌ கள்ளக்‌ கிறிஸ்துக்களால்‌ 
வஞ்சிக்கப்படாதிருக்கும்படி இயேசு சொன்னார்‌ (காண்க 24: 23, 24). மோசம்‌ 
போக்கும்‌ இவர்களை அநேகர்‌ பின்பற்றிப்‌ போனாலும்‌, கர்த்தருடைய சீஷர்கள்‌ 
அப்படிச்‌ செய்யக்‌ கூடாது. 16:13-20ல்‌ இடம்‌ பெற்ற உரையாடலிலிருந்து, 
இயேசுதான்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட மேசியா என்று சீஷர்கள்‌ 
புரிந்து கொண்டனர்‌, ஆகிலும்‌ அவர்களுடைய விசுவாசம்‌ வரவிருந்த 
நாட்களில்‌ கடுமையாக சோதிக்கப்பட விருந்தது. இயேசு சிலுவையில்‌ 
அறையப்பட்டுவிட்டால்‌ தாங்கள்‌ இழந்தது தங்களுடைய தலைவன்‌ 


180 


இல்லாதபடியால்‌ அவர்களுக்கு சவாலாகவே இருக்கும்‌. உயிர்த்தெழுதல்‌ 
மட்டும்‌ அவர்கள்‌ சந்திக்கப்‌ போதெ எல்லா பிரச்சனைகளுக்கும்‌ 
நிவாரணமாயிராது.' 

முதல்‌ நூற்றாண்டில்‌ அநேக கள்ள மேசியாக்களும்‌ கலகம்‌ செய்யும்‌ 
தலைவர்களும்‌ எழும்பினார்கள்‌. தங்களைச்‌ சுற்றி படைவீரர்களையும்‌ 
சேர்த்துக்‌ கொண்டனர்‌. ரபான்‌ கமாலியேல்‌ அப்படிப்பட்ட இரண்டு 
நபர்களைப்‌ பற்றி குறிப்பிட்டார்‌: தெயுதாஸூம்‌ கலிலேயாவைச்‌ சார்ந்த 
யூதாஸூம்‌. இவர்கள்‌ முடிவாகக்‌ கொல்லப்பட்ட போது, அவர்களைப்‌ 
பின்பற்றினவர்கள்‌ சிதறடிக்கப்பட்டார்கள்‌ (நடபடிகள்‌ 5:36, 329.” நடபடிகளில்‌ 
குறிப்பிடப்படுகிற மற்றொரு நபர்‌ ஒரு எகிப்தியன்‌, அவன்‌ நாலாயிரம்‌ கொலை 
பாதகரை வனாந்தரத்துக்கு கூட்டிக்கொண்டு போனவன்‌ (நடபடிகள்‌ 21:38).” 
இப்படிப்பட்டவர்களான அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தன்னைக்‌ கிறிஸ்து என்று 
சொல்லி கொண்டார்களோ இல்லையோ நமக்குத்‌ தெரியாது. ஆகிலும்‌ அப்படி 
செய்த வேறு சிலரும்‌ வந்தார்கள்‌. Donald A. 1]கஜார குறிப்பிடுகையில்‌ பார்‌ 
கோக்பா வரும்வரை வேறு யாரும்‌ தன்னை மேசியா எனும்‌ பட்டத்தோடு 





அழைத்துக்‌ கொண்டு வந்ததற்கான மறுக்கமுடியாத சாட்சியம்‌ எதுவுமில்லை 
என்றார்‌ (இ.பி. 135).* 

வசனங்கள்‌ 6, 7 புத்தங்ககும்‌ யுத்தங்களின்‌ செய்ககெனாம்‌ 
இயற்கைக்‌ கீற்றங்களும்‌. இயேசு மேலும்‌ தமது சீஷர்களை எச்சரித்து, 
யுத்தங்களையும்‌ யுத்தங்களின்‌ செய்திகளையும்‌ கேள்விப்படுவீர்கள்‌ 


என்றார்‌. சொல்‌ நடையைக்‌ கண்ணுற்றால்‌ அவர்களே யுத்தம்‌ 
செய்வார்கள்‌ என்று சொல்லப்படவில்லை என்று குறிப்பிடப்படுவதைக்‌ 
காணலாம்‌. எப்படியிருப்பினும்‌, அப்படிப்பட்ட முரண்பாடுகளைப்‌ 


பற்றி கேள்விப்படும்போது யாருமே கலங்கி பயப்படவே செய்வார்கள்‌. 
ஆதலால்‌, கர்த்தர்‌ சொன்னார்‌, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌; 
இவைகளெல்லாம்‌ சம்பவிக்க வேண்டியதே; ஆனாலும்‌ முடிவு, உடனே 
வராது என்றார்‌. இ.பி. 70ல்‌ நிகழ்ந்த எருசலேமின்‌ அழிவுக்கு முன்பாக 
எண்ணற்ற யுத்தங்கள்‌ நிகழ்ந்தன. இதற்கு முந்திய வருடமான இ.பி. 69, “நான்கு 
சக்கரவர்த்திகளின்‌ வருடம்‌” என்று அறியப்பட்டிருந்தது. அது உள்‌ நாட்டுச்‌ 
சண்டைகளும்‌ இரத்தஞ்‌ சிந்துதலுமான குறிப்பிடத்தக்க வருடமாயிருந்தது. 
நீரோ மன்னனின்‌ மரணத்தைத்‌ தொடர்ந்து, மூன்று மனுஷர்கள்‌ குறுகிய 
கால ஆட்சியை செய்து கொண்டிருந்தனர்‌: கல்பா, ஒத்தோ, விட்டாலியஸ்‌.” 
வெஸ்பாஸியன்‌ எருசலேமை முற்றுகையிடுவதை உண்மையில்‌ விட்டுவிட்டு 
சிங்காசனம்‌ தனக்கே என்ற எண்ணத்தில்‌ சென்று விட்டான்‌.” சீஷர்கள்‌ 
இப்படிப்பட்டவைகளைக்‌ கேள்விப்‌ பட்டதினால்‌, “முடிவு” (18/05) 
வந்துவிட்டதாக தீர்மானித்துவிடக்‌ கூடாதவர்களாயிருந்தார்கள்‌ (காண்க 
24:3). 

இயேசு தொடர்ந்து சொன்னார்‌, ஜனத்துக்கு விரோதமாய்‌ ஜனமும்‌, 
ராஜ்யத்துக்கு விரோதமாய்‌ ராஜ்யமும்‌ எழும்பும்‌; பஞ்சங்களும்‌ 
பூமியதிர்ச்சியும்‌ உண்டாகும்‌. தீர்க்கதரிசனம்‌ உரைத்ததிலிருந்து எருசலேம்‌ 
கி.பி. 70ல்‌ அழிவுறும்‌ வரை ரோமாபுரியில்‌ உண்டான குழப்பங்களின்‌ 
சித்திரவதையிலே காலஞ்சென்றது. இயேசு யூதேயாவோடு ஏற்பட விருந்த 
சண்டைகளைக்‌ குறிப்பிடுகறார்‌. 





181 


Robert A. Guelich என்பவர்‌ ரோமர்களுக்கும்‌ யூதர்களுக்குமிடையே யுத்தம்‌ 
ஏற்படுமளவுக்கு குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை கோடிட்டுக்‌ காட்டினார்‌.” 
சட்டங்களை அமல்படுத்தும்‌ ரோம அதிகாரி ஃப்ளோரஸ்ஸின்‌ கொடிய 
குணம்‌ (இ.பி. 64-66) யுத்தத்திற்கான தளம்‌ அமைக்கச்‌ செய்தது (இ.பி. 66- 
74).£ அவன்‌ யூதர்களுக்கு எதிரான இிரேக்கர்களின்‌ குடியுரிமை கலகத்தில்‌ 
ஈடுபட்ட கிரேக்கர்கள்‌ வசமாய்‌ சாய்ந்தான்‌. அவன்‌ தேவாலயத்தின்‌ பரிசுத்த 
பொக்கிஷத்திலிருந்து பணத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டு போய்‌ அரசு 
செலவுகளை ஈடுகட்டினான்‌ மற்றும்‌ அவனை எதிர்த்தவர்களை கைது பண்ணி 
சிலுவையில்‌ அறைந்தான்‌.” ஃளோரஸ்‌ (ஒரு லேகியோனில்‌) இரண்டு பங்கு 
படைகளை எருசலேமுக்குள்‌ அனுப்பியபோது, அந்தோனியா கோட்டையை 
அவர்கள்‌ போய்‌ சேராதபடி யூதர்கள்‌ தடுத்தார்கள்‌. இதன்‌ விளைவாக அநேகர்‌ 
மரித்தனர்‌.!? 

அதற்குபதில்‌ செய்யும்‌ வண்ணமாக யூதர்கள்‌ புறஜாதிகளுக்கு பலியிடுவதை 
நிறுத்தினார்கள்‌, ரோம சக்கரவர்த்திக்காக இட்ட பலியையும்‌ நிறுத்தினார்கள்‌. !' 
இந்த செயல்‌ ஒரு துரோகமாகப்‌ பார்க்கப்பட்டது. கலகக்காரர்களான யூதர்கள்‌ 
முன்நிறுத்தப்பட்டிருந்த அநேகரை கொன்று போட்டு யுத்தக்‌ கோட்டைகளை 
எடுத்துக்‌ கொண்டனர்‌, அதில்‌ மசாடா, மகாயெர்ஸ்‌, மற்றும்‌ சைப்ரோஸ்‌ 
ஆகியவைகளும்‌ உள்ளடக்கம்‌. மேலும்‌ செசரியாவிலும்‌, தெக்கப்போலியிலும்‌, 
சீரியாவின்‌ பட்டணங்களிலும்‌ வன்முறைகள்‌ வெடித்தன.“ 

இந்த அலங்கோலமான காலம்‌ யூதர்களுக்குள்‌ மிகப்‌ பெரிய கடும்‌ 
வேறுபாட்டை ஏற்படுத்தியது. குயிலிச்‌ “ஒருபுறம்‌, அரசியல்‌ சக்திகள்‌ 
மட்டுமிஞ்சிய  தீவிரவாதிகளுக்கும்‌ மிதமானவர்களுக்கும்‌ இடையே 
பிரிவினை ஏற்படுத்தப்பட்டது, அவர்கள்‌ போராளிகளும்‌ சமாதானம்‌ 
பண்ணுகிற பிரிவுகளாயிருந்தனர்‌. இன்னொரு புறம்‌, (மட்டுமிஞ்சிய) 
தீவிர வாதிகள்‌ மிதவாதிகளுடன்‌ பிரிவினை ஏற்படுத்திக்‌ கொண்டதோடு, 
அவர்களுக்குள்ளாகவும்‌ பிரிவினை கொண்டிருந்தார்கள்‌,””* என்று எழுதினார்‌. 

பழங்கால வரலாற்று ஆரியர்கள்‌ ஏராளமான “பஞ்சங்களையும்‌ 
பூமியதிர்ச்சிகளையும்‌” இயேசு முன்னுரைத்த நாளிலிருந்து எருசலேம்‌ 
வீழ்ச்சிவரை ரோம உலகில்‌ நிகழ்ந்ததாக எழுதி வைத்தனர்‌. உதாரணமாக, 
இ.பி. 46ல்‌ உண்டான ஒரு பஞ்சத்தைக்‌ குறித்து லூக்கா அறிவித்தார்‌ (நடபடிகள்‌ 
11:28), இதற்கு ஜோசிபஸ்ஸின்‌ ஆதாரமும்‌ உள்ளது.” கிலவுதியுராயன்‌ 
காலத்தில்‌ மற்றொரு பஞ்சம்‌ ஏற்பட்டதாக, டேசிடஸ்‌ மற்றும்‌ சூயட்டானிஸ்‌ 
ஆகியோர்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌.'£ எருசலேமை ரோமர்கள்‌ முற்றுகையிட்ட 
படியால்‌, பட்டணத்தின்‌ சுவற்றுக்குள்ளாகவே அநேக ஏழைகள்‌ பட்டினியால்‌ 
மரித்தார்கள்‌. ஜோசிபஸ்‌ குறிப்பிடுகையில்‌ குறைந்த பட்சம்‌ ஆறு லட்சம்‌ 
பேர்‌ இந்தப்‌ பஞ்சத்தால்‌ இறந்திருப்பார்கள்‌ என்று எழுதினார்‌,” ஒருவேளை 
அவருடைய புள்ளி விவரம்‌ மிகைப்படுத்துதலாகக்கூட இருக்கலாம்‌. 

இயேசு முன்னுரைத்ததுக்கும்‌ எருசலேமின்‌ அழிவுக்கும்‌ இடையில்‌, 
எண்ணற்ற பூமியதிர்ச்சிகள்‌ ரோம உலகை அசைய வைத்தது. அநேக 
இடங்களில்‌, ஆசியாவிலுள்ள லவோதிக்கேயாவிலும்‌, இத்தாலியிலிருந்த 
பாம்பியிலும்‌ ஏற்பட்டது (இ.பி. 62.8 பூமியதிர்ச்சி வெளிப்படுத்துதல்‌ 
இலக்கியத்தில்‌ அடிக்கடி தெய்வத்தீர்ப்பின்‌ அடையாளமாகக்‌ கூறப்படுகிறது 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 6:12; 8:5; 11:13, 19; 16:18). இந்தப்‌ பட்டி யலோடு, 





182 


லூக்கா 21:11 “கொள்ளை நோய்‌” மற்றும்‌ “பயங்கரமான தோற்றங்களையும்‌ 
வானத்திலிருந்து பெரிய அடையாளங்களையும்‌” சேர்க்கிறது. 

வசனம்‌ 8. இந்த நிகழ்ச்சிகளை இயேசு இவைகளெல்லாம்‌ 
வேதனைகளுக்கு ஆரம்பம்‌ என்று குறிப்பிட்டார்‌. சீஷர்கள்‌ யுத்தத்தைப்‌ 
பற்றியும்‌, பஞ்சம்‌, பூமியதிர்ச்சிகள்‌, ஆகியவற்றைப்‌ பற்றியும்‌ 
கேள்விப்படும்போது, அவர்கள்‌ எச்சரிக்கையடைய வேண்டுவதில்லை, இந்தச்‌ 
சம்பவங்களெல்லாம்‌ இன்னும்‌ எதிர்காலத்தில்‌ நடப்பவைகளுக்கு 
முன்னோட்டம்‌ மட்டுமே. இருமறையில்‌ பிரசவ வேதனைப்படும்‌ ஸ்இரீயைக்‌ 
குறித்த உருவகம்‌ அநேகமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது, தெய்வீக 
நியாயக்தீர்ப்பினிமித்தம்‌ பெரிய வேதனைகள்‌ உடனடியாக (இடீரென) வரும்‌ 
என்பதை அடையாளப்படுத்திப்‌ பேசப்பட்டது.” ரபீமார்கள்‌ “பிரசவ 
வேதனை” குறித்து பேசும்‌ பொழுது மேசியாவின்‌ வருகைக்கு ஒப்பிட்டு, 
மேசியாவின்‌ வருகைக்கு முன்பாக வரும்‌ உபத்திரவங்களின்‌ அனுபவத்தைச்‌ 
சுட்டிக்‌ காட்டினார்கள்‌.”? இந்த வசனப்‌ பகுதியில்‌ தமது இரண்டாம்‌ வருகைக்கு 
முன்‌ எருசலேமின்‌ மேல்‌ வரும்‌ தெய்வீக நியாயத்தீர்ப்பைத்‌ தொடர்புபடுத்தி 
இயேசு அந்தப்‌ பதத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. 


“உங்களுக்கு வரும்‌ அநேக உபத்திரவங்களைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌” (24:9-14) 


“அப்பொழுது, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து, 
உங்களைக்‌ கொலை செய்வார்கள்‌; என்‌ நாமத்தினிமித்தம்‌ சகல ஜனங்களாலும்‌ 
பகைக்கப்படுவீர்கள்‌. 

அப்பொழுது, அநேகர்‌ இடறலடைந்து, ஒருவரையொருவர்‌ காட்டிக்‌ 
கொடுத்து, ஒருவரையொருவர்‌ பகைப்பார்கள்‌. 

1! அநேகங்கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளும்‌ எழும்பி, அநேகரை வஞ்சிப்பார்கள்‌. 

2 அக்கிரமம்‌ மிகுதியாவதினால்‌ அநேகருடைய அன்பு தணிந்துபோம்‌. 

முடிவு பரியந்தம்‌ நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான்‌. 

1ராஜ்யத்தினுடைய இந்தச்‌ சுவிசேஷம்‌ பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதி 
களுக்கும்‌ சாட்சியாகப்‌ பிரசங்கிக்கப்படும்‌, அப்போது முடிவு வரும்‌. 


வசனம்‌ 9. குமது சீஷர்கள்‌ எப்படி நடத்தப்படுவார்கள்‌ 
என்பதைக்குறித்து இயேசு எச்சரித்தார்‌. அவர்கள்‌ உபத்திரவங்களுக்கு ஒப்புக்‌ 
கொடுக்கப்படுவார்கள்‌ என்று அவர்‌ சொன்னபோது, தாம்‌ சொன்னதன்‌ 
பொருள்‌ என்னவென்றும்‌ விளக்கப்படுத்தினார்‌. காலத்தின்‌ முடிவில்‌ வரும்‌ 
உபத்திரவங்களைக்‌ குறித்து அவர்‌ பேசவில்லை, மாறாக அப்போஸ்தலர்கள்‌ 
(கங்கள்‌) காலத்திலேயே அனுபவிக்கவிருந்த உபத்திரவங்களைக்‌ குறித்துப்‌ 
பேசினார்‌. அவர்கள்‌ உள்ளூர்‌ விசாரணைக்‌ கூடங்களுக்கு (செனகெரிப்‌ 
எனும்‌ ஆலோசனை சங்கத்துக்கு) முன்பாகவும்‌, தேசாதிபதிகள்‌, மற்றும்‌ 
ராஜாக்களுக்கு முன்பாகவும்‌ கொண்டு போகப்படுவார்கள்‌. அவர்கள்‌ ஜெப 
ஆலயங்களில்‌ வாரினால்‌ அடிக்கப்பட்டும்‌, சிறைக்காவலில்‌ வைக்கப்பட்டும்‌, 
கொலை செய்யவும்‌ கூட ஒப்புக்‌ கொடுக்கப்படுவார்கள்‌ (மாற்கு 13:9). 
இவைகளெல்லாம்‌ அவர்கள்‌ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதினிமித்தம்‌ 


183 


சம்பவிக்கும்‌ (10:17, 18; 23:34 க்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 

காத்தார்‌ மேலும்‌, எனது நாமத்தினிமித்தம்‌ எல்லாராலும்‌ 
பகைக்கப்படுவீர்கள்‌ என்று அறிவித்தார்‌ (10:22 ற்கான விளக்கவுரையைக்‌ 
காண்க). நீரோ மன்னன்‌ கிறிஸ்தவர்களை இ.பி. 64ல்‌ உபத்திரவப்படுத்தின 
போது, டேசிட்டஸ்‌ என்பவன்‌ அவர்களை “மோசமான நடத்தைக்கு 
பெயர்‌ போனவர்கள்‌” என்றும்‌, “நாசமாக்கும்‌ மூடநம்பிக்கையுடைய” 
மதம்‌ அவர்களுடையது என்றும்‌, அவர்களுடைய செயல்பாடுகளெல்லாம்‌ 
“மட்டரகமானதும்‌ வெட்கத்துக்குரியவைகளுமாகும்‌” என்று விளக்கமளித்தான்‌. 
ரோமநகருக்கு அவர்கள்‌ இ வைக்கவில்லை என்ற போதிலும்‌, நீரோ அவர்கள்‌ 
மேல்‌ குற்றஞ்‌ சுமத்தினான்‌, ஏனெனில்‌ “மனிகர்‌ எல்லாம்‌ அவர்களை வெறுத்து 
ஒதுக்கினார்கள்‌. ””! 

வசனம்‌ 10. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ நடக்க விருந்த மற்ற நிகழ்வுகளையும்‌ 
இயேசு முன்னுரைத்தார்‌, அநேக கிறிஸ்தவர்கள்‌ இடறலடைவார்கள்‌ 
(skandaliz0), ஏனெனில்‌ பெரும்பாலும்‌ உபத்திரவங்களினாலே அப்படியாகும்‌ 
(காண்க 7 பேதுரு 1:6, 7; 4:12-19). அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ காட்டிக்‌ 
கொடுத்து, ஒருவரையொருவர்‌ பகைப்பார்கள்‌. 11. 1௦௦ Boles பின்வருமாறு 
எழுதினார்‌, 


உபத்திரவங்களுக்கு ஓப்புக்‌ கொடுக்கப்பட்ட பிறகு அநேகர்‌ 
இடறலடை வார்கள்‌; வேறு சிலர்‌ தங்கள்‌ மீது குவிக்கப்படும்‌ கசப்பான 
உபத்திரவங்களினிமித்தம்‌ மறுதலிப்பார்கள்‌; இன்னும்‌ சில சீஷர்கள்‌ மற்ற 
சீஷார்களைக்‌ காட்டிக்‌ கொடுத்து தாங்கமுடியாத வேதனைகளுக்கு ஒப்புக்‌ 


கொடுப்பார்கள்‌.” 


வசனம்‌ 11. அநேகங்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளும்‌ எழும்பி, சீஷர்களைத்‌ 
தங்கள்‌ வசமாக்கிக்‌ கொள்வார்கள்‌. ஆதிச்சபை கள்ளத்கீர்க்கதரிசிகளால்‌ 
கொள்ளைபோனது, பவுல்‌, “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நமக்கு உண்டான 
சுயாதனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமை 
களாக்கும்‌ பொருட்டாக பக்கவழியாய்‌ நுழைந்த கள்ளச்‌ சகோதரர்‌ நிமித்தம்‌ 
அப்படியாயிற்று” என்று எழுதினார்‌ (கலாத்தியர்‌ 2:4). வரவிருந்த விசுவாச 
துரோகத்தைக்‌ குறித்துப்‌ பேசிய அவர்‌, “அக்கிரமத்தின்‌ இரகசியம்‌ இப்பொழுதே 
கிரியை செய்கிறது” என்றார்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 2:3, 7). “கேட்டுக்கேதுவான 
வேசப்புரட்டுக்களை தந்திரமாய்‌ நுழையப்பண்ணி, தங்களை கிரயத்துக்குக்‌ 
கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, தங்களுக்குத்‌ தீவிரமான அழிவை 
வருவித்துக்‌ கொள்வார்கள்‌” என்று பேதுரு கள்ளப்‌ போதகர்களைக்‌ குறித்து 
எச்சரித்தார்‌ (2 பேதுரு 2:1). அந்இக்கிறிஸ்துக்களைக்‌ குறித்துப்‌ பேசின 
யோவான்‌ “அநேகர்‌” அவர்களுக்குள்ளே எழும்பினதாக அப்போதே பேசினார்‌ 
(1 யோவான்‌ 2:18, 19). மேலும்‌ அவர்‌ “உலகத்தில்‌ அநேகங்‌ கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ தோன்றியிருக்றொர்கள்‌” என்று எச்சரித்தார்‌ (1 யோவான்‌ 





4:1). அந்நாளிலிருந்து உலகம்‌ வேறு அநேக கள்ளத்தீர்க்ககரிசுகளைப்‌ பார்த்து 
விட்டது. 

வசனம்‌ 12. எருசலேமின்‌ அழிவுக்கு முன்பு அக்கிரமம்‌ மிகுதியாகும்‌ 
என்று இயேசு சொன்னார்‌. கிறிஸ்துவிலும்‌ அவருடைய சபையிலும்‌ 
கொண்டுள்ள அன்பு அநேகரிடத்தில்‌ தணிந்து போகும்‌. இது குறித்த 


184 


முன்மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ காணப்படுகிறது, அங்கே 
இயேசு எபேசு பட்டணத்து விசுவாசிகளைக்‌ கண்டனம்‌ பண்ணி “அவர்கள்‌ 
[தங்களுடைய] ஆதியில்‌ கொண்டிருந்த அன்பை” விட்டு விட்டார்கள்‌ என்று 
குறிப்பிட்டார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:4). 

வசனம்‌ 13. பலதரப்பட்ட வீழ்ச்சியைக்‌ குறித்து விவாதித்தபின்‌, 
காத்தார்‌ கும்மைப்‌ பின்பற்றியவா்களிடம்‌ முடிவுபரியந்தம்‌ 
நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான்‌ என்று உறுதியளித்தார்‌. இந்த 
வாக்குறுதியில்‌ விசுவாசிகளின்‌ நித்திய ஜீவனும்‌ உள்ளடக்கம்‌. “நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ள” ஒருவர்‌ “மரண பரியந்தம்‌ உண்மையுள்ளவராய்‌ 
நிலைத்திருக்க வேண்டும்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 2:10; NIV). இந்த 
வசனத்தில்‌, “முடிவு பரியந்தம்‌” என்பது ஒருவருடைய மாமிச வாழ்க்கையின்‌ 
முடிவுவரை என்று குறிப்பிடுகிறது, இது “உலகத்தின்‌ முடிவைக்‌ குறித்து” (12/03) 
பேசுவதாக வசனம்‌ 3ல்‌ குறிப்பிடப்படுகிறது (10:22 க்கான விளக்கவுரையைக்‌ 
காண்க). 

வசனம்‌ 14. மேற்கொண்டு இயேசு சொன்னார்‌, ராஜ்யத்தினு 
டைய இந்த சுவிசேஷம்‌ பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌, அப்பொழுது முடிவு வரும்‌. இந்த வசனம்‌ இரண்டு விதமாக 
விளக்கமளிக்கப்படலாம்‌, “பூலோகமெங்கும்‌” (௦7/4௦/711௪) மற்றும்‌ “முடிவு” 
(12/04) என்பவை இந்தப்‌ பதம்‌ பேசுவதைப்‌ பொறுத்து விளக்கம்‌ பெறலாம்‌. 
கர்த்தருடைய இந்த வாக்கியத்தின்‌ ஒரு சாத்தியக்கூறான பொருள்‌ அவருடைய 
இரண்டாம்‌ வருகைக்கும்‌ உலகத்தின்‌ முடிவுக்கும்‌ முன்‌ பூமியில்‌ குடியிருப்போர்‌ 
அனைவருக்கும்‌ சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படும்‌ என்று குறிப்பிடப்படுகிறது. 
இப்படி சொல்லும்‌ போது, “முடிவு” என்பது வசனம்‌ 3ல்‌ குறிப்பிடப்படுகற 
அதே பொருளைக்‌ கொடுப்பதாகும்‌. 

இன்னும்‌ அதிக சாத்தியக்‌ கூறு என்னவெனில்‌ சுவிசேஷமானது ரோம 
உலகம்‌ முழுவதும்‌? எருசலேமின்‌ அழிவுக்கு முன்பு பிரசங்கிக்கப்படும்‌. 
பெந்தெகோஸ்தே நாளில்‌, ரோம உலகைக்‌ சேர்ந்த எங்குமிருந்த யூதர்களும்‌ 





யூதமார்க்கத்தமைந்தவர்களும்‌ எருசலேமில்‌ கூடினார்கள்‌ நடபடிகள்‌ 2:5-12), 
அவர்கள்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்கவும்‌ கழ்ப்படியவும்‌ சந்தர்ப்பம்‌ பெற்றார்கள்‌. 
கிறிஸ்துவில்‌ விசுவாசிகளான அநேகரும்‌ தங்களின்‌ சொந்த ஊர்களுக்குத்‌ 
திரும்பி சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பார்கள்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. மேலும்‌, எருசலேம்‌ சபைக்கு மிகுந்த உபத்திரவம்‌ 
உண்டாயிருந்த போது சிதறிப்‌ போனவர்கள்‌ மூலம்‌ யூதேயா மற்றும்‌ 
சமாரியா முழுவதிலும்‌ சுவிசேஷம்‌ பரவியது (நடபடிகள்‌ 8:4). இதற்கு மேலும்‌, 
அப்போஸ்தலரின்‌ சுவிசேஷப்‌ பயணம்‌ அநேக அந்நிய நாடுகளில்‌ சுவிசேஷம்‌ 
சென்றடையவும்‌, ரோம அரசின்‌ முழுமையும்‌ பரவவும்‌ ஏதுவாக்கிற்று. 
இ.பி. 57ல்‌, சங்கதம்‌ 19:4ஐ மேற்கோள்‌ காட்டி பவுல்‌, “அவைகளின்‌ சத்தம்‌ 
பூமியெங்கும்‌, அவைகளின்‌ வசனங்கள்‌ பூச்சிக்கரத்துக்‌ கடைசி வரை செல்‌ 
லுகிறது” என்று சொன்னார்‌ (ரோமர்‌ 10:18).** பிறகு, கி.பி. 62ல்‌, பவுல்‌ 
“சுவிசேஷம்‌ உலகமெங்கும்‌ பரம்பிப்‌ பலன்‌ தருகிறது போல, உங்களிடத்திலும்‌ 
வந்து,” என்றும்‌ பேசினார்‌ (கொலோசெயர்‌ 1:5, 6, 23). பழைய ஏற்பாட்டிற்கு 
அச்சாணியாக இருந்த எருசலேம்‌ - கி.பி. 70ல்‌ அழிவதற்கு முன்‌ - புதிய 
சகாப்தத்தைப்‌ பற்றிய செய்தி ரோம சாம்ராஜ்யத்தில்‌ இடம்‌ பெருமென்று 


185 


இயேசு குறிப்பிட்டி ருக்க வேண்டும்‌. 





குறிப்புகள்‌ 

116௦0 Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 597. 2Josephus Antiquities 
17.10.5; 20.5.1. வித்தியாசப்பட்ட தெயுதாலைக்‌ குறிப்பிட்டிருக்க வேண்டும்‌ அல்லது 
அவரே குழப்பமாக வரலாற்றை எழுதியிருக்கலாம்‌. 31640., 20.8.6. “Donald A. Hag- 
ner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 691. 
SSuetonius Twelve Caesars 7.18-22; 8.512; 9.7-18. ‘Ibid., 10.4-8. Robert A. Guelich, “De- 
struction of Jerusalem,” in Dictionary of Jesus and the Gospels, ed. Joel B. Green and Scot 
McKnight (Downers Grove, 111.: InterVarsity Press, 1992), 172. Josephus Antiquities 20.11.1. 
Josephus Wars 2.14.6-8. 0Ibid., 2.15.5. 

1[pid., 2.17.2, 3. 2Ibid., 2.17.2, 7, 8; 2.18.16. PIbid., 2.18.1-5. *Guelich, 173. Josephus 
Antiquities 3.15.3. °Tacitus Annals 12.43; Suetonius Twelve Caesars 5.18. ‘”Josephus Wars 
5.13.7. Tacitus Annals 14.27; 15.22. புலம்பல்‌ 48:6; புலம்பல்‌ 13:8; 21:3; 26:17; 42:14; 
எரேமியா 4:81; 6:24; 13:21; 22:23; 30:6; 31:8; 48:41; 49:22, 24; 50:43; ஓசியா 13:13; 
1 தெசலோனிக்கேயர்‌ 5:3. 20Talmud Ketuboth 1118; Sanhedrin 970, 980; Shabbath 118a. 

21Tacitus Annals 15.44. 22H. Leo Boles, 4 Commentary on the Gospel According to Matthew 
(Nashville: Gospel Advocate Co., 1936), 461-62. °Oikoumené அர்த்தம்‌ அறிய, லூக்கா 2:1ஓக்‌ 
காண்க. முதல்‌ நூற்றாண்டில்‌ ரோமர்கள்‌ “முழு உலக ஆட்சியாளர்கள்‌” என்று 
கருதப்பட்டிருந்தார்கள்‌. (J௦sephus Antiquities 15.11.1.) “பின்னதாக ரோமருக்கு எழுதின 
நிருபத்தில்‌, பவுல்‌ தான்‌ சுவிசேஷத்தை “எருசலேம்‌ துவங்கிச்‌ சுற்றிலும்‌, இல்லிரிக்கம்‌ 
தேசம்‌ வரைக்கும்‌,” சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்ததாகக்‌ குறிப்பிடுகிறார்‌, ஆகிலும்‌ 
இன்னும்‌ அவர்‌ ஸ்பானியா நாட்டிற்குப்‌ போயிருக்க வில்லை (ரோமர்‌ 15:19, 24, 28). 


186 


28 
எருசேலமின்‌ அழிவு 


[24.75] 


24:15-35ல்‌ சீஷாகளின்‌ கேள்விகளுக்கு இயேசு தொடர்ந்து பதிலளிக்கிறார்‌. 
எருசலேமை இராணுவம்‌ சுழ்ந்து கொள்வதை அவர்கள்‌ காணும்போது 
பட்டணத்திலிருந்து ஓடிப்போய்விடும்படி அவர்‌ எச்சரித்தார்‌ (24:15-22). 
அடுத்ததாக அவர்‌ விடுதலை தருவதாகக்‌ கூறும்‌ “கள்ளக்‌ கிறிஸ்துக்களின்‌” 
வார்த்தைகளை நம்ப வேண்டாம்‌ என்று சொன்னார்‌ (24:23-28). பிறகு அவர்‌ 
மனுஷகுமாரன்‌ தோன்றும்‌ அடையாளத்தையும்‌ சொன்னார்‌ (24:29-31) 
மேலும்‌ எருசலேமின்‌ அழிவு நேரத்தையும்‌ குறித்துப்‌ பேசினார்‌ (24:32-35). 


“பாழாக்குகிற அருவருப்பைக்‌ காணும்போது 
நீங்கள்‌ ஓடிப்போகக்‌ கடவீர்கள்‌” 
(24:15-22) 


மேலும்‌ பாழாக்குகிற அருவருப்பைக்‌ குறித்துத்‌ தானியேல்‌ தீர்க்கதரிசி 
சொல்லியிருக்கிறானே. வாசிக்றெவன்‌ சிந்திக்கக்‌ கடவன்‌. நீங்கள்‌ அதைப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ நிற்கக்‌ காணும்போது, 

'யூதேயாவில்‌ இருக்கிறவர்கள்‌ மலைகளுக்கு ஓடிப்போகக்கடவர்கள்‌. 

வீட்டின்மேல்‌ இருக்கிறவன்‌ தன்‌ வீட்டிலே எதையாகிலும்‌ எடுப்பதற்கு 
இறங்காதிருக்கக்கடவன்‌. 

வயலில்‌ இருக்கிறவன்‌ தன்‌ வஸ்திரங்களை எடுப்பதற்குத்‌ திரும்பாதி 
ருக்கக்‌ கடவன்‌. 

அந்நாட்களில்‌ கர்ப்பவதிகளுக்கும்‌ பால்‌ கொடுக்கிறவர்களுக்கும்‌ 
ஐயோ. 

நீங்கள்‌ ஓடிப்போவது மாரிகாலத்திலாவது ஓய்வுநாளிலாவது, 
சம்பவியாதபடிக்கு வேண்டிக்கொள்ளுங்கள்‌. 

“ஏனெனில்‌. உலக முண்டானதுமுதல்‌ இதுவரைக்கும்‌ சம்பவித்திராததும்‌, 
இனிமேலும்‌ சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம்‌ அப்பொழுது 
உண்டாயிருக்கும்‌. 

22 அந்நாட்கள்‌ குறைக்கப்படாதிருந்தால்‌, ஒருவனாகிலும்‌ 
தப்பிப்போவதில்லை, தெரிந்துகொள்ளப்பட்ட வர்களினிமித்தமோ அந்த 
நாட்கள்‌ குறைக்கப்படும்‌. 


வசனம்‌ 15. பாழாக்கும்‌ அருவருப்பு உலகத்தின்‌ முடிவில்‌ 
வரும்‌ என்று அநேகர்‌ போதிக்கிறார்கள்‌. ஆகிலும்‌, இந்த நிகழ்ச்சி 
எப்பொழுது சம்பவிக்குமென்று நாம்‌ ஆச்சரிய வினா எழுப்ப 


187 


வேண்டுவதில்லை. ஏனெனில்‌ எருசலேம்‌ தேவாலயமும்‌ அழிவுறும்‌ போது 
இவை சம்பவிக்குமென்று இயேசு குறிப்பிட்டார்‌. லூக்கா சுவிசேஷத்தில்‌ 
எழுதியுள்ளபடி, இது தெளிவாக்கப்படுகிறது, “எருசலேம்‌ சேனைகளால்‌ 
சூ௦22ம பசை நீங்கள்‌ காணும்போது, அதின்‌ அழிவு சமீபமாயிற்றென்று 
அறியுங்கள்‌” (லூக்கா 21:20; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்படுறெது). ஆகையால்‌, 
பின்வரும்‌ எச்சரிக்கைகளெல்லாம்‌ ரோம சேனைகளால்‌ சூழப்பட்ட 
எருசலேமைக்‌ கண்டவர்களும்‌ அங்கு அப்பொழுது வாழ்ந்து 
கொண்டி ருந்தவர்களுமாகிய ஜனங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட வைகள்‌. 

“பாழாக்குகிற அருவருப்பைக்‌ குறித்து” தானியேல்‌ தீர்க்கதரிசி 
முன்னுரைத்தார்‌ (தூனியேல்‌ 9:27; 11:31; 12:11). அவருடைய வார்த்தைகள்‌ 
4ம்‌ அந்திகஸ்‌ எபிபானேஸ்‌ என்பவரின்‌ அக்கிரமச்‌ செய்கைகளில்‌ நிறைவேறத்‌ 
துவங்கியது, அவன்‌ கி.மு. 168ல்‌, செலுக்கியர்களை ஆண்டு கொண்டிருந்தான்‌, 
அப்பொழுது அவன்‌ யூதர்களின்‌ தேவாலயத்திலிருந்த தகன பலிபீடத்தின்‌ மேல்‌ 
ஜீயஸ்‌ எனும்‌ விக்கிரக தெய்வத்துக்கு ஒரு பலி பீடத்தைக்‌ கட்டி அதின்மேல்‌ 
பன்றியை பலியிட்டான்‌.! கி.பி. 70ல்‌ எருசலேம்‌ வீழ்ந்த நிகழ்ச்சி தானியேலின்‌ 
வார்த்தைகளின்‌ பாழாக்குகிற அருவருப்பு முழுமையாய்‌ நிறைவேறியிருந்ததை 
அடையாளப்படுத்தியது. 

இயேசு பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில்‌ நிற்கும்‌, 
என்று தேவாலயத்தை குறிப்பிட்டுப்‌ பேசினார்‌ (நடபடிகள்‌ 6:13; 21:28). 
எருசலேமின்‌ அழிவின்‌ போதும்‌ அதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளும்‌ 
ஆகிய அநேக சம்பவங்கள்‌ “பாழாக்குறெ அருவருப்பு” என்று தொகுத்து 
சொல்லப்படுகிறது. (சமய வெறி கொண்டிருந்த) செலோக்கே என்னப்பட்ட 
யூதர்கள்‌ தேவாலயத்தின்‌ உள்பிரகாரத்தை ஆக்கிரமித்துக்‌ கொண்டு அதன்‌ 
புனிதத்‌ தன்மையைக்‌ கெடுத்து ஜனங்களை கொலை செய்தார்கள்‌ என்பதும்‌ 
மேற்குறித்த (பாழாக்குறெ அவருவருப்பைக்‌) சம்பவத்தைக்‌ குறிப்பதாக 
இருக்கலாம்‌.” ஜோசப்ஸ்‌ எழுதியுள்ளபடி, அன்னானஸ்‌ எனும்‌ பிரதான 
ஆசாரியன்‌ அவர்கள்‌ நடுவே நின்று, “நிச்சயமாக, தேவனுடைய வீடு 
ஏராளமான அருவருப்புகளால்‌ நிறைக்கப்படுவதற்கு முன்‌, நான்‌ மரித்து 
விடுவேனனால்‌ நலமாயிருக்கும்‌, அல்லது குறிக்கோள்‌ இல்லாமல்‌ இரத்தம்‌ 
சிந்தும்‌ வில்லன்களின்‌ பாதங்கள்‌ இந்த பரிசுத்த ஸ்தலங்களை மிதிக்கலாகாது”” 
என்று சொன்னார்‌. தேவாலயத்தை தீ வைத்து கொளுத்தி அழித்தபோது, 
தத்துராயன்‌ தேவாலயத்தின்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ நுழைந்தான்‌.” அவனுடைய 
சேனை வீரர்கள்‌ அதின்‌ பரிசுத்தப்‌ பொருட்களை கொள்ளையிட்டு 
ரோமாபுரிக்கு கொண்டு சென்றனர்‌; இந்த நிகழ்வுகள்‌ எல்லாம்‌ தீத்து ராயன்‌ 
வளைவில்‌ நினைவு விழாவாகக்‌ கொண்டாடப்பட்டது. வெற்றியைக்‌ 
கொண்டாடும்‌ பொருட்டு யூதர்களின்‌ தேவாலய வெளிப்பிரகாரத்தில்‌ 
தங்களுடைய முறைப்படியான பலிகளையிட்டு கொண்டாடி ரோமர்கள்‌ 

















பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. ரோமர்கள்‌ இப்படி தேவாலயத்தை பரிசுத்த 





குலைச்சலாக்கியபோது, கிறிஸ்தவர்கள்‌ ஓடிப்போவதற்கு மிகவும்‌ தாமதமான 
நேரமாயிருந்தது (24:16). 

ஆர்வமிக்கக்‌ காரியம்‌ என்னவெனில்‌, மத்தேயு வாசிக்றெவன்‌ சிந்திக்கக்‌ 
கடவன்‌ எனும்‌ அடைமொழியை மாற்கு எழுதினதைப்‌ போலவே, 
எழுதியிருக்கிறார்‌ (மாற்கு 13:14). இதுபோன்ற ஒத்த வாசகங்களிலிருந்து 


188 


சுவிசேஷ எழுத்தாளர்களுக்குள்‌ இருந்த இலக்கிய சார்புத்தன்மை மூலம்‌ 
ஆலோசனையாக - பரிசுத்த ஆவியினால்‌ வழி நடத்தப்பட்டு - எழுதப்பட்டது 
என்பதற்கு ஒரு ஆதாரம்‌. “வாசிக்றெவன்‌ சிந்திக்கக்‌ கடவன்‌” எனும்‌ வாக்கியம்‌ 
மனதளவில்‌ அறிந்துணர்ந்திருக்கிற விசுவாசிகள்‌ எச்சரிக்கையடையவும்‌ சரியான 
நடவடிக்கை எடுக்கவும்‌ அறைகூவலாக உள்ளது (காண்க தானியேல்‌ 12:10; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 13:18). 

வசனம்‌ 16. இந்த வசனம்‌ யூதேயாவில்‌ இருப்பவர்கள்‌ என்ன நடவடிக்கை 
எடுக்க வேண்டும்‌ என்பதைத்‌ தெளிவாக்குகிறது. ரோமர்களின்‌ சேனைகள்‌ 
வருவகைக்‌ காணும்போது லூக்கா 21:20), தங்களுடைய ஜீவனைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள ஏதுவாக அவர்களை மலைகளுக்கு ஓடிப்போகும்படி கூறப்பட்டனர்‌. 





மலைப்பிரதேசங்களில்‌ தங்களுடைய சத்துருக்களை தோல்வியுறச்‌ செய்வது 
இயலாத காரியம்‌ என்று உணர்ந்த இஸ்ரவேலர்கள்‌ பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ குகைகளிலும்‌, மலைகளில்‌ உள்ள கெபிகளிலும்‌ தங்களை மறைத்துக்‌ 
கொண்டார்கள்‌ (நியாயாதிபதிகள்‌ 6:2; 1 சாமுவேல்‌ 13:6; 1 இராஜாக்கள்‌ 
18:4; காண்க ஏசாயா 2:19, 21; எரேமியா 49:30; எசேக்கியேல்‌ 7:15, 16; 33:27). 
இரண்டு ஏற்பாடுகளுக்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌, மெக்காபியரின்‌ புரட்சி 
காலத்தில்‌ கூட அவர்களின்‌ யுத்தத்தில்‌ ஈடுபட்டிருந்தவார்களுக்கு மலைகள்‌ 
பாதுகாப்பான இடங்களாயிற்று.£ இந்த வேளையில்‌ இயேசுவும்‌ தமது 
சீஷாகளிடம்‌ மலைகளுக்கு ஓடிப்‌ போகும்படி கூறினார்‌. Craig S. Keener இந்த 
எச்சரிக்கையை நமக்குப்‌ பயன்படுத்தி பின்வருமாறு கூறுகிறார்‌: “இந்த யுகத்தின்‌ 
ஆபத்துக்களை நாம்‌ உலக நடப்பாக ஏற்று இயன்ற வரை தப்பித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று தம்‌ பின்பற்றாளர்களுக்கு எச்சரிக்றோர்‌. ”” 

சபை வரலாற்று ஆசிரியர்‌ யூசிபியஸ்ஸின்படி கிறிஸ்தவர்கள்‌ தப்பி ஓடி 
யோர்தானுக்கு அப்பால்‌ இருந்த பெல்லாவில்‌ தங்கினதாக காணப்பட்டது." 
இப்படி ஓடின செயல்‌ ரோமர்கள்‌ எருசலேமை சூழ்ந்து கொள்வதற்கு சற்று 
முன்பு நிகழ்ந்தது என்று எபிபானேஸ்‌ சொன்னான்‌.” இருப்பினும்‌, சில 
நிபுணர்கள்‌ பெல்லாவில்‌ ஓடிப்போனதாகக்‌ குறிப்பிடுவதைக்‌ குறித்து தர்க்கம்‌ 
செய்கின்றனர்‌. '? எப்படியிருந்தாலும்‌, இயேசு கூறின இந்த வார்த்தைகள்‌ இந்த 
இடத்தில்‌ அவரது இரண்டாம்‌ வருகையைக்‌ குறிப்பிடுவதில்லை, ஏனெனில்‌ 
அந்த நேரத்தில்‌ ஓடிப்போகுதல்‌ சாத்தியமற்றது. 

வசனம்‌ 17. பாழாக்கும்‌ அருவருப்பை பார்க்கும்‌ சிலர்‌ அல்லது எருசலேம்‌ 
சூழப்பட்டகைக்‌ காணும்‌ சிலர்‌ வீட்டின்‌ மேல்‌ இருக்கும்‌ போது நிகழ்ந்தால்‌, 
அவர்கள்‌ தன்‌ வீட்டிலே இருக்கிற எதையாகிலும்‌ எடுக்க இறங்காதிருக்க 
வேண்டும்‌ என்று இயேசு சொன்னார்‌. பலஸ்தீனாவில்‌ இருந்த வீடுகளின்‌ 
கூரைகள்‌ சமதளமாக இருந்தன. அவைகள்‌ தானியங்கள்‌ காயவைக்கவும்‌ 





(யோசுவா 2:6), ஓய்வு எடுக்கவும்‌ (1 சாமுவேல்‌ 9:25), காவல்‌ காக்கவும்‌ (ஏசாயா 
22:1) ஜெபிப்பதற்கான இடமாகவும்‌ (நடபடிகள்‌ 10:9) பயன்படுத்தப்பட்டன. 
கோடைகாலங்களில்‌, மேல்‌ வீடுகளில்‌ குளிர்ச்சியான காற்று வீசுவதை 
அனுபவிக்கும்படி, இரவு நேரங்களில்‌ தங்குவதுண்டு. அவைகளுக்குச்‌ செல்ல 
வீட்டின்‌ வெளியில்‌ படிக்கட்டுகளை கட்டியோ ஏணிகளை வைத்தோ 
பயன்படுத்தினார்கள்‌. எனவே வீட்டின்‌ மேல்‌ இருக்கிறவன்‌ தனக்கு 
வேண்டியதை எடுத்துக்‌ கொள்ள வீட்டிற்குள்‌ போகாமல்‌ ஓடிவிடவேண்டும்‌ 
என்று இயேசு சொன்னார்‌. தேவையானவைகளை  எடுத்துக்கட்டி 


189 


வைத்துக்கொள்ள போதிய அவகாசமிராது, மற்றும்‌ கூடுதல்‌ சுமை அவன்‌ 
ஓடிப்போகத்‌ தடையாக இருக்கும்‌. வீட்டின்‌ மேல்‌ இருக்கிறவன்‌, கீழே 
வீட்டிற்கு இறங்கி வராமல்‌, அடுத்தடுத்த மேல்‌ வீடுகளின்‌ மேல்‌ தாவிக்குஇத்து 
விரைவாக தப்பியோடும்படி யோசனை கூறப்பட்டது.!! 

வசனம்‌ 18. அதேபோல, வயலில்‌ இருக்கிறவன்‌ தன்‌ வஸ்திரங்களை 
எடுப்பதற்குத்‌ திரும்பாதிருக்கக்‌ கடவன்‌ என்றும்‌ இயேசு சொன்னார்‌. 
பழங்காலத்து மக்கள்‌ பெரும்பாலும்‌ பட்டணத்கைச்‌ சுற்றிலும்‌ மதில்‌ சுவர்‌ 





கட்டப்பட்ட இடத்திற்குள்‌ வாழ்ந்தனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ பகல்‌ நேரங்களில்‌ 
வயல்களில்‌ வேலை செய்தனர்‌. பகலின்‌ உஷ்ணத்தில்‌ வேலை செய்வதால்‌ 
தங்கள்‌ “வஸ்திரங்களையோ” (௭/௦) “மேல்‌ வஸ்திரங்களையோ” 
குங்கள்‌ வீடுகளிலேயே வைத்து விட்டு வந்து வேலை செய்வார்கள்‌. குளிர்‌ 
நேரங்களில்‌ வஸ்திரத்துடன்‌ செல்லுவது அவசியம்‌, மேலும்‌ வெளியிலே 
ஒருவார்‌ தூங்கும்போது அவை போர்வையைப்‌ போல பெரும்பாலும்‌ 
பயன்படுத்தப்பட்டது (உபாகமகம்‌ 24:13; மத்தேயு 5:40). இந்த அறிவுரையும்‌, 
வசனம்‌ 17ல்‌ உள்ள அறிவுரையும்‌ அடிப்படைத்‌ தேவைகளைக்‌ காட்டிலும்‌ 
ஜீவன்‌ (உயிர்‌) இன்னும்‌ அதிக முக்கியத்துவம்‌ வாய்ந்தது என்பகைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது.” ஒருவன்‌ தனது உடமைகளைத்‌ (மாறாக) திரும்பப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌, ஆனால்‌ தன்‌ ஜீவனைக்‌ திரும்ப பெற்றுக்‌ கொள்ள இயலாது. 

வசனம்‌ 19. இந்த வெளியேற்றம்‌ விசேஷமாக கர்ப்பவதிகளுக்கும்‌ பால்‌ 
கொடுக்கிறவர்களுக்கும்‌ விசேஷமாக கடினக்‌ காரியம்‌. மலைத்தேசங்களில்‌ 
அப்படிப்பட்ட ஸ்இரீகள்‌ வேகமாகப்‌ பயணிக்க இயலாது, அவர்கள்‌ மிக 
எளிதில்‌ பாதிக்கப்படுவார்கள்‌. ஆகையால்‌, ரோம இராணுவம்‌ மிக எளிதாக 
அவர்களைப்‌ பிடித்து விடக்‌ கூடும்‌. கர்ப்பவதிகளின்‌ ௧௬ கலையக்‌ கூடும்‌, பால்‌ 
கொடுப்பவர்கள்‌ தங்கள்‌ கண்முன்‌ தங்கள்‌ குழந்தைகள்‌ கொல்லப்படுவதைக்‌ 
காண நேரிடும்‌. 

பட்டணத்துக்குள்‌ இருக்கும்‌ ஸ்திரீகளுக்கும்‌ அது பதற்றத்தைக்‌ 
கொடுக்கும்‌ நேரமாக இருக்கக்‌ கூடும்‌. இயேசு தமது சிலுவையை சுமந்து 
கொண்டு போகும்‌ வழியில்‌, எருசலேமின்‌ குமாரத்திகளைப்‌ பார்த்து, “ இதோ, 
மலடிகள்‌ பாக்யெவதிகளென்றும்‌, பிள்ளை பெறாத கற்பங்களும்‌ பால்‌ 
கொடாத முலைகளும்‌ பாக்கியமானவைகள்‌: என்றும்‌ சொல்லப்படும்‌ நாட்கள்‌ 
வரும்‌” என்று சொன்னார்‌ லூக்கா 23:29). எருசலேம்‌ முற்றுகையிடப்பட்டு 
அதின்‌ அழிவு பெறும்‌ காலத்தை அவர்‌ தமது மனதில்‌ கொண்டு பேசினார்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. ஜோசிபஸ்‌ எழுதுகையில்‌, அந்நாட்களின்‌ 
போது, “பஞ்சத்தால்‌ மடிந்து போகும்‌ நிலையிலிருந்த ஸ்திரீகளும்‌ 
குழந்தைகளுமாய்‌ மேல்‌ வீடுகள்‌ நிரம்பியிருந்தன” என்று எழுதினார்‌.” 
இரத்தத்தை உறைய வைக்கும்‌ சம்பவமாக ஒரு ஸ்திரீ தனது சொந்த ஆண்‌ 
சிசுவைக்‌ கொன்று சாப்பிட்ட காட்சியையும்‌ அறிவித்திருக்கிறார்‌.'” 

வசனம்‌ 20. இயேசு தொடர்ந்து, நீங்கள்‌ ஓடிப்போவது 





மாரிக்காலத்திலாவது. ஓய்வுநாளிலாவது, சம்பவியாதபடிக்கு வேண்டிக்‌ 
கொள்ளுங்கள்‌ என்றார்‌. குளிர்‌ காலமானால்‌ அந்நேரத்தில்‌ பயணம்‌ பண்ணுவது 
மிகவும்‌ கடினம்‌. ஒரு ரபீயின்‌ அறிக்கையில்‌ சொல்லப்படுவதாவது, தம்மூஸ்‌ 
(ஜுூன்‌,/ஜூலை) வெப்பமாகவும்‌, டேபேத்‌ (டிசம்பர்‌/ஜனவரி) குளிராகவும்‌, 
நிஸான்‌ (மார்ச்‌/ஏப்ரல்‌) அமைதியாகப்‌ பயணம்‌ பண்ணும்‌ காலமுமாகும்‌.!* 


190 


குளிர்‌ சீதோஷ்ணத்திற்கப்பால்‌, பலஸ்தீனா பகுதியில்‌ பனிப்பருவத்தில்‌ 
திடீர்‌ மழைகளும்‌ வெள்ளப்‌ பெருக்கும்‌ ஏற்படும்‌, வறண்ட காட்டாறுகள்‌ 
(நீரோடைகள்‌) தண்ணீர்‌ நிறைந்தபகுதியாக காட்சியளிக்கும்‌, யோர்தான்‌ நதி 
வெள்ளப்பெருக்கெடுத்து பிரளயமாகும்‌ நிலையை அடையும்‌. பாறைகளாலும்‌ 
மண்சரிவுகளினாலும்‌ சாலைகள்‌ மூடப்படுவதால்‌ அவைகளில்‌ பயணிப்பது 
மிகக்‌ கடினமாயிருந்தது; அவைகள்‌ புயல்‌ மழையால்‌ அரிக்கப்பட்டிருக்கும்‌.!* 
யூதக்‌ கிறிஸ்தவர்களுக்கு எழுதின மத்தேயு மட்டுமே, ஓய்வுநாட்களில்‌ 
பயணம்‌ பண்ணுவதன்‌ கஷ்டத்தை சேர்த்து எழுதியிருக்கறொர்‌. அப்பொழுது 
எருசலேமில்‌ இருந்த அநேக கிறிஸ்தவர்கள்‌ இன்னமும்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கைக்‌ கொண்டிருந்தபடியால்‌ அந்நாளில்‌ ஓடிப்போய்‌ தப்புவதை விரும்பாமல்‌ 
இருந்திருக்கலாம்‌ நடபடிகள்‌ 15:1; 21:17, 20). பாரம்பரியத்தின்படி, யூதர்கள்‌ 
3: மைலுக்கு மேல்‌ ஓய்வுநாளில்‌ பயணம்‌ பண்ணாதபடி தடை செய்யப்பட்டனர்‌ 
(நடபடிகள்‌ 1:12). இலர்‌ குறிப்பிடும்‌ போது நெகேமியா காலத்தில்‌ வாசல்கள்‌ 
ஓய்வுநாளில்‌ அடைக்கப்பட்டது போலவே, அடைக்கப்பட்டிருக்கும்‌ நேரத்தில்‌ 
பட்டணத்தை விட்டு கிறிஸ்தவர்கள்‌ வெளியேறுவது கடினமாக இருந்திருக்கும்‌ 
(நெகேமியா 13:19-22), வியாபாரிகள்‌ ஓய்வுநாளில்‌ தங்கள்‌ கடைகளை 





அடைத்து விடும்போது, விசுவாசிகள்‌ தங்களுக்கு வேண்டிய அப்பத்தையோ 
பிற உணவு வகைகளையோ வாங்கிக்‌ கொள்ள இயலாது. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக அவிசுவாசமுள்ள யூதர்கள்‌ எருசலேமிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ 
அவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. 

வசனம்‌ 21. பிறகு இயேசு வரவிருந்த மிகப்‌ பெரிய உபத்திரவங்களைக்‌ 
குறித்து எச்சரித்தார்‌. இது உலகத்தின்‌ “முடிவு காலச்‌” சம்பவமாக ஏதோ 
எதிர்காலத்தில்‌ நடப்பதுபோல்‌ கூறப்படவில்லை. மாறாக, அது ரோமத்தளபதி, 
தீத்து ராயனின்‌ முற்றுகை எருசலேமின்‌ குடிகள்மேல்‌ வரவிருந்ததையும்‌ அதைத்‌ 
தொடர்ந்து, பட்டணத்தின்‌ மீது தொடுத்த திடீர்‌ தாக்குதலையும்‌ குறிக்கிறது. 

பாழாக்கப்பட்ட நாசங்களைக்‌ குறித்து கர்த்தர்‌ உலகம்‌ உண்டானது முதல்‌ 
இதுவரைக்கும்‌ சம்பவித்திராததும்‌, இனிமேலும்‌ சம்பவியாததுமான மிருந்த 
உபத்திரவம்‌ அப்பொழுது உண்டாயிருக்கும்‌ என்று சொன்னார்‌. நோவா 








காலத்தில்‌ உண்டான ஜலப்பிரளயத்தைக்‌ காட்டிலும்‌ அல்லது மோசேயின்‌ 
காலத்தில்‌ உண்டான பத்து வாதைகளைக்‌ காட்டிலும்‌ மோசமானதா? 
அதற்குப்‌ பின்பு எதிர்காலத்தில்‌ நடந்த நடக்க விருந்த யுத்தங்களில்‌ உண்டாகும்‌ 
உபத்திரவங்களைக்‌ காட்டிலும்‌ பெரிதா? இங்கு குறிப்பிடப்படும்‌ பேச்சு 





நடையை அநேகமாக மிகைப்படுத்திப்‌ பேசப்படுவதாக எடுத்துக்‌ கொள்ளலாம்‌ 
(காண்க எரேமியா 30:7; தானியேல்‌ 12:1; யோவேல்‌ 2:2). இந்த ஆலோசனை 
ஏதோ எருசலேமின்‌ அழிவுக்‌ தன்மையை மட்டுப்படுத்தும்‌ நோக்கமல்ல, அது 
நியாயத்தீர்ப்பின்‌ நாளை முன்னோட்டமாய்‌ காட்டுவதாகும்‌. 

இந்த நிகழ்ச்சிகளுக்கு கண்ணாரக்‌ கண்ட சாட்‌, ஜோசிபஸ்‌, 
மேற்குறித்தவைகளுக்கு ஒத்த வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி பாழாக்குதலைக்‌ 
குறித்து பேசினார்‌: 


அதே போல எனக்குத்‌ தோன்றியபடி, அனைத்து மனுஷர்களுக்கும்‌ உலகம்‌ உண்டானது 
முதல்‌ நடந்த துரதிர்ஸ்டமான காரியங்களை யூதர்களுக்கு நடந்தவைகளோடு 
ஒப்பிட்டால்‌, அவைகளோடு பரிசீலித்துக்‌ கூட பார்க்க இயலாது.” 


191 


வேறு எந்தப்‌ பட்டணமும்‌ இப்படியொரு துன்பத்தை ... உலகமுண்டானது முதல்‌ 
அனுபவித்திராது.!” 


அதேபோல அவைகளில்‌ ஏராளமானவர்கள்‌ அழிந்த சம்பவம்‌ உலகத்தின்‌ மீது 
மனுஷர்களாலோ தேவனாலோ கொண்டுவரப்பட்ட எல்லா அழிவுகளையும்‌ காட்டிலும்‌ 
மித மிஞ்சின செயலாகும்‌.”? 


எருசலேமின்‌ முற்றுகை மற்றும்‌ அழிவில்‌ 11,00,000 பேர்‌ கொல்லப்பட்டார்கள்‌, 
97,000 பேர்‌ அடிமைத்தனத்தில்‌ கொண்டு போகப்‌ பட்டார்கள்‌. இதில்‌ 
பெரும்பாலான எண்ணிக்கையுடையோர்‌ பிற இடங்களிலிருந்து எருசலேமுக்கு 
பக்திப்‌ பயணிகளாக வந்திருந்த யூதர்கள்‌ பஸ்கா பண்டிகையில்‌ பங்கேற்றுக்‌ 
கொண்டிருந்தவர்கள்‌, மீதியானோர்‌ எருசலேமில்‌ வசித்தவர்கள்‌.” 

வசனம்‌ 22. அந்த நாட்கள்‌ குறைக்கப்படாதிருந்தால்‌, ஒருவனாகிலும்‌ 
தப்பிப்‌ போவதில்லை; தெரிந்துகொள்ளப்பட்ட வர்களினிமித்தமோ 
அந்த நாட்கள்‌ குறைக்கப்படும்‌, என்று இயேசு சொன்னார்‌. ரோமர்கள்‌ 
எருசலேமை சூழ்ந்து கொண்டிருக்கையில்‌, ஏப்ரல்‌ முதல்‌ செப்டம்பர்‌ 
வரை மட்டுமே உபத்திரவம்‌ நீடித்தது. அந்த முற்றுகை தெரிந்து 
கொள்ளப்பட்ட வர்களினிமித்தம்‌ குறைக்கப்பட்டதாக இருந்தது. 
“தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌” என்பது கிறிஸ்தவர்களைக்‌ குறிக்கிறது 
(22:14ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). லியோன்‌ மோரீஸ்‌ குறிப்பிட்டதாவது: 
“தேவனுடைய மக்கள்தங்களைச்சுற்றிலுமுள்ள மக்களுக்கு குறிப்பிட்ட இரக்கம்‌ 
கொண்டுவருகின்றனர்‌; மனந்திரும்பாதவர்கள்‌ கடைசி வரை இரட்சிப்பை 
பகிர்ந்து கொள்வதில்லை, இருந்தும்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய 
சமுதாயத்தின்‌ மத்தியில்‌ அவர்கள்‌ இருப்பதால்‌ சில நன்மைகள்‌ அவர்களுக்கு 
வருகிறது.” அதிசபை வரலாற்று ஆசிரியர்கள்‌ இந்த அழிவில்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ 
கூட கொல்லப்படவில்லை. ஏனெனில்‌ அவர்கள்‌ இயேசுவின்‌ கட்டளைகளைப்‌ 
புரிந்து கொண்டு அதற்குக்‌ கீழ்ப்படிந்திருந்தார்கள்‌ என்று கூறுகின்றனர்‌.” 


“கள்ளக்‌ கிறிஸ்துக்களை நம்பாதேயுங்கள்‌” 
(24:23-28) 


2 அப்பொழுது, இதோ, கிறிஸ்து இங்கே இருக்கிறார்‌, அதோ, அங்கே 
இருக்கிறார்‌ என்று எவனாகிலும்‌ சொன்னால்‌ நம்பாதேயுங்கள்‌. 

2“ஏனெனில்‌, கள்ளக்‌ கிறிஸ்துக்களும்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளும்‌ எழும்பி, 
கூடுமானால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களையும்‌ வஞ்சிக்கத்தக்கதாகப்‌ 
பெரிய அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ செய்வார்கள்‌. 

இதோ, முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்‌. 

26அகையால்‌: அதோ வனாந்தரத்தில்‌ இருக்கிறார்‌ என்று சொல்‌ 
வார்களானால்‌, புறப்படாதிருங்கள்‌; இதோ, அறை வீட்டிற்குள்‌ இருக்கிறார்‌ 
என்று சொல்வார்களானால்‌ நம்பாதிருங்கள்‌. 

“மின்னல்‌ கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும்‌ பிரகாசிக்கிறது 
போல, மனுஷகுமாரனுடைய வருகையும்‌ இருக்கும்‌. 

பிணம்‌ எங்கேயோ அங்கே கழுகுகள்‌ வந்து கூடும்‌. 


192 


வசனம்‌ 23. எருசலேம்‌ அழிவு நேரத்தில்‌ தாம்‌ மறுபடியும்‌ வருவதில்லை 
என்று கர்த்தர்‌ தெளிவாக்கனோர்‌. அந்த நேரத்தில்‌ மேசியாவின்‌ வேடம்‌ 
பூண்டவர்கள்‌ யூதர்களுக்கு விடுதலை கொடுப்பதாகக்‌ சொல்லி எழும்புவார்கள்‌. 
இருப்பினும்‌ இயேசுவைப்‌ பின்பற்றுவோர்‌ அவர்களைக்‌ குறித்த வதந்திகளை 
பின்பற்றக்‌ கூடாதவர்களாயிருந்தனர்‌. ஜனங்கள்‌, இதோ, கிறிஸ்து இங்கே 
இருக்கிறார்‌, அதோ, அங்கே இருக்கிறார்‌ என்று சொல்லுவார்கள்‌. இந்த 
அறிக்கைகள்‌ தப்பான நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ வெளியிடப்படுபவை, 
உண்மையானவையல்ல, அவனை நம்பாதேயுங்கள்‌ என்பது வசனம்‌ 26ல்‌ 
மறுபடியும்‌, “அவர்களை நம்பாதேயுங்கள்‌,”” என்று சொல்லுகிறது. 

வசனம்‌ 24. கள்ளக்‌ கிறிஸ்துக்களும்‌ கள்ளத்‌ தீர்க்ககரிசிகளும்‌ பெரிய 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ நடப்பிப்பதால்‌ உரிமை 
கொண்டாடுவார்கள்‌. அவைகள்‌ ஜனங்களை வஞ்சிக்கத்தக்காக இருக்கும்‌, 
பெரும்பாலும்‌ சமாரியாவில்‌ மாயவித்தை செய்து காட்டின சீமோன்‌ 
மாதஸ்ஸைப்‌ போன்றவர்கள்‌ இவர்கள்‌ (நடபடிகள்‌ 8:9-11). இந்த 
அடையாளங்களும்‌ அற்புதங்களும்‌ ... தெரிந்து கொள்ளப்பட்ட வர்களையும்‌ 

அதாவது கிறிஸ்தவர்களையும்‌ கூட தவறாக வழிநடத்தக்‌ கூடியதாக, 
இருக்கும்‌. 

வசனம்‌ 25. இயேசு முக்யெத்துவமளித்து, இதோ, முன்னதாக உங்களுக்கு 
அறிவித்திருக்கிறேன்‌ என்று சொன்னார்‌. அவர்‌ அடிக்கடி வரவிருந்த 
ஆபத்துக்களைக்‌ குறித்து தமது சீஷர்களை அவர்‌ எச்சரித்திருக்கிறார்‌ (10:16-39; 
16:21; 17:22, 23; 20:17-19; 26:1, 2). மிகவும்‌ மோசமான இக்கட்டு நேரத்தில்‌ 
கூட, அவர்கள்‌ தம்மிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர்‌ அப்படிச்‌ 
செய்தார்‌. 

வசனம்‌ 26. கிறிஸ்து வனாந்தரத்தில்‌ இருக்கிறார்‌ என்று சொல்லப்படும்‌ 
அறிக்கைளை ஏற்றுக்கொள்ளாமல்‌ இருக்கும்படி சீஷர்களுக்கு இயேசு 
கற்பித்தார்‌. ஜோசிப்பஸ்‌ எழுதியுள்ளபடி, எருசலேமில்‌ அநேக கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ இருந்தார்கள்‌ (பலஸ்தீனாவிலும்‌ தான்‌), இது எருசலேம்‌ 
அழிக்கப்படுவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு. அவர்கள்‌ ஜனங்களை 
தங்களைப்‌ பின்பற்றி வனாந்திரத்திற்கு கூடச்‌ செல்ல சம்மதிக்க வைப்பார்கள்‌, 
அங்கே அவர்கள்‌ அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ நடப்பித்துக்‌ 
காட்டி, அவைகள்‌ தேவனிடத்திலிருந்து வந்ததாகக்‌ காட்டுவார்கள்‌.” 

ஜனங்கள்‌ பொதுவாக மேசியா வனாந்தரத்தில்‌ வருவார்‌ என்று 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌ (காண்க நடபடிகள்‌ 21:38). பிரசித்தமான 
இந்த நம்பிக்கை யோவான்‌ ஸ்நானனிடத்தில்‌ இரளானவர்கள்‌ போனார்கள்‌ 
என்பதையும்‌ யூதமதத்‌ தலைவர்கள்‌ ஏன்‌ அவனை கிறிஸ்துவா என்று 
கேட்டார்கள்‌ என்பதையும்‌ விளக்கப்படுத்துறெது (3:1, 5; 11:7; யோவான்‌ 1:19- 
28). Richard A. Horsley மற்றும்‌ John S. Hanson எழுதியதாவது, 





தேவனுடைய செயலின்‌ முக்கியத்துவத்தை திரளான ஜனங்கள்‌, ஏற்றுக்‌ 
கொள்ளக்‌ தக்க வகையில்‌ ஏவப்பட்டார்கள்‌, தங்களின்‌ வேலைகளையும்‌, 
வீடுகளையும்‌, கிராமங்களையும்‌ விட்டு தேவ அருள்‌ பெற்றவர்களாக 
கருதப்பட்ட தலைவர்களைப்‌ பின்பற்றிப்‌ போனார்கள்‌. புனித 
பாரம்பரியத்திலிருந்து தேவன்‌ வனாந்தரத்தில்கான்‌ மீட்பிற்கான 


193 


அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ நடப்பிப்பார்‌ என்று அவர்கள்‌ 
அறிந்திருந்தார்கள்‌, மற்றும்‌ வனாந்தரம்தான்‌ சுத்திகரிப்பிற்கான இடம்‌, 
அதற்கான ஆயத்தங்களும்‌, புதுப்பித்தலும்‌ கூட அங்கேதான்‌ இடம்‌ 
பெறுவதாயிருந்தது.”? 


ரபீமார்களின்‌ இலக்கியத்தில்‌, மேசியா இரண்டாவது மோசே என்று 
சித்தரிக்கப்பட்டார்‌. அவர்‌ ஒன்றேல்‌ வனாந்தரத்தில்‌ தோன்றுவார்‌ அல்லது 
யோர்தானுக்கு அப்புறத்தில்‌ தோன்றுவார்‌ என்றும்‌ கூறப்பட்டது.”* 

இயேசு தம்மைப்‌ பின்பற்றுவோரிடம்‌, புறப்படாதிருங்கள்‌ என்று 
சொன்னார்‌. “கள்ளமேசியாக்களைப்‌ பின்பற்றி வனாந்தரத்திற்குப்‌ போய்‌ 
விடாதிருங்கள்‌” என்று சொன்னார்‌. இதற்கு ஓத்த மற்றொரு வசனப்‌ 
பகுதியில்‌, “நீங்களோ போகாமலும்‌ பின்‌ தொடராமலும்‌ இருங்கள்‌” என்று 
இயேசு சொன்னார்‌ லூக்கா 17:23). 

வனாந்தரத்தைக்‌  குறிப்பிடுவதோடு, இயேசு அறைவீட்டிற்குள்‌ 
இருப்பதாக இந்த வேடதாரிகள்‌ கூறுவார்கள்‌. அறைவீடு என்பது பொது 
ஜனங்களிடமிருந்து தன்னை மறைத்துக்‌ கொள்ள ஏதுவாக, ஒரு பாதுகாப்புள்ள 
தனியறை. இந்த வார்த்தையின்‌ அதே கிரேக்கப்பதம்‌ 1821௦1 இதற்கு முன்பு 
மத்தேயுவில்‌ காணப்படுகிறது, அந்தரங்கமாக பிதாவிடம்‌ ஜெபத்திற்கான 
இடமாகக்‌ கூறப்படுகிறது (மத்தேயு 6:6 க்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 

வசனம்‌ 27. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வஞ்சிக்கத்தக்ககான பெரிய 
அடையாளங்களுக்கு மாறாக, இயேசு தமது இரண்டாம்‌ வருகையைக்‌ 
குறித்து உண்மையும்‌ தெளிவானதுமான விளக்கத்தைக்‌ கொடுத்தார்‌: மின்னல்‌ 
கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும்‌ பிரகாசிக்கிறது போல, மனுஷ 
குமாரனுடைய வருகையும்‌ இருக்கும்‌. அவரது “வருகை” (௦50) இருளான 
பகுதியிலோ அல்லது இரகசியமான இடத்திலோ நிகழாது, ஆனால்‌ எல்லாரும்‌ 
காணத்தக்கதாக இருக்கும்‌. வானத்தில்‌ தோன்றி, மின்னல்‌ பிரகாசிப்பது போல, 
அது திடீரென்றும்‌ வியப்பூட்டும்‌ வெளிச்சமாகவும்‌ இருக்கும்‌ லூக்கா 17:24). 
யோவான்‌ எழுதினார்‌: “இதோ மேகங்களுடனே வருகிறார்‌, கண்கள்‌ யாவும்‌ 
அவரைக்‌ காணும்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:7). மத்தேயு 24:30ல்‌ இயேசு 
முன்னுரைத்த வார்த்தைகளுக்கு ஒப்பானது இந்த வாக்கியம்‌. 

வசனம்‌ 28. அநேகமாக, ஒரு பழைய பழமொழியான பிணம்‌ 
எங்கேயோ அங்கே கழுகுகள்‌ வந்து கூடும்‌ என்பதை இயேசு அவருடைய 
வருகையைக்‌ குறித்து தவறாக எடுத்துக்‌ கொள்ள முடியாத வகையில்‌ சுட்டிக்‌ 
காட்டியிருக்கலாம்‌ லூக்கா 17:37ஜக்‌ காண்க). இதற்கு ஒத்த வாக்கியம்‌ 
யோபு 39:30ல்‌ கழுகைக்‌ குறித்து/பிணந்தின்னிக்கமுகைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌: 
“பிணம்‌ எங்கேயோ அங்கே கழுகு சேரும்‌.” எபிரெய வார்த்தை 12/2: இரேக்க 
வார்த்தை ௭௪05 ஆகிய இரண்டுமே “கழுகையோ” அல்லது பிணந்தின்னிக்‌ 
கமுகையோ குறிக்கும்‌. 

“பிணம்‌” என்பதற்கு கிரேக்க வார்த்தை (பறம) வன்முறையால்‌ 
கொல்லப்பட்ட வனைக்குறிக்கும்‌ (14:12ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 
Keener ‘குறிப்பிடுகையில்‌ மரித்த பிரேதங்களின்‌ பயங்கர விதிகளை 
“பண்டைய வசனப்பகுதிகள்‌ அடிக்கடி பேசுகிறது” என்று குறிப்பிட்டார்‌, 
“பெரும்பாலும்‌ யுத்தத்தில்‌ விழுந்த அவைகள்‌ பறவைகளாலும்‌ நாய்களாலும்‌ 








194 


உண்ணப்பட்டன.”27 Donald A. Haஜுer வசனம்‌ 28ன்‌ அர்த்தத்தை 
பொழிப்புரையாக இப்படிச்‌ சொல்லுகிறார்‌: “இப்படியாக, நீங்கள்‌ 
முழுநிச்சயமாய்‌ அறிந்திருக்கிறபடி. பிணந்தின்னி கழுகுகள்‌ கூடுகிற இடத்தை 
நீங்கள்‌ காணும்போது அங்கே பிரேதங்கள்‌ இருக்கும்‌, அப்படியே மனுஷ 
குமாரனுடைய வருகையை நீங்கள்‌ காணத்‌ தவற மாட்டீர்கள்‌. 28 

வசனம்‌ 28ஐ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகைக்கு ஒப்பிடுவதை விடுத்து, 
சில நிபுணர்கள்‌ அதை ஞானார்த்தமாகக்‌ கூறுவதாக விளக்கமளிக்கின்றனர்‌. 
“பிணம்‌” என்பது அழிந்து போகும்‌ இஸ்ரவேலின்‌ பிரசவ வேதனை போன்ற 
கடைசி நேரத்தைக்‌ குறிப்பாகக்‌ கூறுகின்றனர்‌. அங்கே, கழுகுகள்‌ கூடும்‌ 
என்பது பொருத்தமற்றதாகக்‌ காணுகிறது. அவைகள்‌ வன்துன்பத்துக்கு 
பலியாக்கிய கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌ கள்ள திறிஸ்துக்களையும்‌ 
குறிப்பிடலாம்‌, அதாவது எருசலேமின்‌ கடைசி நேரத்தில்‌ இருந்த 
ஜனங்களைக்‌ குறிப்பிடுறெது என்கின்றனர்‌ இதில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மற்றொரு தெரிவு, மாறாகபயன்படுத்தப்படும்‌ மொழியாக்கம்‌. “கழுகுகள்‌” 
என்பது ரோமசேனையின்‌ அடையாளம்‌ கழுகாய்‌ இருந்தது, அவர்களின்‌ 
படைகள்‌ இதன்‌ கீழே அணிவகுத்துச்‌ சென்றன. கடைசி சாத்தியக்கூறு 
இந்த முன்னுரைப்பாளர்கள்‌ எருசலேமின்‌ குழப்பத்தில்‌ அது அழிவுற்றபின்‌ 
அங்கே கூடின சுற்று வட்டாரமக்களைக்‌ குறிப்பதாக கூறுகின்றனர்‌. இந்த 
வியாக்கியானங்களெல்லாம்‌ சாத்தியமற்றவையாக இருந்தபோதிலும்‌, அவை 
அப்படி நடந்திருக்க இயலாது என்றே தோன்றுகிறது. 


“மனுஷகுமாரனுடைய அடையாளம்‌ 
காணப்படும்‌” (24:29-31) 


22 அந்நாட்களின்‌ உபத்திரவம்‌ முடிந்தவுடனே, சூரியன்‌ அந்தகாரப்படும்‌, 
சந்திரன்‌ ஒளியைக்‌ கொடாதிருக்கும்‌, நட்சத்திரங்கள்‌ வானத்திலிருந்து விழும்‌, 
வானத்தின்‌ சத்துவங்கள்‌ அசைக்கப்படும்‌. 

அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம்‌ வானத்தில்‌ 
காணப்படும்‌. அப்பொழுது, மனுஷகுமாரன்‌ வல்லமையோடும்‌ மிகுந்த 
மகிமையோடும்‌ வானத்தின்‌ மேகங்கள்மேல்‌ வருகிறதைப்‌ பூமியிலுள்ள சகல 
கோத்திரத்தாரும்‌ கண்டு புலம்புவார்கள்‌. 

1 வலுவாய்க்‌ தொனிக்கும்‌ எக்காளச்‌ சத்தத்தோடே அவர்‌ தமது 
தூதர்களை அனுப்புவார்‌; அவர்கள்‌அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களை 
வானத்தின்‌ ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும்‌ 
நாலுதிசைகளிலுமிருந்து கூட்டிச்‌ சேர்ப்பார்கள்‌. 


24:29-31ஐ எருசலேமின்‌ வீழ்ச்சியை விளக்கப்படுத்துறெ ஒரு 
(இரகசியத்தின்‌) வெளிப்பாடு என்று நாம்‌ விளக்கமளிக்கலாமா? இந்த 
கண்ணோட்டத்தையுடையவர்கள்‌ வீழ்ச்சியின்‌ போது உண்டாகும்‌ அழிவு 
மற்றும்‌ மிகப்‌ பெரிய உபத்திரவங்களை குறிப்பிடுகிற உருவக இயல்‌ 
புடைய ஒரு வசனப்பகுதி என்கின்றனர்‌. பாபிலோனின்‌ வீழ்ச்சியைக்‌ 
குறித்த விளக்கம்‌ (ஏசாயா 13:10, 19), ஏதோமின்‌ வீழ்ச்சி (ஏசாயா 34:4), 
எகிப்தின்‌ உபத்திரவம்‌ (எசேக்கியேல்‌ 32:7, 8) ஆயென அதற்கு ஒப்பான 


195 


வெளிப்பாட்டைக்‌ கொண்டுள்ளன. இந்தக்‌ கோணத்தைக்‌ கொண்டுள்ளவர்கள்‌ 
இந்த வசனப்பகுதியை கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையோடு 
ஒப்பிடத்தேவையில்லை என்கின்றனர்‌. கூடுதலாக, இந்த வசனப்பகுதி 
எருசலேமின்‌ வீழ்ச்சிக்கு குறிப்பிடப்படுமானால்‌, அதின்‌ சிந்தனைக்கருத்து 
வசனம்‌ 34ஐக்‌ கைக்கொள்ள அதிக அவசியம்‌, அது எருசலேமின்‌ வீழ்ச்சிக்கும்‌ 
கிறிஸ்துவின்‌ வருகைக்கும்‌ இடையிலே ஒரு இயல்பான பிரிவைக்‌ காட்டும்‌ 
வாக்கியம்‌. 

இருப்பினும்‌, 24:29-31ன்‌ கருத்து கிறிஸ்துவின்‌ வருகையையே 
அதிகமாக வியாக்கியானப்படுத்துகிற தொடர்பை கொண்டுள்ளது. இதற்கு 
முந்திய வசனங்கள்‌ (24:27, 28), கிறிஸ்துவின்‌ வருகையை காணத்தவறுவோர்‌ 
எவருமிலர்‌ என்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வாக இருக்கும்‌; எல்லாராலும்‌ அது 
காணப்படும்‌. மேலும்‌, “தூதர்கள்‌,” “வலுவாய்க்‌ தொனிக்கும்‌ எக்காளம்‌,” 
“தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌” என்பவைகளெல்லாம்‌ கிறிஸ்துவின்‌ 
வருகைக்கு ஆதாரமாக பிற வசனங்களில்‌ விளக்கப்படுத்தப்படுவது போலவே 
கொடுக்கப்பட்டவைகள்‌. மேசியாவின்‌ வருகையை குறித்து அவர்கள்‌ 
கேள்விப்படும்‌ முரணான கள்ளப்‌ போதனைகளுக்குப்‌ எதிராக, தமது சீஷர்கள்‌ 
சத்தியத்தை அறியும்படி இயேசு விரும்பினார்‌. 

வசனம்‌ 29. துணை வினைச்சொல்லான முடிந்தவுடனே என்பது (21///:209) 
கடினமான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தில்‌ கூறப்படும்‌ நிகழ்வுகளெல்லாம்‌ 
(சூரியன்‌ அந்தகாரப்படும்‌, சந்திரன்‌ ஒளியைக்‌ கொடாதிருக்கும்‌, நட்சத்திரங்கள்‌ 
வானத்திலிருந்து விழும்‌ போன்றவைகளெல்லாம்‌) எருசலேம்‌ பட்டணம்‌ 





அனுபவித்த உபத்திரவங்களுக்குப்‌ பிறகு உண்மையில்‌ உடனே 
நிகழ்ந்தவைகளல்ல. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, கிறிஸ்து அந்த நேரத்தில்‌ 
திரும்ப வரவில்லை, மற்றும்‌ இன்னும்‌ அவர்‌ மறுபடியும்‌ திரும்ப வரவில்லை - 
இன்று இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பின்பும்‌ வரவில்லை. 

அநேக கருத்துக்கள்‌ இங்கே பரிசீலிக்கப்படவேண்டும்‌: (1) “உடனே” 
என்பதை வசனம்‌ 36ல்‌ சொல்லப்படும்‌ வெளிச்சத்தில்‌ விளக்கப்படுத்துவது 
அவசியம்‌, இதில்‌ இயேசு சொல்லும்போது, அவருடைய வருகையை 
“பிதா ஒருவரைத்தவிர மற்றொருவனும்‌ அறியான்‌” என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்தின்‌ மூலம்‌ (தமது வருகையின்‌) நிகழ்ச்சிக்கு 
ஒரு உறுதியான குறிப்பாக ஒரு நேரத்தைக்‌ குறிப்பிடவில்லை என்பதை 
வசனம்‌ 29ல்‌ காட்டுகிறது. (2) இந்த வசனம்‌ ஒரு உருவகமாகப்‌ பேசுகிற 
(இரகசியத்தின்‌) வெளிப்பாடு, அது நேரடிப்‌ பொருளில்‌ எடுத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடாது. நடபடிகள்‌ 2:15-21 இத்துடன்‌ சம்பந்தப்பட்ட வசனம்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌, பேதுரு யோவேல்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ இரண்டாம்‌ அதி 
காரத்தைக்‌ குறிப்பிட்டு - அதில்‌ அதற்கு ஓப்பான உருவக வெளிப்படுத்துதல்‌ 
குறிப்பிட்டபடி - பெந்தெகோஸ்தே நாளில்‌ நிறைவேறியது. சூரியன்‌ 
அந்தகாரமாகவோ, சந்திரன்‌ இரத்தமாகவோ உண்மையாக மாறா விட்டாலும்‌, 
அதில்‌ கூறப்பட்டவை உண்மையே. (3) “உடனே” என்பது “தீர்க்கதரிசன 
முன்னோட்டச்‌ சுருக்கம்‌” என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்புச்‌ சொல்‌. 
சில வேளைகளில்‌ தீர்க்கதரிசிகள்‌ இரண்டு நிகழ்ச்சிகளை ஒன்றாக குறுகிய 
காலத்தில்‌ நிகழ்வது போல விவரிப்பார்கள்‌ ஆனால்‌ உண்மையில்‌ அவை இரு 
வேறுபட்ட காலங்களில்‌ அதிக இடைவெளியில்‌ நிறைவேறும்‌. தேவாலயத்தின்‌ 


196 


அழிவும்‌ உலகத்தின்‌ முடிவும்‌ இந்த அதிகாரத்தில்‌ ஒன்றாகப்‌ பேசப்படுகிறது 
என்பது அவை இரண்டிற்குமிடையே ஒரு நெருங்கிய இறையியல்‌ தொடர்பு 
இருப்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. அவை இரண்டுமே இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ 
நிறைவேற்றம்‌. இரண்டுமே அவர்தான்‌ தேவன்‌ என்றும்‌ தமது ஜனங்களுக்குக்‌ 
கொடுத்த உண்மையும்‌ இறுதியுமான செய்தி என்பதை உறுதிப்படுத்துறெது.2 
வசனம்‌ 30. “உமது வருகைக்கு அடையாளம்‌ என்ன?” என்று இயேசுவின்‌ 
சீஷார்கள்‌ கேட்டார்கள்‌ (24:8; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). இந்த இடத்தில்‌ 
இயேசு அவர்களின்‌ கேள்விக்குப்‌ பதிலளிக்றொர்‌: மனுஷகுமாரனுடைய 





அடையாளம்‌ என்பது அவருடைய இரண்டாம்‌ வருகையாக இருக்கும்‌. 
தேவன்‌ தெரிவு செய்யும்‌ வேளையில்‌, திடீரென்றும்‌ எதிர்பாராமலும்‌ இயேசு 
வருவார்‌. கள்ள மேசியாக்கள்‌ வனாந்தரத்திலும்‌ அறை வீட்டிலும்‌ தோன்றுவது 
போன்ற இரகசியமானதாக இராமல்‌, அவருடைய வருகையின்‌ தோற்றம்‌ 
ஒவ்வொருவரும்‌ காணக்‌ கூடியதாகவும்‌ கேட்கக்‌ கூடியதாகவும்‌ இருக்கும்‌ 
(மாற்கு 13:26; லூக்கா 21:27; 1 தெசலோனிக்கேயர்‌ 4:16; வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 1:7). அவருடைய வருகையின்‌ போது ஆயத்தமாகாத பூமியின்‌ 





குடிகள்‌ புலம்புவார்கள்‌. பூமியின்‌ கோத்திரத்தார்‌ யாவரும்‌ என்பது 
நிச்சயமாககர்த்தருடை யவருகைக்காகவிழித்திருந்து ஜெபித்துக்‌ கொண்டிருக்கிற 
கூட்டத்திற்கு உட்பட்ட வர்களாயிருக்க மாட்டார்கள்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 
16:22; 2 தீமோத்தேயு 4:8). அவருடைய வருகை வல்லமையோடும்‌ மிகுந்த 
மகிமையோடும்‌ இருக்கும்‌. மனுஷகுமாரன்‌ வானத்தின்‌ மேகங்கள்‌ மேல்‌ 
வருவார்‌ என்பது தானியேல்‌ 7:13, 14 லிருந்து பெறப்பட்டது, இவ்வசனப்பகுதி 
கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தையும்‌ ஆளுகையையும்‌ வலியுறுத்துறெது. 

வசனம்‌ 31. வலுவாய்த்‌ தொனிக்கும்‌ எக்காளச்சத்தம்‌ என்பது 
வரவிருக்கும்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து கொடுக்கப்படும்‌ எச்சரிக்கை; 
என்று விளக்கப்படுத்தப்படுறெது; எப்படியிருப்பினும்‌, அந்த வேளையில்‌, 
ஜனங்கள்‌ மனந்திரும்புவது மிகவும்‌ தாமதமான செயல்‌. மாறாக, 








எக்காளச்சத்தம்‌ நீதிமான்களைக்‌ கூட்டிச்‌ சேர்ப்பதாயிருக்கும்‌ (காண்க 
ஏசாயா 27:13); “எக்காளச்‌ சத்தம்‌ தொனிக்கும்‌, அப்பொழுது மரித்தோர்‌ 
அழிவில்லாதவர்களாய்‌ எழுந்திருப்பார்கள்‌” என்று பவுல்‌ சொன்னார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:52); “ஏனெனில்‌ கர்த்தர்‌ தாமே ஆரவாரத்தோடும்‌, பிரதான 
தூதனுடைய சத்தத்தோடும்‌, தேவ எக்காளத்கோடும்‌ வானத்திலிருந்து 
இறங்கி வருவார்‌; அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாவது 
எழுந்திருப்பார்கள்‌” (1 தெசலோனிக்கேயர்‌ 4:16). 

“எக்காளம்‌” என்ற கிரேக்க வார்த்தை (மற எபிரேய வார்த்தைகளான 
hopar மற்றும்‌ h“50[5£ரஎh மொழியாக்கம்‌ செய்யப்பட்ட செப்துவஜிந்த்‌ 
பதமாகும்‌. 5௦௦௭ என்பது பொதுவாக செம்மறி ஆட்டின்‌ கொம்பை 
பெரும்பாலும்‌ குறிக்கும்‌, C/“15015£1॥ என்பதோ நீண்ட, நேராக உள்ள உலோக 
குழாயின்‌ முடிவில்‌ அகன்ற ஒரு கருவி.” இங்கு இவற்றில்‌ ஏதாவது ஒரு 
கருவியைக்‌ குறிக்கிறது. 

அவருடைய தூதர்கள்‌ ... அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட வர்களை ... 
கூட்டிச்‌ சேர்ப்பார்கள்‌ என்று இயேசு சொன்னார்‌. தமது தூதார்களைக்‌ கொண்டு 
தேவனுக்கு விசுவாசமாயிருப்பவர்களை பூமியின்‌ நான்கு திசைகளிலிருந்து 
கூட்டிச்‌ சேர்ப்பதன்‌ அதிகாரத்தில்‌ அவருடைய தெய்வீகம்‌ காணப்படுகிறது, 


197 


களைகளைப்‌ பற்றிய உவமையிலும்‌ சகலவித மீன்களையும்‌ வாரிக்கொள்ளும்‌ 
வலையைப்‌ பற்றிய உவமையிலும்‌ கூட உலகத்தின்‌ முடிவில்‌ நீதிமான்களின்‌ 
நடுவிலிருந்து பொல்லாதவர்களைப்‌ பிரித்துக்‌ காட்டும்‌ பொருட்டு தமது 
தூதர்களை முகவர்களாக பயன்படுத்தும்‌ செயலை இயேசு குறிப்பிட்டார்‌ 
(மத்தேயு 13:41, 42, 49, 50). 

உலகத்தின்‌ நான்கு திசைகளிலிருந்தும்‌ கூட்டிச்‌ சேர்க்கப்படும்‌ 
தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட வர்கள்‌ தாங்கள்தான்‌ என்று 
யூதர்கள்‌ நம்பிக்கொண்டிருந்தார்கள்‌ (உபாகமம்‌ 30:4; ஏசாயா 11:12; 
43:5; 49:5; 56:8).531 இந்த எதிர்பார்ப்பு யூதர்களின்‌ (பதினெட்டு ஆசி 
உரைகள்‌ கொண்ட) ஜெபங்களில்‌ ஒன்றான ஸெமோனெ எஸ்றேயில்‌ 
பிரதிபலிக்கிறது. பத்தாவது ஜெபத்தில்‌, “வலுவான ஷோபரை ஊதுங்கள்‌, 
ஏனெனில்‌ நமது அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிச்‌ சேர்த்து பூமியின்‌ 
நாலு இசைகளிலிருந்தும்‌ ஒன்று சேர்த்து நமது கொடியை உயர்த்துவார்‌. 
கர்த்தாவே, நீர்‌, ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌, நீர்‌ சிதறிப்போன உம்முடைய 
மக்களாகிய இஸ்ரவேலை கூட்டிச்‌ சேர்ப்பீராக” என்று சொல்லப்படுகிறது. 
“தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌” எனும்‌ பதம்‌ வசனம்‌ 31ல்‌ கூறுகிறபடி 








பழைய ஏற்பாட்டின்‌ கம்‌ விசுவாசமுள்ளவர்களாய்‌ வாழ்ந்த இஸ்ரவேலரையும்‌ 
குறித்துப்‌ பேசினபோதிலும்‌, நிச்சயமாக இது புதிய உடன்படிக்கையின்‌ 
தீழிருக்கிற கிறிஸ்தவர்களைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. இந்த வார்த்தை 
இயேசுவைப்‌ பின்பற்றுவோரை சுட்டிக்‌ காட்ட மேலும்‌ இரண்டு வசனங்களில்‌ 
இதே அதிகாரத்தில்‌ பயன்படுத்தப்படுறெது (24:22, 24). 

தேவதூதர்கள்‌ பூமியின்‌ நான்கு திசைகளிலுமிருந்து தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களைக்‌ கூட்டிச்‌ சேர்ப்பார்கள்‌. முழு பூமியையும்‌ 
குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும்‌ பழங்கால முறை இது, உலகின்‌ நான்கு 
திசைகளிலிருந்து என்று பொருள்‌ (காண்க எரேமியா 49:36; எசேக்கியேல்‌ 37:9; 
தானியேல்‌ 7:2; 8:8; சகரியா 2:6; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 7:1). வானத்தின்‌ 
ஒருமுனை தொடங்கி மறுமுனை வரைக்கும்‌ என்று பொருள்‌. 





“இந்த சந்ததியாரின்‌ நாட்களுக்குள்‌ 
எருசலேம்‌ அழிவுறும்‌” 
(24:32-35) 


2 அத்திமரத்தினால்‌ ஒரு உவமையைக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; அதிலே 
இளங்கிளை தோன்றி, துளிர்‌ விடும்போது, வசந்த காலம்‌ சமீபமாயிற்று என்று 
அறிவீர்கள்‌. 

அப்படியே இவைகளையெல்லாம்‌ நீங்கள்‌ காணும்‌ போது, அவர்‌ 
சமீபமாய்‌ வாசலருகே வந்திருக்கிறார்‌ என்று அறியுங்கள்‌. 

4 இவைகளெல்லாம்‌ சம்பவிக்கு முன்னே இந்தச்‌ சந்ததி 
ஒழிந்துபோகாதென்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்துபோம்‌, என்‌ வார்த்தைகளோ 
ஓழிந்துபோவதில்லை. 


198 


வசனம்‌ 32. இந்த வேளையில்‌, இயேசு மீண்டும்‌, எருசலேம்‌ அழிவைக்குறித்த 
தலைப்புக்கு திரும்புகிறார்‌. அத்திமரத்தைக்‌ குறித்து அவர்‌ உதாரணப்படுத்துவது 
கெளிவு. இயற்கையின்‌ குறிப்பிட்ட சில அடையாளங்களைக்‌ கொண்டு 
காலங்களின்‌ மாற்றங்களை ஜனங்கள்‌ தீர்மானிப்பதை அவர்‌ குறிப்பிட்டு 
பேசிக்‌ கொண்டிருக்கிறார்‌. வசந்த காலத்தில்‌, அத்திமரத்தில்‌ துளிர்தோன்றும்‌, 
அவை இளங்கிளைகளாக மாறும்‌. அவை இலை விடும்போது கோடை 








காலம்‌ நெருங்குவதை அடையாளப்படுத்தியது (21:19ன்‌ விளக்கத்தைக்‌ 
காண்க). இயற்கையின்‌ மாற்றங்களைக்‌ கொண்டு காலங்களை நிதானிக்கும்‌ 
நபர்கள்‌ ஆவிக்குரிய அடையாளங்களைக்‌ கொண்டு எருசலேமின்‌ மீது வரும்‌ 
அழிவையும்‌ நிதானிக்கக்‌ கூடும்‌ என்று கிறிஸ்து சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 

வசனம்‌ 33. இயேசு தமது சீஷா்களிடம்‌, அப்படியே இவைகளையெல்லாம்‌ 
நீங்கள்‌ காணும்போது, அவர்‌ சமீபமாய்‌ வாசலருகே வந்திருக்கிறார்‌ என்று 
அறியுங்கள்‌ என்று சொன்னார்‌. “அவர்‌ சமீபித்திருக்றொர்‌” எனும்‌ சொற்றொடர்‌ 
NASB திருமறையில்‌ இந்த வசனம்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையை 
குறிப்பிடுவது போல்‌ தோன்றுகிறது. இதை இன்னும்‌ அதிக விளக்கமாக NL, 
“அவருடைய வருகை சமீபித்திருக்றெது” என்று சொல்லுகிறது. மூல வசனப்‌ 
பகுதியும்‌ “சமீபித்திருக்றெது” என்றே மொழிபெயர்க்கப்படக்‌ கூடும்‌ (857; 
NIV) அல்லது “காலம்‌ சமீபித்திருக்கிறது” (11171). இந்த மொழிபெயர்ப்பு 
அதன்‌ முன்னும்‌ பின்னும்‌ வருகிற வசனங்களின்‌ பின்னணிகளைக்‌ கொண்டு 
பார்த்தால்‌ சிறந்த ஆதாரத்தைக்‌ கொடுப்பதாய்‌ தோன்றுகிறது. “அதிலே” என்று 
குறிப்பிடுவதில்‌ கோடைகாலத்தை சுட்டிக்‌ காட்டுகிறது (24:32), எருசலேமின்‌ 
வீழ்ச்சி அப்பொழுது தான்‌ இடம்‌ பெற்றது.”” ஜோசிபஸ்ஸின்‌ வரலாற்றுப்படி, 
Ab எனும்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதி (ஐஜலை,/ஆகஸ்ட்‌) கி.பி. 70ல்‌ தேவாலயம்‌ 
அழிவு பெற்றது.” 

வசனம்‌ 34. இயேசு மேலும்‌ சொன்னார்‌, இவைகளெல்லாம்‌ சம்பவிக்கு 
முன்னே, இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. இந்த வசனத்தை எப்படி விளக்கப்படுத்துவது? இதன்‌ 
விளக்கம்‌ “சந்ததி” மற்றும்‌ “இவைகளெல்லாம்‌” என்கிற பதங்களின்‌ 
பொருளில்‌ சார்ந்திருக்கிறது. நாம்‌ சந்ததி (2௭௭2௭) எனும்‌ இப்பதத்தை “இந்த 
ஜனங்கள்‌” என்று விளக்கமளிக்கலாமா, அதாவது, யூத இனத்தவரை? இந்த 
கண்ணோட்டத்தையுடையவர்கள்‌ அவருடைய மறுவருகைக்குமுன்‌ யூத 
ஜனங்கள்‌ மரிப்பதில்லை என்று இயேசு வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌ என்கின்றனர்‌. 
இருப்பினும்‌, Jk 1. Lewis பின்வருமாறு குறிப்பிட்டார்‌, 














Geos எனும்‌ வார்த்தைக்‌ (இனத்துக்‌)கும்‌ 2212௭ எனும்‌ (சந்ததி) 
வார்த்தைக்கும்‌ வித்தியாசம்‌ இருக்கிறது ... மத்தேயுவில்‌ பிற இடங்களில்‌ 
287124 என்பது ஒரு காலத்தில்‌ (ஒரு காலகட்டத்தில்‌) வாழும்‌ ஜனங்களை 
குறிப்பாக இயேசுவின்‌ நாட்களில்‌ வாழும்‌ ஜனங்களைக்‌ குறிக்கிறது (1:17; 
11:16; 12:39, 41, 45; 23:36; மாற்கு 8:38; லூக்கா 11:50£; 17:25), அதே 
பொருளில்‌ தான்‌ சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கேயும்‌ பொருள்படுகிறது. 
ஒரு சந்ததி ஒழிந்து போவதற்கு முன்‌ தேவாலயம்‌ விழுந்து போகும்‌.” 


“இவைகளெல்லாம்‌” என்று வசனம்‌ 34ல்‌ சொல்லப்படுவது இயல்பாகவே 


199 


(நீண்ட வசனப்பகுதியோடு பயன்படுத்தப்பட்டிராவிடில்‌) வசனம்‌ 33ல்‌ 
சொல்லப்படுகிற “இவைகளையெல்லாம்‌” என்பதுடன்‌ குறிப்பிடப்படுகிறது. 
இதன்‌ பொருள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ இதற்கு முன்பு விளக்கப்படுத்தப்பட்ட 
நிகழ்ச்சிகள்‌ நிறைவு பெறுவதை குறிப்பிடுகிறது. “இவைகளெல்லாம்‌” 
எனும்‌ சொற்றொடர்‌ இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்திற்கு வழிநடத்துகிறது, 
அதிலே கர்த்தருடைய உரையாடல்‌ அவரது முன்னுரைத்தலுடன்‌ 
தொடங்கி தேவாலயத்தின்‌ அழிவையும்‌ சீஷர்கள்‌ கேட்ட கேள்வியில்‌ 
“இவைகளெல்லாம்‌” எப்பொழுது சம்பவிக்கும்‌ என்பதற்கும்‌ பதிலளிக்கிறார்‌ 
(24:2, 3). வசனம்‌ 36ல்‌ இயேசு எப்பொழுது வருவார்‌ என்று “பிதா 
ஒருவரைத்‌ தவிர மற்றொருவனும்‌ அறியான்‌” என்று சொல்லியிருப்பதால்‌, 
“இவைகளெல்லாம்‌” என்பது அவரது இரண்டாம்‌ வருகையை உட்படுத்தி 
பேசுவதில்லை. 

வசனம்‌ 35. இயேசு ஏற்கனவே தமது இரண்டாம்‌ வருகையையும்‌ 
உலகத்தின்‌ முடிவையும்‌ முன்னுரைத்திருந்தார்‌  (24:29-81), இங்கே 
அவர்‌ வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்து போகும்‌ என்ற உண்மையை மறு 
உறுதிப்படுத்துகிறார்‌. இந்த போதனையை மேலும்‌ வலியுறுத்துகிற பிற 
வசனம்‌ (2 பேதுரு 3:7, 10-12). பூமியும்‌ அதின்‌ கிரியைகளும்‌ அநித்தியமானது, 
கர்த்தருடைய வார்த்தையோ நித்தியமானது (1 பேதுரு 1:24, 25). எனது 
வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னபோது, தமது 
முன்னுரைத்தல்‌ நம்பத்தகுந்தவை என்பதை கோடிட்டு அவர்‌ காட்டுகிறார்‌. 








குறிப்புகள்‌ 

11 Maccabees 1:47, 54, 59; 2 Maccabees 6:1-11; Josephus Antiquities 12.5.4. Josephus 
Wars 4.3.7, 10; 4.5.4; 5.1.3. °Ibid., 4.3.10. *Ibid., 6.4.7. “Ibid., 6.6.1. ரோம அளவீடு ஒரு 
கழுகாலும்‌ ஒரு பன்றியாலும்‌ கிரீடம்‌ சூட்டப்படுவதைக்‌ காண்க Michael J. Wilkins, 
“Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, 
Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 148. ₹1 Maccabees 2:28. 
Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerd- 
mans Publishing Co., 1999), 573. Eusebius Ecclesiastical History 3.5.3. ’Epiphanius Against 
Heresies 29.7.7. காண்க William Hendriksen, New Testament Commentary: Exposition of the 
Gospel According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 858. 

11தாண்க Josephus Antiquities 13.5.3. °மெக்காபியரின்‌ புரட்சியின்‌ போது, மத்ததி 
யாசும்‌ அவருடைய குமாரர்களும்‌ “நகரத்தில்‌ அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும்‌ 
விட்டு மலைகளுக்கு ஓடிப்போனார்கள்‌” (1 Maccabees 2:28; NRSV). "Josephus Wars 
5.12.3. 14[bid., 6.3.4. °Numbers Rabbah 3.6. காண்க Mishnah Taanith 1.3. ”Mishnah Erubin 
4.3; 5.7. °Josephus Wars Preface 4. "Ibid. 5.10.5. 20Ibid., 6.9.4. 

21[pid., 6.9.3. 22Leon Morris, The Gospel according to Maithew, Pillar Commentary (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 606. Eusebius Ecclesiastical History 
3.5.3; Epiphanius Against Heresies 29.7.7. “Josephus Antiquities 20.5.1; 20.8.6, 10; Wars 2.8.1; 
2.13.4, 5; 4.9.3-5. 2Richard A. Horsley and John S. Hanson, Bandits, Prophets, and Messiahs: 
Popular Movements in the Time of Jesus, New Voices in Biblical Studies, 2 (New York: Winston 
Press, 1985), 162. 26Numbers Rabbah 11.2; Song Rabbah 2.9. °’Keener, 583. காண்க Homer 


200 


lliad 11.395, 454: 22.42, 43, 335-36, 353; 24.411; Odyssey 3.258-60. “0விர்‌ A. Hagner, 
Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 707. 
2°R. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentaries 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 334. “Francis Brown, 
S. R. Driver, and Charles A. Briggs, 4 Hebrew and English Lexicon of the Old Testament 
(Oxford: Clarendon Press, 1968), 348. 

S1Psalms of Solomon 8.28; 11.2-5; 17.26; 4 Ezra 13.39-50; Testament of Asher 7.7. Jack 
P. Lewis, The Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary (Austin, 
Tex.: Sweet Publishing Co., 1976), 129. “Josephus Wars 6.4.5. எரேமியா 52:12ன்‌ படி, 
இதே தேதியில்‌ சாலொமோனின்‌ ஆலயமும்‌ அழிவுண்டது - “ஐந்தாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ 
நாள்‌.” மிஸ்ஹானா இரண்டு ஆலயங்களும்‌ அப்‌ வருஷம்‌ ஒன்பதாம்‌ தேதி அழிவுற்றதாக 
கூறுகிறார்‌. (Mishnah Taanith 4.6.) °*Lewis, 129-30. 


201 


59 
இரண்டாம்‌ வருகை 


[24.56-51 


எருசலேமின்‌ அழிவைக்‌ குறித்து இயேசு தமது சீஷர்களுக்கு அறிவித்தபின்‌ 
அவர்‌ தமது இரண்டாம்‌ வருகையை குறித்து அவர்களிடம்‌ பேசினார்‌. 


“நேரத்தை ஒருவரும்‌ அறியார்‌” (24:36-41) 


அந்த நாளையும்‌ அந்த நாழிகையையும்‌ என்‌ பிதா ஒருவர்‌ தவிர 
மற்றொருவனும்‌ அறியான்‌; பரலோகத்திலுள்ள தூதர்களும்‌ அறியார்கள்‌. 

நோவாவின்‌ காலத்தில்‌ எப்படி நடந்ததோ, அப்படியே மனுஷகுமாரன்‌ 
வரும்காலத்திலும்‌ நடக்கும்‌. 

எப்படியெனில்‌, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா 
பேழைக்குள்‌ பிரவேசிக்கும்‌ நாள்வரைக்கும்‌, ஜனங்கள்‌ புசித்தும்‌ குடித்தும்‌, 
பெண்‌ கொண்டும்‌ பெண்‌ கொடுத்தும்‌, 

ஜலப்பிரளயம்‌ வந்து அனைவரையும்‌ வாரிக்கொண்டுபோகுமட்டும்‌ 
உணராதிருந்தார்கள்‌; அப்படியே மனுஷகுமாரன்‌ வருங்காலத்திலும்‌ 
நடக்கும்‌. 

“அப்பொழுது, இரண்டு பேர்‌ வயலில்‌ இருப்பார்கள்‌; ஒருவன்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவான்‌; ஒருவன்‌ கைவிடப்படுவான்‌. 

“இரண்டு ஸ்திரீகள்‌ ஏந்திரம்‌ அரைத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌; ஒருத்தி 
ஏற்றுக்கொள்ளப்படுவாள்‌, ஒருத்தி கைவிடப்படுவாள்‌. 


வசனம்‌ 36. எருசலேமின்‌ அழிவைக்‌ குறித்த தலைப்பை விட்டு விட்டு, 
இயேசு தமது முழுக்கவனத்தையும்‌ இரண்டாம்‌ வருகையைக்குறித்து 
பேசுவதற்கு செலுத்துறொர்‌. அந்தநாளையும்‌ நாழிகையையும்‌ என்‌ பிதா 
ஒருவர்‌ தவிர மற்றொருவனும்‌ அறியான்‌; பரலோகத்திலுள்ள தூதர்களும்‌ 
அறியார்கள்‌, குமாரனும்‌ அறியார்‌ என்று இயேசு சொன்னார்‌. அவர்‌ மீண்டும்‌ 
வருவது எப்போது அல்லது உலகத்தின்‌ முடிவுகாலம்‌ எப்போது வரும்‌ என்பது 
குறித்து இயேசு தெளிவாகக்‌ குறிப்பிட்டார்‌. முடிவு காலம்‌ எப்பொழுது 
என்பது குறித்து கணக்கிடுவோர்‌ அல்லது முன்னுரைப்போர்‌ நேரத்தை 
வீணடி.ப்பதில்‌ தங்கள்‌ பிரயாசங்களை செலவிடுகின்றனர்‌. 

இயேசு சர்வ வியாபியும்‌ தேவனுமாயிருந்த போதிலும்‌, முடிவு 
காலத்தை அறிந்து கொள்வதிலிருந்து அவர்‌ தம்மை விலக்கிக்‌ கொண்டார்‌. 
குமாரனும்‌ தமது சொந்த வருகையைக்‌ குறித்து அறியார்‌ என்று 
சொல்லுவது அநேக ஜனங்களுக்கு ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கிறது." 
“வார்த்தை மாம்சமாகி” வந்தபோது (யோவான்‌ 1:14) அவர்‌ தொடர்ந்து 
தெய்வீகமுள்ளவராக இருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ தமது சர்வ ஞானத்தை 





202 


செயல்படுத்தும்படி தெரிந்துகொள்ளவில்லை. (காண்க பிலிப்பியர்‌ 2:6, 
7). இயேசு வளரும்‌ போது மாம்ச சரீரத்தில்‌ மட்டுமல்லாது ஞானத்திலும்‌ 
வளர்ச்சியடைந்தார்‌ லூக்கா 2:52). அவருடைய ஊழியத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ அபிஷேகம்‌ பெற்ற பின்பு (3:16; லூக்கா 4:18; நடபடிகள்‌ 
10:38), அநேக நிகழ்ச்சிகளில்‌ அவர்‌ தமது அற்புத அறிவை பயன்படுத்தினார்‌. 
அகிலும்‌ அவர்‌ எப்பொழுதும்‌ அப்படிச்‌ செய்யவில்லை. Robert 11. Gundry 
பின்வருமாறு இதைக்‌ காணுகறார்‌: 


இயேசு தமது சர்வ வல்லமையை எப்பொழுதும்‌ பயன்படுத்தாமல்‌ 

ராஜ்யத்தின்‌ பரவுதலுக்காக மட்டுமே பயன்படுத்தினார்‌ (உதாரணம்‌ 

கல்லை அப்பங்களாக்க அவர்‌ மறுத்தார்‌, எனவே அவர்‌ தமது 

இராஜ்யத்தின்‌ பரவுகலுக்காகவேயன்றி தமது சர்வ ஞானத்தைப்‌ 

பயன்படுத்தவில்லை. அவர்‌ தமது வருகையின்‌ சரியான காலத்தை அறிந்து 

கொள்ளவும்‌ அறியச்செய்யவும்‌ முயற்சித்திருப்பாரானால்‌ இடைப்பட்ட 

காலத்தில்‌ கவனக்‌ குறைவை ஊக்கப்படுத்தி ராஜ்யத்திற்கு சேதத்தை 

ஏற்படுத்தியிருக்கக்‌ கூடும்‌.” 

வசனங்கள்‌ 37-89. அடுத்ததாக இயேசு மனுஷகுமாரனுடைய [திடீர்‌] 
வருகையை நோவா காலத்தில்‌ திடிரென வந்த ஜலப்பிரளயத்தை ஒப்பிட்டு 
விளக்கமளித்தார்‌. சாதாரண வாழ்க்கை தடைபடாமல்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தது என்பதை விவரிப்பதற்காக, ஜலப்பிரளத்துக்கு முன்பு 
இடம்‌ பெற்ற சில செயல்களையும்‌ விவரித்தார்‌. குடித்தலும்‌, புசித்தலும்‌ 
மிதமிஞ்சினதாக இருந்ததை குறிக்றெ படியால்‌ (யாத்திராகமம்‌ 32:6; மத்தேயு 
24:49), இங்கே அது அன்றாட உணவுகளைப்‌ பட்சிப்பகைக்‌ குறிப்பிடுகிறது. 
பெண்‌ கொண்டும்‌ பெண்‌ கொடுத்தும்‌ என்பதும்‌ அன்றாட வாழ்வின்‌ 
இயல்பையே குறிக்றெது (22:30ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 

நோவா பாவம்‌ நிறைந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்து அவர்களுடைய கண்‌ 
முன்பாகவே பேழையைக்‌ கட்டினார்‌ (காண்க ஆதியாகமம்‌ 6:5-7; எபிரெயர்‌ 
11:7; 1 பேதுரு 3:20; 2 பேதுரு 2:5), ஆகிலும்‌ எப்பொழுது ஜலப்பிரளயம்‌ 
உண்டாகும்‌ என்று எவ்விதத்திலும்‌ அவர்கள்‌ அறியாதிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
பிழைத்திருக்க ஏதுவாக தங்களை ஆயத்தப்படுத்திக்‌ கொண்டிருந்திருக்க 
வேண்டியதிருந்தது, மாறாக, அவர்கள்‌ தங்களுடைய வழக்கமான இயல்பு 
வாழ்க்கையைத்‌ தொடர்ந்து வாழ்ந்து நோவாவின்‌ எச்சரிக்கைகளை அவர்‌ 
பேழைக்குள்‌ நுழைந்த நாள்‌ வரை கண்டு கொள்ளாமல்‌ இருந்தார்கள்‌. மழை 
பெய்து //ளயமாக தண்ணீர்‌ பெருக்கெடுத்த போது, தங்களின்‌ முடிவுக்கு 
வருத்தமடைந்திருப்பார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 

வசனங்கள்‌ 40, 41. இயேசு மறுபடியும்‌ வரும்போது, உலகின்‌ வாழ்வு 
முறை நோவாகாலத்தில்‌ நடந்தது போலவே நடந்து கொண்டிருக்கும்‌, 
ஆண்களும்‌ பெண்களும்‌ தங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில்‌ 
ஈடுபட்டுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. பலஸ்தனாவின்‌ பொதுவான வாழ்க்கை 
அனுபவத்தை பயன்படுத்தி, வயலில்‌ வேலைசெய்யும்‌ ஆண்களையும்‌ 
ஏந்திரம்‌ அரைக்கும்‌ பெண்களையும்‌ குறித்து இயேசு பேசினார்‌. இரண்டு 
ஆண்கள்‌ இரண்டு பெண்களைக்‌ குறிப்பிட்ட அவர்‌, அவர்களில்‌ ஒருவர்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுவார்‌, ஒருவர்‌ கைவிடப்படுவார்‌ என்றார்‌. 


203 


“எடுத்துக்‌ கொள்ளப்படுவார்‌” என்பது (காlயாம்யா௦) இரட்சிப்பின்‌ 
நேர்மறைப்‌ பொருளில்‌ அர்த்தங்கொள்ளப்பட வேண்டும்‌. வசனம்‌ 
39ல்‌, வித்தியாசமான இந்த வார்த்தை ஈர்‌ காணப்படுகிறது, அதாவது 
துன்மார்க்க சந்ததி எடுத்துக்‌ கொள்ளப்பட்டதைக்‌ குறிப்பிடுகிறது. 
நோவாவும்‌ அன்று வாழ்ந்து துன்மார்க்கருமான சந்ததி என்று இரண்டு பிரிவு 
ஜனங்களாகக்‌ குறிப்பிட்டது போலவே இதுவும்‌: ஆயத்தமாயிருப்போர்‌ 
(இரட்சிக்கப்பட்டோர்‌) மற்றும்‌ ஆயத்தமில்லாதோர்‌ (ஆத்துமாவை இழந்தோர்‌) 
என்று இருக்கும்‌. இயேசுவின்‌ வருகை ஒருமுழுமையான நிரந்தரப்‌ பிரிவைக்‌ 
குறிக்கிறது.” 

ஆயிரவருட முன்‌ அரசாட்சி (கிறிஸ்துவின்‌ வருகைக்குமுன்‌) நடக்கும்‌ 
என்‌ போரிடமிருந்து மகிழ்ச்சிக்கு “எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌” எனும்‌ 
உபதேசம்‌ விசேஷமாக 1 தெசலோனிக்கேயர்‌ 4:13-17 லிருந்து தோன்றியுள்ளது. 
இதற்கான விளக்கமாக மத்தேயு 24:40, 41 ஐப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. இந்தக்‌ 
கண்ணோட்டம்‌ ஏழு வருட உபத்திரவங்களுக்கு முன்‌ இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 





(மட்டும்‌) கர்த்தரோடு கூட எடுத்துக்‌ கொள்ளப்படுவார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கின்றனர்‌. ஆகிலும்‌, நீதிமான்களை மட்டும்‌ தேவன்‌ எழுப்புவார்‌ 
என்று புதிய ஏற்பாடு போதிப்பதில்லை (காண்க 1 கொரிந்தியர்‌ 15:50- 
54; 1 தெசலோனிக்கேயர்‌ 4:13-17). உண்மையில்‌ தேவபக்தியுள்ளவர்கள்‌ 
எழுப்பப்படும்‌ அதே நேரத்தில்‌ அல்லது நாளில்‌, அவபக்தியுள்ளவர்களும்‌ 
நியாயத்தீர்ப்டை சந்திக்கும்படி எழுப்பப்படுவார்கள்‌ (யோவான்‌ 5:25-29). 


ஆயத்தமாகவே இருங்கள்‌ (24:42-51) 


“உங்கள்‌ ஆண்டவர்‌ இன்ன நாழிகையிலே வருவாரென்று நீங்கள்‌ 
அறியாதிருக்கிறபடியினால்‌ விழித்திருங்கள்‌. 

திருடன்‌ இன்ன ஜாமத்தில்‌ வருவானென்று வீட்டெஜமான்‌ அறிந்தி 
ருந்தால்‌, அவன்‌ விழித்திருந்து, தன்‌ வீட்டை கன்னமிடவொட்டானென்று 
அறிவீர்கள்‌. 

“நீங்கள்‌ நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன்‌ வருவார்‌; ஆதலால்‌, 
நீங்களும்‌ ஆயத்தமாயிருங்கள்‌, 

“ஏற்றவேளையிலே தன்‌ வேலைக்காரருக்குப்‌ போஜனங்கொடுத்து 
அவர்களை விசாரிக்கும்படி எஜமான்‌ வைத்த உண்மையும்‌ விவேகமுமுள்ள 
ஊழியக்காரன்‌ யாவன்‌? 

“எஜமான்‌ வரும்போது அப்படிச்‌ செய்கிறவனாகக்‌ காணப்படுகிற 
ஊழியக்காரனே பாக்கியவான்‌. 

“தன்‌ ஆஸ்திகள்‌ எல்லாவற்றின்மேலும்‌ அவனை விசாரணைக்காரனாக 
வைப்பானென்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

*8 அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து: என்‌ ஆண்டவன்‌ வர 
நாள்‌ செல்லும்‌ என்று தன்‌ உள்ளத்திலே சொல்லிக்‌ கொண்டு, 

தன்‌ உடன்‌ வேலைக்காரரை அடிக்கத்தொடங்கி, வெறியரோடே 
புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ தலைப்பட்டால்‌, 

அந்த ஊழியக்காரன்‌ நினையாத நாளிலும்‌, அறியாத நாழிகையிலும்‌, 
அவனுடைய எஜமான்‌ வந்து, 


204 


அவனைக்‌ கடினமாய்த்‌ தண்டித்து, மாயக்காரரோடே அவனுக்குப்‌ 
பங்கை நியமிப்பான்‌; அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌. 


வசனம்‌ 42. இயேசு மீண்டும்‌ எப்பொழுது வருகிறார்‌ என்று பூமியில்‌ 
ஒருவரும்‌ அறியாதிருக்கிறபடி யால்‌, காத்தார்‌ குமது சீஷர்களை 
ஆயத்தமாயிருக்கும்படி அறிவுறுத்தினார்‌. ஒலிவமலை உரையாடலில்‌ தமது 
வருகைக்கு ஆயத்தமாயிருக்கும்படி தம்மைப்‌ பின்பற்றி வருவோருக்கு 
திருப்பித்திருப்பி அறிவுறுத்துவகைக்‌ கொண்டுள்ளது (24:42, 44, 50; 25:13). 
கிரேக்க வினைச்சொல்‌ ௦62௦120, “எச்சரிக்கையாயிருங்கள்‌, ” “கவனமாயிருங்கள்‌” 
அல்லது “விழித்திருங்கள்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கப்படலாம்‌. கெத்சமனே 
காட்சியில்‌ நித்திரை மயக்கமாயிருந்த தமது சீஷர்களிடம்‌ இயேசு விழித்திருந்து 
ஜெபம்‌ பண்ணுங்கள்‌ என்று சொன்னதாக கூறப்பட்டிருக்றெது (26:38, 40, 41). 

வசனம்‌ 43. தமது இரண்டாம்‌ வருகைக்கு விழித்திருக்க வேண்டியதன்‌ 
முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இயேசு ஒரு உதாரணத்தைக்‌ கொடுத்தார்‌: 
திருடன்‌ இன்ன ஜாமத்திலே வருவான்‌ என்று வீட்டெஜமான்‌ அறிந்திருந்தால்‌, 
அவன்‌ விழித்திருந்து, தன்‌ வீட்டைக்‌ கன்னமிடவொட்டானென்று அறிவீர்கள்‌. 
தன்‌ வீட்டெஜமான்‌ என்று இங்கே குறிப்பிடப்படுகிற கிரேக்க 
வார்த்தை (௦104880018) மத்தேயு சுவிசேஷத்தில்‌ அடிக்கடி, விசேஷமாய்‌ 
உவமைகளில்‌ காணப்படுகிறது (10:25; 13:27; 20:1, 11; 21:33). இந்த மனுஷன்‌ 
குன்‌ மனைவி, பிள்ளைகள்‌, மற்றும்‌ வேலைக்காரர்களாகிய, அனைவரும்‌ 
கொண்ட வீட்டாரனைவருக்கும்‌ பொறுப்பு வகிப்பவன்‌. ஒரு திருடன்‌ எந்த 
நேரத்தில்‌ வருவான்‌ என்பது அவனுக்குத்‌ தெரிந்திருக்குமானால்‌, அவன்‌ 
தன்னை ஆயத்தப்படுத்திக்‌ கொள்வான்‌. அவன்‌ விழித்திருந்து, தன்னுடைய 
வேலைக்காரர்களை காவல்‌ காத்து கண்காணிக்கச்‌ செய்து, அல்லது தனது 
அயலார்களை தனக்கு உதவ ஒழுங்கு செய்து வைப்பான்‌. “இன்னஜாமத்தில்‌” 
என்ற சொற்றொடர்‌ உண்மையில்‌ (இரவின்‌) எந்த காவல்‌ நேரத்தில்‌ என்று 
பொருள்‌. யூதருடைய முறைப்படியான காவல்‌ ஜாமங்கள்‌, இரவு நேரம்‌ மூன்று 
ஜாமங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன, ரோமர்‌ முறைப்படி நான்கு ஜாமங்களாக 





பிரிக்கப்பட்டிருந்தன (14:25 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). “கன்ன 
மிடுதல்‌,” என்பதன்‌ கிரேக்க வினைச்‌ சொல்‌ 0550, “துவாரமிட சுவற்றில்‌ 
இடித்தல்‌” என்று பொருள்‌. இது ஒரு திருடன்‌ மண்ணால்‌ கட்டப்பட்ட ஒரு 
சுவற்றில்‌ இடித்து வீட்டிற்குள்‌ செல்ல துவாரமிடுதல்‌ என்பதை பிரதிபலிக்கிறது 
(6:19, 20ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). பின்னர்‌ புதிய ஏற்பாட்டில்‌, 
இரண்டாம்‌ வருகையை இரவிலே திருடன்‌ வருவதற்கு ஒப்பிடப்பட்டது 
(1 தெசலோனிக்கேயர்‌ 5:2, 4; 2 பேதுரு 3:10; வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 3:3; 
16:15). 

வசனம்‌ 44. இயேசு இந்த உதாரணத்தை தமது வருகைக்கு முன்‌ அறிவிப்பு 
எதுவுமிருக்காது என்று போதிப்பதற்காகப்‌ பயன்படுத்தினார்‌. இயேசு 
மறுபடியும்‌ வருறொர்‌ என்பதை எல்லா ஜனங்களும்‌ உணருவார்கள்‌, ஆனால்‌ 
யாரும்‌ தனது ஆவிக்குரிய தன்மையை மாற்றிக்‌ கொள்ள நேரமே இல்லாத 
அளவுக்கு வருகையின்‌ நிகழ்வுகள்‌ இருக்கும்‌. அந்த நேரத்தில்‌, அல்லது அந்த 
மணிப்‌ பொழுதில்‌, மிகக்‌ குறைவாக எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவர்‌ 
மீண்டும்‌ வருவார்‌. 





205 


வசனங்கள்‌ 45-47. அடுத்து, ஏற்ற வேளையிலே தன்‌ வேலைக்காரருக்குப்‌ 
போஜனங்கொடுத்துஅவர்களைவிசாரிக்கும்படி எஜமான்வைத்த உண்மையும்‌ 
விவேகமுமுள்ள ஊழியக்காரன்‌ யாவன்‌? என்று இயேசு கூறினார்‌. வீட்டு 
“எஜமானனைக்‌” (4477௦8) குறித்து பேசிக்‌ கொண்டிருந்தவர்‌ வேலைக்காரருக்கு 
போஜனங்கொடுக்கும்படி நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனைக்‌ குறித்துப்‌ பேசி 
கவனத்தைத்‌ திருப்புகிறார்‌. அந்த ஊழியக்காரனுக்கு உள்ள பொறுப்பை 
இரண்டு வித்தியாசப்பட்ட எண்ணங்களைக்‌ குறிப்பிட்டு சொல்லுகிறார்‌. 
முதலாவதாக, “உண்மையும்‌ விவேகமுமுள்ள” ஊழியக்காரனாகக்‌ குறிப்பிட்டு, 
அவன்‌ தனது உக்ரொணத்துவத்தை நல்லது கெட்டது அறிந்தவனாகக்‌ 
காணுகிறான்‌. இயேசு இந்த ஊழியக்காரன்‌ தனது எஜமானனின்‌ வருகைக்கு 
குன்னை ஆயத்தப்படுத்திக்‌ கொண்டிருப்பதால்‌ பாக்கியவான்‌ என்றார்‌. 





அவன்‌ தனக்குள்ள பொறுப்புக்களில்‌ உண்மையுள்ளவனாயிருந்த படியால்‌, 
அவனுடைய ஆஸ்திகள்‌ எல்லாவற்றின்‌ மேலும்‌ விசாரனைக்காரனாக அந்த 
ஊழியனை வைப்பான்‌. கூடுதல்‌ பொறுப்புக்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுகிற 
கருத்து தாலந்துகளைக்‌ குறித்த உவமையில்‌ மீண்டும்‌ காணப்படுகிறது (25:21, 
23). 

வசனங்கள்‌ 48-51. பிறகு இயேசு சொன்னார்‌, அந்த ஊழியக்காரனோ 
பொல்லாதவனாயிருந்து: என்‌ ஆண்டவன்‌ வர நாள்‌ செல்லும்‌ என்று தன்‌ 
உள்ளத்திலே சொல்லிக்‌ கொண்டு, தனது உடன்‌ வேலைக்காரரை அடிக்க 
குலைப்பட்டால்‌ ... அவனுடைய எஜமானன்‌ இவன்‌ எதிர்பாராத நாளிலே 
வந்து விடுவான்‌. ஓரே வேலைக்காரன்தான்‌ வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளில்‌ 
இருப்பதைக்‌ குறிக்கக்கூடும்‌. தனது எஜமானன்‌ வர நாள்‌ செல்லும்‌ என்பதை 





அறிந்த அந்த ஊழியக்காரன்‌ தன்‌ உடன்‌ வேலைக்காரர்களை அடிக்க 





தொடங்குகிறான்‌ - அவன்‌ யாருக்கு பொறுப்பாளியாக இருக்க 
வேண்டியவனோ அவர்களையே அடிக்கிறான்‌! சரியான நேரத்துக்கு அவர்கள்‌ 
போஜனம்‌ பண்ணினார்களா இல்லையா என்பதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டிய அவன்‌ வெறியரோடே புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ தலைப்படுகிறான்‌. 
எஜமானன்‌ எதிர்பாராத வேளையில்‌ திரும்பி வந்து இந்த ஊழியக்காரனின்‌ 
வெறுப்பூட்டும்‌ செயலைக்‌ கண்டு, அவனை கடினமாய்‌ தண்டித்து, 
மாயக்காரரோடே பங்கை நியமிப்பான்‌, அந்த இடம்‌ அழுகையும்‌ 
பற்கடிப்புமுள்ளதாக இருக்கும்‌. கீனரின்‌ கருத்துப்படி, ராஜா, புருஷன்‌, 
அல்லது எஜமான்‌ புற தேசத்துக்கு பிரயாணமாய்‌ போகிற செயல்‌ பண்டைய 
உலகில்‌ உவமைகளில்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு உருவகச்‌ சொல்‌. சில 
சமயங்களில்‌, இந்த மனுஷர்கள்‌ தங்களுடைய மனைவிகள்‌ மற்றும்‌ 
வேலைக்காரர்களின்‌ உண்மைத்துவத்தை சோதிக்கும்‌ பொருட்டு நேரமாக 
முன்னறிவிப்பு எதுவுமின்றி வருவதுண்டு.” வீட்டு உறுப்பினர்கள்‌ தங்களுடைய 
எஜமானனுக்கு  உண்மையுள்ளவர்களாய்‌ காணப்படாவிடில்‌ அவர்கள்‌ 
கடினமாய்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌. ஒரு நபரைத்‌ “துண்டுகளாக்குவது, ” 
அல்லது “இரண்டாக பிளப்பது” (NK]V) அன்றைய உலகில்‌ கண்டிக்கப்படுகிற 
முறை என்று அறியப்பட்டிருந்தது (1 சாமுவேல்‌ 15:33; 2 சாமுவேல்‌ 12:31; 
தானியேல்‌ 2:5; 3:29; எபிரெயர்‌ 11:32.” வசனம்‌ 51ல்‌ சொல்லப்படும்‌, 
“அழுகையும்‌ பற்கடிப்பும்‌,” மத்தேயு புத்தகத்தில்‌ மற்ற இடங்களில்‌ ஐந்து 
முறைபயன்படுத்தப்பட்டுள்ளது (8:12; 13:42, 50; 22:13; 25:30) மற்றும்‌ 


206 


லூக்காவில்‌ ஒருமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது (லூக்கா 13:28). 

இங்கே சொல்லப்படும்‌ கதை நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றியது. ஒருவர்‌ 
கிறிஸ்தவ உக்கிராரணத்துவத்தில்‌ உண்மையுள்ளவராயிருந்தால்‌, அவர்‌ 
பலனளிக்கப்படுவார்‌. அவர்‌ தனக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளில்‌ உண்மை 
யற்றவராயிருந்தால்‌, அவர்‌ தண்டிக்கப்பட்டு “அழுகையும்‌ பற்கடிப்புமான” 
இடத்திலே தள்ளப்படுவார்‌. உண்மையுள்ள உக்கிராணத்துவம்‌ என்பது 
கர்த்தருடைய வருகைக்காக விழித்திருந்து ஜெபித்தல்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


இரண்டாம்‌ வருகை 
(24:29-31, 36-51) 

இயேசு கிறிஸ்து மறுபடியும்‌ வருகிறார்‌! இந்த உண்மையில்‌ நாம்‌ 
நிச்சயமாய்‌ இருக்க முடியும்‌ மேலும்‌, அவரது இரண்டாம்‌ வருகை காட்சி 
முதலாம்‌ வருகையைக்‌ காட்டிலும்‌ வித்தியாசமாயிருக்கும்‌ என நமக்குத்‌ 
தெரியும்‌. அவருடைய மறுவருகையின்‌ நேரம்‌ நமக்குத்‌ தெரியாது. 

1. இயேசு வல்லமையோபிம்‌. மகெைம்யோடுிம்‌ திரும்‌ வருவதாக 
வரக்க்த்ிருககறொரர்‌ (24:29-81). அவர்‌ “வானத்தின்‌ மேகங்கள்‌ மேல்‌ வருவார்‌. 
வலுவாய்த்‌ தொனிக்கும்‌ எக்காள சத்தத்தோட தமது தூதர்களை அனுப்பி 





அவரால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்‌ கூட்டிச்‌ சேர்ப்பார்‌.” 

2. gal WLU Ah போது; YG) YLUTOWD முன்றாம்‌ 
கொடுக்கட்படுவுதில்லை எண்று அவ்‌ அரக்க ிக்கறொரர்‌ (24:36-41). கர்த்தூர்‌ 
வரும்‌ நாளையோ நாழிகையையோ ஒருவரும்‌ அறியார்‌. நோவா காலத்து 
வெள்ளம்‌ போல எதிர்பாராத நேரத்தில்‌ அவர்‌ வருவார்‌. 

3. அவது வருகை முன்னறிவிகக!்‌. படாமல்‌. இடிரென இருக்கும்‌ 
ஏன அவா்‌ வாக்களித்தார்‌ (24:42-44). இரவிலே திருடன்‌ வருகிற விதமாய்‌ 
அவருடைய வருகை இருக்கும்‌. நாம்‌ ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ 
அவர்‌ வருவார்‌ என்று நாம்‌ நினையாத நேரத்தில்‌ அவர்‌ வருவார்‌. 

முடிவுரை: தமது மறு வருகைக்கு ஜனங்கள்‌ ஆயத்தமாயிருக்கும்படி. 
இயேசு அழைக்கிறார்‌. மத்தேயு 24ம்‌ அதிகாரம்‌ இரண்டு வித ஊழியக்காரனைக்‌ 
குறித்த உவமையுடன்‌ நிறைவு பெறுகிறது (24:45-51). ஒருவர்‌ “உண்மையும்‌ 
விவேகமுமான” ஊழியக்காரன்‌, அவன்‌ தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை 
மிகுந்த கவனமுடன்‌ நிறைவேற்றுறொன்‌. அடுத்தவன்‌ பொல்லாதவனாயிருந்து 
உடன்‌ வேலையாட்களை துன்புறுத்தி, தனது எஜமானனுக்குரியவைகளை 





சுரண்டுறெவனுமாயிருக்கறொன்‌. அவன்‌ (எஜமானன்‌) வரும்‌ பொழுது, 
உண்மையுள்ள  ஊழியக்காரனை உயர்த்தி, இன்னும்‌ அதிகமான 
பொறுப்புக்களை அவனிடத்தில்‌ கொடுக்கிறான்‌. ஆனால்‌, பொல்லாத 
ஊழியக்காரன்‌ துண்டுகளாக வெட்டப்படுகறொன்‌. கர்த்தருடைய வருகையை 
எதிர்பார்த்து காத்திருக்கிற, உண்மையுள்ள ஊழியக்காரனா நீங்கள்‌? இயேசு 
மீண்டும்‌ வருவதற்கு முன்‌ நீங்கள்‌ அவரிடத்தில்‌ வருவீர்களா? 


207 


இயேசு மறுபடியும்‌ வருகிறார்‌! 
(24:29-31, 36-51) 


“அர்மெகதோன்‌ யுத்தம்‌”! “எடுத்து கொள்ளப்படுதல்‌”! “பூமியில்‌ 
கிறிஸ்துவின்‌ ஆயிர வருட அரசாட்சி”! 

கடைசி (முடிவு) காலத்தைக்‌ குறித்து கேள்விப்படுவோர்‌ அத்தனைபேரும்‌, 
... கீழ்‌ வருகிறவைகளையும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 

அர்மெகதோன்‌ அதீதம்‌. வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ பேசப்படுகிற 
கடைசி யுத்தம்‌ ஆவிக்குரிய ஒன்று, சரீரப்பிரகாரமான யுத்தம்‌ 
அல்ல. கிறிஸ்துவின்‌ சத்துருக்களுக்கு அவருக்கு எதிரான வல்லமை 
எதுவும்‌ இல்லை. அவர்கள்‌ கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய வல்லமையுள்ள 
தூதர்களுக்கும்‌ முன்பாக எதிர்த்து வெற்றிகொள்ள இயலாது (காண்க 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19). “Aரaஜedd௦॥” எனும்‌ வார்த்தை “Wீா- 
1௦௦” மற்றும்‌ “Pearl Harbor,” என்று சொல்லப்படுவது போல ஒரு இடத்தைக்‌ 
குறிப்பதாக ஆகிவிட்டது. குறிப்பதற்குப்பதிலாக அதற்கு மேலான ஒன்றை 
முகவுரைப்படுத்துறெது. “Aரm௱aஜeபப௦॥” என்பது தீமையான சக்திகளை 
முழுமையாய்‌, முற்றிலுமாக வீழ்த்துவதுடன்‌ சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒன்று; 
அனால்‌ வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ சபைபை துன்பப்படுத்தின முதல்‌ 
நூற்றாண்டின்‌ மிகப்பெரிய சக்தியான, ரோம சக்கரவர்த்தியை வீழ்த்துவது 
குறித்துப்‌ பேசுகிறது. 

எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌. சபை எடுத்துக்கொள்ளப்படுவது குறித்து, 
அயிர வருட அரசாட்சியாளர்கள்‌ விவரிப்பது போல்‌ திருமறையில்‌ எதுவும்‌ 
சொல்லப்படுவதில்லை. 1 தெசலோனிக்கேயர்‌ 4:14-16ல்‌, தெசலோனிக்கே 
பட்டணத்தில்‌ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும்‌ தேறுதல்‌, 
அவர்களோ தங்களால்‌ நேசிக்கப்பட்ட மரித்தவர்கள்‌ கர்த்தருடைய 
இரண்டாம்‌ வருகையை இழந்து விடுவார்களோ என்ற பயத்தில்‌ இருந்தார்கள்‌. 
இந்த ஆத்துமாக்கள்‌ மறக்கப்படுவதில்லை, மாறாக அழிவில்லாதவர்களாக 
எழுந்திருந்து ஆகாயத்தில்‌ கர்த்தரைச்‌ சந்திப்பார்கள்‌. 

ஆய வுட்‌ அறரபர2ம9. பூமியில்‌ கிறிஸ்துவின்‌ ஆயிரவருட 
அரசாட்சியைப்‌ பற்றி என்ன? வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:4-6ன்‌ வசனப்‌ 
பகுதி சொல்லாதது என்ன என்பதைக்‌ கவனிக்கவும்‌. அது கிறிஸ்து பூமியிலே 
ஆளுவதைக்‌ குறிப்பதில்லை, தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ அமருவதையோ 
எருசலேமில்‌ ஆளுகை செய்வதையோ குறிப்பிடுவதில்லை; அல்லது அவரது 
ஆளுகையின்‌ ஆரம்பத்தையோ முடிவையோ பற்றியும்‌ பேசுவதில்லை. 
ரோம அரசு உபத்திரவப்படுத்தின சபையின்‌ இரக்தசாட்சிகளாய்‌ மரித்த 
ஆத்துமாக்களின்‌ ஆளுகையைப்‌ பேசுகிறது; “அவர்கள்‌ உயிர்த்து கிறிஸ்துவுடனே 
கூட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாண்டார்கள்‌” (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:4). 
இது எங்கே நடந்தது? பரலோகத்தில்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:1). 
கிறிஸ்துவின்‌ ஆளுகையின்‌ கால அளவு ஒருபோதும்‌ குறிப்பிடப்படவில்லை; 
இந்த வசனப்பகுது சிரச்சேதம்‌ பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள்‌ அவரோடு கூட 
ஆளுகை செய்வது எவ்வளவு காலம்‌ என்று மட்டும்‌ சொல்லுகிறது. 

உலகத்தின்‌ முடிவு வந்து கொண்டிருக்கிறது, ஆனால்‌ “அந்த நாளையும்‌ 
அந்த நாழிகையையும்‌ என்‌ பிதா ஒருவர்‌ தவிர மற்றொருவனும்‌ அறியான்‌; 


208 


பரலோகத்திலுள்ள தூதர்களும்‌ அறியார்கள்‌; குமாரனும்‌ அறியார்‌” (மத்தேயு 
24:36). கிறிஸ்துவின்‌ மறுவருகை திருடனைப்‌ போலிருக்கும்‌ (2 பேதுரு 
3:10). அவர்‌ மறுமுறை வரும்பொழுது வானத்தின்‌ மேகங்கள்‌ மேல்‌ வருவார்‌ 
(மறுபடியும்‌ பூமியிலே கால்‌ வைப்பதில்லை), இந்த உலகம்‌ முற்றிலும்‌ 
அழிக்கப்படும்‌ (2 பேதுரு 3:10-12). இந்த நிகழ்வுகள்‌ ஓரே நாளில்‌ நடக்கும்‌. 
நமக்கு முக்கியமானதெல்லாம்‌ “விழித்திருந்து ஜெபிப்பதும்‌” (26:41) கர்த்தரின்‌ 
வருகைக்கு ஆயத்தமாயிருப்பதும்‌ தான்‌. 

சரீரப்‌ பிரகாரமான அர்மெகதோன்‌ யுத்தம்‌, (சபை) 
எடுத்துக்கொள்ளப்படுதல்‌, மற்றும்‌ ஆயிர வருடம்‌ பூமியில்‌ கிறிஸ்து 
ஆட்சி செய்வது குறித்து திருமறை சொல்லுவது என்ன? இதற்கான பதில்‌ 
ஒன்‌ற/0வ்லலை/” என்பதே. திருமறை அர்மெகதோன்‌ எனும்‌ யுத்தத்தைக்‌ குறித்து 
பேசுகிறது, அதிலும்‌ தீர்க்ககரிசிகள்‌ என்று சொல்லிக்கொள்வோர்‌ விவரிப்பது 
போலல்ல (காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 16:16; 19:11-21). ஜனங்கள்‌ 
கர்த்தரை “ஆகாயத்தில்‌” எடுத்துக்‌ கொள்ளப்பட்டு வானத்தின்‌ மேகங்களில்‌ 
சந்திப்பார்கள்‌ - ஆகிலும்‌ இது ஏதோ சில “பெரிய உபத்திரவத்துக்கு” முன்‌ சபை 
எடுத்துக்‌ கொள்ளப்படுவகைக்‌ குறிப்பதில்லை (காண்க 1 தெசலோனிக்கேயர்‌ 
4:13-18). கிறிஸ்துவால்‌ பூமியிலே ஆயிரவருடம்‌ அரசாட்சி நடக்கும்‌ என்ற 








உபதேசம்‌ வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 20:4-6 ஐ தவறான அடிப்படையில்‌ 
விளக்கமளித்தலினால்‌ வருகிறது. ” 


ஆயிரவருடமுன்‌ அரசாட்சி உண்மைதானா? 
(24:29-31, 36-51) 

இயேசு பூமிக்குத்‌ திரும்பி வந்து பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை எருசலேமில்‌ 
ஸ்தாபிப்பார்‌ என்பது திருமறையின்‌ போதனையை சேதப்படுத்தும்‌ உபதேசம்‌ 
என்பதற்கு எண்ணற்ற காரணங்கள்‌ உண்டு. இந்தக்‌ கருத்து புறந்தள்ளப்பட 
வேண்டியது என்பதற்கான சில காரணங்களைப்‌ பரிசீலிப்போம்‌. 

1. இது கிறிஸ்து தாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணினபடி தமது ராஜ்யத்தை 
ஸ்தாபித்தார்‌ என்பதை மறுதலிக்கிறது. ஆயிரவருட முன்‌ அரசாட்சி 
சொல்லுகிறதாவது (1) தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான தமது 
ஊழியத்தில்‌ அவர்‌ தோல்வியுற்றார்‌ (2) சபை ஒரு திடீர்‌ முடிவு, ராஜ்யத்துக்குப்‌ 
பதிலாக மட்டமாக கொடுக்கப்பட்டது. இருமறை இதற்கு எதிராக போதிக்கிறது 
(நடபடிகள்‌ 2:36; 1 கொரிந்தியர்‌ 15:24-26; எபேசியர்‌ 1:20-23; கொலோசெயர்‌ 
1:13; எபிரெயர்‌ 12:28; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:9). 

2. அது தேவனையும்‌ கிறிஸ்துவையும்‌ கள்ளப்போதகர்களாக்குகிறது 
(தானியேல்‌ 2:44; மாற்கு 9:1; நடபடிகள்‌ 1:6-8). 

3. அது இயேசுவின்‌ நாட்களிலிருந்த யூதர்கள்‌ செய்த அதே தவறைச்‌ 
செய்கிறது. அவர்கள்‌ பூமிக்குரிய ராஜ்யத்தைக்‌ தான்‌ எதிர்பார்த்தார்கள்‌. இயேசு 

















தெளிவாகக்‌ சொன்னார்‌, “என்னுடைய ராஜ்யம்‌ இந்த உலகத்துக்குரியதல்ல” 
(யோவான்‌ 18:36. 

4. இந்தக்‌ கோட்பாடு கிறிஸ்து பூமியில்‌ ஆயிரம்‌ வருடம்‌ அரசாட்சி 
செய்யும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொள்ளலாம்‌ என்ற தவறான 
நம்பிக்கையை ஜனங்களுக்குக்‌ கொடுக்கிறது. 


209 


5. இந்த உபகேசம்‌ திருமறை தீர்க்கதரிசனத்தை தவறாகப்‌ 
பயன்படுத்துகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ சொல்லப்பட்டவைகளை 
நேரடிப்‌ பொருளில்‌ எடுத்துக்‌ கொண்டு, அடையாளச்‌ சொற்களுக்கு அர்த்தம்‌ 
கொடுக்கப்படுவதால்‌, நிறைவேறின தர்க்கதரிசனத்தைக்‌ குறித்து ஜனங்களின்‌ 
மனதில்‌ சந்தேகப்பட வைக்றெது. 











குறிப்புகள்‌ 

“குமாரனும்‌ அறியார்‌” எனும்‌ சொற்றொடர்‌ மத்தேயு புத்தகத்தின்‌ 
பழங்காலப்‌ பிரதிகள்‌ சிலவற்றில்‌ விடப்பட்டுள்ளது, அநேகமாக இறையியல்‌ 
கடினத்தினிமித்தமாக இருக்கலாம்‌, இருப்பினும்‌ மாற்கு 13:32ல்‌ சொல்லப்படுவது 
வாக்குவாதத்தைத்‌ தவிர்க்கிறது. (Bruce M. Metzger, 4 Textual Commentary on the Greek 
New Testament, 2d ed. [Stuttgart: German Bible Society, 1994], 51-52.) 2Robert H. Gundry, 
Matthew: A Commentary on His Literary and Theological Art (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1982), 492. #Leon Morris, The Gospel according to Matthew, Pillar 
Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 615. “Craig S. 
Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Pub- 
lishing Co., 1999), 594-95. Homer Odyssey 18.339; Livy 8.24.14; Diodorus Siculus 16.16.4; 
17.83.9; 33.15.1; Herodotus 2.139; 7.39. 


210 


பாடா] உதவிகள்‌ 


மத்தேயு புத்தகத்தில்‌ கிறிஸ்துவின்‌ 


பதினாறு உவமைகள்‌ 


விதைப்பவன்‌ 13:1-9, 18-23 
களைகள்‌ 13:24-30, 36-43 
கடுகுவிதை 13:31, 32 
புளித்தமா 13:33 
புதைக்கப்பட்டிருந்த பொக்கிஷம்‌ 13:44 
விலையுயர்ந்த முத்து 13:45, 46 
வாரிக்கொள்ளும்‌ வலை 13:47-50 
வீட்டெஜமான்‌ 13:51, 52 
இரக்கமற்ற ஊழியக்காரன்‌ 18:23-35 
திராட்சத்‌ தோட்ட வேலைக்காரர்‌ 20:1-16 
இரண்டு குமாரர்கள்‌ 21:28-32 





வீட்டெஜமானும்‌, திராட்சத்‌ கோட்டமும்‌ 21:33-41 

ராஜாவின்‌ குமாரனுடைய கலியாணம்‌ 22:2-14 

பத்துக்‌ கன்னிகைகள்‌ 25:1-13 

தாலந்துகள்‌ 25:14-30 

மேய்ப்பன்‌ செம்மறிஆடுகளையும்‌ வெள்ளாடுகளையும்‌  25:31-46 
பிரித்தல்‌ 


வேறு “உவமைகள்‌” உதாரணங்களாகவோ புதிர்களாகவோ கொடுக்கப்பட்டுள்ளது: 
7:24-27; 9:15, 16, 17; 11:16, 17; 12:29, 43-45; 15:10-20; 24:32-35, 36-41, 42-44, 45-51. 





213 


“(F-I:Cr பாப 2 பல) 1௦70100007] [100/௪ [முது 02.2. /6' 029] mMoogole 10919, 
(91:9 ப௱(1ப/ஐ.6 ௨௨0.) TDP முப] 1பமம(6) இடி பர[6276- Lee, 
(I: LMT ௨00௦2) MoU hile உபா பம Pere 0௦0251821௦ MOLT “ப 6), 


(7:72 £9 ‘Sg 567 97:68 LmueL உமம. பல) இரகு. 12௮.7 
ராம இறக ::: We OUTS 126 பருகு ரம2மம பார ஓ :-, 


(9:24 
ப்ரா MOLE) OPIS FELT E Mwy 7௫. ப௫ ராஐ 7௦/11 1௨2 0795162௨17, 


“(20 பாற ப:2 16 00௦5) 
மிய PUP 1/8 [மயிரா “மல. பஸ PITAL Losers! oS) [- 1ம500(79 TLE Lrole, 


(2 “7௪ பாய POLE) OLLIE PEELE) MYT ஐ. பாமுஐ(2% - 10௦ பா: ப08077, 
(630 பாப2.௫ உ ப) ரக ரா 0௦/02 மம(கஸுழா1 11௨ முழ ப் பாம, 
ஒல ப்மாமமு மவ 1௦ 10911. 1ஐ.20/ role, 


"(27:72 WmgiLig)L9 
ஹப) (ரர IP முறி பரபபர்‌ TOPOL மம பலய ஙூ YO ர/720200/௪ arora, 


“(III UM FOS) OPH 207மம.ராம 2205. 1/07௫ ॥- 105/65021௦ /2/0மழு1ழ௬.15,, 
(ZG பரை வ பல) , பயமா ம7/7 (இமிரும்‌ hig TAO :-, 


‘(FIL பாப பல) ம. பாடிபாஞுாமா பல Foy. WE “ப (6), 


ரர (இ ONT 1070 மறாமஐ Tog முழ] /॥ ஐ சர 





ICICI 
66:17 
OI-IL 


g சர 


96 “92:07 


41:8 
9I-FI°V 
656 
ECC 


97 47: 
9]: 

9 ‘sc 
62 927 


214 





(௦0௦.௪ ஊர 70௦/02 மம 
oP £Z:Z) முமமு௫ TOG (6) ௨/௦ மக WNT Mier Twos eee TT உய... 


(6-9:€ :EI-I'6I LmgiLigLo 27 “CI:IT பழம. ௧௦௦/6) 
“'"' மூப்பு படு ௨௦௮/௪ ஒக MTN :-: (கி 22 பாடி/6 ப ௫௫s ம, 


(CET பழக Pos) OTP HTE Wee MopnPood ‘worey Yr Lowe PH, 


(62 ‘CC:SII 
தத 2 பல) WUE PME PMT HME Moyle (0௦20. LS 1௦ பாமம(ழ-12 மம, 


(2: TEP POLE) GNP மரா. ப- oe (GIF :-- quo pnLTO ா- 10௦0020007, 


(IIL mg D :7:90 WML 
020.1) , 122. ப 000௮. பரரமம௰( 1௦.2௨ PHO Loo) லங ரர 1/00021௦ ரமா 1086) Dro ॥- 7051690015, 


(92:917 ராகஙல POLE) TOT ராப பயம பாமயகும 1௦. பம ப/2 10௪/௪, 

(66 

புழி ஒப) AUD ணக OPP ண MoE ::* படியார்‌ Woe பலஐ(௫ :-, 
(67:62 Lm வவ) EUGENES 

யப ஒல 2.௦ LIYMEW(S 1௦ பாம/௪ மல LUGO 7 071025 1090910919 Noo oPDE GE LOPE, 


(2:92 ராங்‌ உய பம) 09910௫ too oe ros MOLTO 10910, 


“(OT ‘6:9 பாப. வ) மக பபாரர0ஞ.ப.1000-௪ :* TYPO உப்ப, 


07 6:22 
[6:96 


cb’IC 
97:78 


67:62 
6:70 


9 ‘FIC 


6-4: 


86:67 
SI 77:27 


212 


